


இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சி (மார்க்சிஸ்ட்‌) 
13வது மாநில மாநாடு, சென்னை 
மாநிலக்‌ குழுவின்‌ வேலையறிக்கை 


தோழர்களே! 

1. இந்திய கம்யூனிஸ்ட்‌ (மார்க்சிஸ்ட்‌) கட்சியின்‌ தமிம்‌ 
மாநில 13-வது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும்‌ பிரதிநிதி 
களாகிய உங்கள்‌ அனைவரையும்‌ மாநிலக்குழு புரட்சி வாழ்த்துச்‌. 
களுடன்‌ வரவேற்கிறது. 

2. நமது கட்சியின்‌ 13-வது மாநாட்டில்‌ விவாதித்து 
இறுதியாக்குவதற்கான சர்வதேசிய, தேசிய நிலைமைகளைப்‌ பற்‌ 
றிய மத்திய. கமிட்டியின்‌ நகல்‌ அரசியல்‌ தீர்மானம்‌ ஏற்கெனவே 
வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள்‌. அனைவரும்‌ அதனைப்‌ படித்தி 
ருப்பீர்கள்‌. கட்சி அமைப்புகளில்‌ அதனை விவாதிக்கவும்‌, கருத்‌ 
துக்கள்‌ கூறவும, கட்சிக்‌ காங்கிரசுக்குத்‌ திருத்தங்கள்‌ அனுப்பி 
வைக்கவும்‌ உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 
அவைகளைப்‌ பற்றி மீண்டும்‌ இங்கு குறிப்பிட ப்பட பது 
என்று கருதுகிறோம்‌. 

3. நமது மாநிலத்தின்‌ அரசியல்நிலைமை, கடந்த மூன்றாண்டு 
காலத்தில்‌ கட்சியும்‌, ' அதன்‌ தலைமையிலான வர்க்க-வெகுஜன 
அமைப்புகளும்‌ நடத்தியுள்ள இயக்கங்கள்‌, போராட்டங்கள்‌, 
பின்பற்றிய தந்திராபாயங்கள்‌, அரசியல்‌ சித்தாந்தத்‌ துறை 
களில்‌ நாம்‌ ஆற்றியுள்ள பணிகள்‌ ஆயெவைகளே நாம்‌' விவா 
திக்க வேண்டிய விஷயங்கள்‌. கல்கத்தா சட்டு காங்கிரஸ்‌. தீர்‌ 
மானத்தின்‌ அடிப்படையிலும்‌ நமது கடந்த மாநில மாநாட்டுத்‌ 
தீர்மானத்தின்‌ அடிப்படையிலும்‌ இடதுசாரி அணியை கட்டுவது, 
இட்டுச்‌ னய சாபக்‌ உவர்‌, மறும்‌ எக்‌ 
சாதஇகார, வகுப்புவாத சக்திகளுக்கெதிராக மதசார்பற்ற எதிர்க்‌ 
கட்சிகளை ஒன்றுபடுத்துவது போன்ற நமது கடமைகளை எவ்‌ 
வாறு நிறைவேற்றியுள்ளோம்‌; இதில்‌ நமக்கு ஏற்பட்ட யலா 
பலன்கள்‌ என்ன, படிப்பினைகள்‌ என்ன, என்பதே இம்மாநாட்‌ 
டின்‌ பரிசலனைக்குரிய்‌ முக்கிய விஷயங்கள்‌ . ்‌ ப 





ம்‌ 


ச 





தீ. கடந்த மூன்றாண்டு காலம்‌ இதற்கு முன்‌ என்றும்‌ கண்டி 
ராத அளவில்‌ நாடு முழுவதும்‌ பெருந்திரளான மக்கள்‌ பல்‌ 
வேறு இயக்கங்களில்‌, களர்‌ ச்சிகளில்‌, போராட்டங்களில்‌ ஈடுபட்ட 
காலம்‌. தமிழக மக்கள்‌ மத்திய அரசின்‌ எதேச்சாதிகார அரசி 
யல்‌ போக்கினாலும்‌, மக்கள்‌. விரோத பொருளாதார கொள்‌ 
கைகளினாலும்‌, ௮ தேபா தையில்‌ ௮. தி.மு. க. அரசு பின்‌ 
பற்றிய கொள்கைகளினாலும்‌ பெரும்‌ பாதிப்புக்குள்ளாகியுள்‌ 
ளனர்‌. இக்கொள்கைகளுக்கெதிராக வலுவான பல மக்கள்‌ 
போராட்டங்களை தமிழ்நாடு இக்காலத்தில்‌ கண்டது. இவற்றில்‌ 
நாம்‌ முக்கிய பங்கு வகித்துள்ளோம்‌. 


௧. ஆட்சியாளர்களின்‌ தவறான கொள்கைகளின்‌ விளை 
வாகவும்‌, தங்களின்‌ குறுகிய அரசியல்‌ ஆதாயத்திற்கு ஜாதி மத 
சக்திகளுடன்‌ சமரசம்‌ செய்து கொள்வதனாலும்‌, வகுப்புவாத, 
பிரிவினைவாத, சீர்குலைவு சக்திகள்‌ இக்காலத்தில்‌ மேலும்‌ பல 
மடைந்துள்ளன. தமிழகத்திலும்‌ என்றுமில்லாத அளவில்‌ ஜாதீய 
சக்திகளும்‌ மதவா தசக்திகளும்‌ தலைதுக்கியுள்ளதைப்‌ பார்க்க 
றோம்‌. உழைப்பாளிமக்கள்‌ வகுப்புவாத அடிப்படையில்‌ ஜாதி, 
மத வாரியாக பிளவுபடும்‌ அபாயம்‌ ஏற்பட்டுள்ளது. 

6. தமிழகத்தின்‌, பொருளாதார நிலையில்‌ நெருக்கடி 
மேலும்‌ தீவிரமடைந்து வருகிறது. மக்களின்‌ வாழ்க்கை மேலும்‌ 
பாதிப்புக்குள்ளாகி உள்ளது. தமிழ்நாடு மக்களில்‌ 29. 6 சதவிகித 
மக்கள்‌ வறுமைக்‌ கோட்டிற்கு கழே வாழ்வதாக இவ்வாண்டு 
மார்ச்‌ 17ம்‌ தேதிராஜ்ய சபையில்‌ வெளிடப்பட்ட அறிக்கை 
கூறுகிறது. தேசிய சாராசரி 37. 4 சதவிகிதத்தைக்‌ காட்டிலும்‌இது 
அதிகம்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு துவக்கத்‌ இல்‌ 
தமிழ்நாட்டில்‌ வேலைவாய்ப்பு நிலையங்களில்‌ பதிவு செய்திருந்த 
படித்த வேலையற்றோர்‌ எண்ணிக்கை 24லட்சம்‌; பதிவு செய்யா 

தோர்‌ இன்னும்‌ பல பத்துலட்சம்‌. வேலையற்றோர்‌ எண்ணிக்கையில்‌ 
தமிழகம்‌ இரண்டாவது இடத்தில்‌ உள்ளது. இந்தியாவிலேயே 
தமிழகத்தில்தான்‌ மிக அதிகமான ஆலைகள்‌ மூடப்பட்டுள்ளன. 
1987 ஜூன்‌ மாத இறுதியில்‌ இந்தியாவில்‌ நலிவுற்று மூடப்பட்டி 

ருந்த ஆலைகளின்‌ எண்ணிக்கை ] லட்சத்து 58ஆயிரமாக இருந்தது. : 
்‌ அதில்‌ தமிழகத்தில்‌ மட்டும்‌ 25 ஆயிரத்து 146 ஆலைகள்‌ மூடப்பட்‌ 
டிருந்தன என்று அமைச்சர்‌ எட்‌.வர்ட்‌ பெலைரோ நாடாளுமன்றத்‌ 
இல்‌ அறிவித்தார்‌. இதில்‌ தமிழகம்முதலிடத்தில்‌ உள்ளது.தமிழகத்‌ 
தில்‌ சிறுதெபழில்களில்‌ 30 சதவிகிதம்‌ நலிவுற்றுள்ள து. : 

7. இந்திய நாடு முழுவதும்‌ 133 பஞ்சாலைகள்‌ நலிவுற்று 
மூடப்பட்டுள்ளன. இதில்‌ 41 1 தமிழகத்தில்‌ மட்டும்‌. இதிலும்‌ தமிழ. 
கம்‌ முதலிடத்தில்‌ உன்னது. இந்த காலத்தில்‌ அரிசி உட்பட அனைத்‌ 

.] 


துப்‌ பொருட்களின்‌ விலைகளும்‌ உயர்ந்துள்ளன. நகரப்‌்புறங்களை க்‌ 
காட்டிலும்‌ கிராமப்புற மக்களின்‌ திலை படுமோசமாசு 
உன்ளது. தமிழ்நாட்டில்‌ கிராமப்புற மக்களில்‌ சீச்‌,8 
சதவிகிதம்‌ வறுமைக்கோட்டுக்கு கீழே வாழ்வதாக அரசு 
புள்ளிவிபரம்‌ கூறுகிறது. கூலி விவசாயிகள்‌ முதற்கொண்டு நடுத்‌ 
தர விவசாயிகள்‌, பணக்கார விவசாயிகள்‌ வரையிலான, கிராமங்‌ 
களில்‌ வாழும்‌ பெரும்பாவான மக்கள்‌ பெரிதும்‌ பாதிக்கப்பட்‌ 
டுள்ளனர்‌. விவசாயத்‌ தொழிலாளர்களுக்கு வேலைக்கும்‌ சட்டக்‌. 
கூலிக்கும்‌ உத்தரவா தமில்லை, விவசாயிகளுக்கு விளைபொருட்களின்‌ 
விலைக்கும்‌ எந்த உத்தரவாதமும்‌ அல்லை. நில.விநியோகம்‌ மிகக்‌ 
குறைவாக நடைபெற்றுள்ள மாநிலம்‌ தமிழ்நாடு. 


8. கடந்த” மூன்றாண்டுகள்‌ தமிழ்நாட்டு அரசியலில்‌ பல 
முக்கிய நிகழ்ச்சிகள்‌ ஏற்பட்டுள்ளன. சிக்கலான பல பிரச்சனை 
களையும்‌, நிலைமைகளையும்‌ நாம்‌ சந்தித்து வருகிறோம்‌. தி.மு.க. 
நடத்திய இந்தி எதிர்ப்புப்‌ போராட்டம்‌, இலங்கைத்‌ தமிழர்‌ 
பிரச்னையை மையமாகக்‌ கொண்டு தி.மு.க.வும்‌ வேறு சில 
குழுக்களும்‌ முன்‌ வைத்த இனவெறிப்‌ போக்குகள்‌, என்றுமில்லாத 
அளவில்‌ தமிழ்நாட்டில்‌ களறி விடப்பட்டுள்ள ஜாதிய உணர்வு 
கள்‌, குறிப்பாக ராமதாஸ்‌ தலைமையிலான வன்னியர்‌ அமைப்பு 
முன்வைத்துள்ள கோரிக்கைகள்‌, போராட்ட முறைகள்‌, ஆகிய 
வைகளை இக்காலத்தில்‌ நாம்‌ சந்திக்க வேண்டி வந்தது. மத்திய- 
மாநில அரசுகளின்‌ ஜனநாயக உரிமைகளுக்கெதிரான தாக்குதல்‌ 
கள்‌, மக்கள்‌ விரோதப்‌ பொருளாதாரக்‌ கொள்கைகள்‌, இவை 
களுக்கெதிரான தொடர்ச்சியான போராட்டங்கள்‌, குறிப்பாக, 
என்றும்‌ கண்டிராத அளவில்‌, மிக விரிவாகவும்‌, தீவிரமாகவும்‌ 
நடைபெற்ற அரசு ஊழியர்‌, ஆசிரியர்‌ போராட்டங்கள்‌, இடது 
சாரி கட்சிகளின்‌ பிரச்சாரப்பயணம்‌, பாரத்பந்த்‌ மற்றும்‌ தொழி 
லாளர்‌, விவசாயிகள்‌, மாதர்‌, மாணவர்கள்‌, வாலிபர்‌ பகுதியினர்‌ 
நடத்திய பல்வேறு போராட்டங்கள்‌ ஆகியவற்றில்‌ இக்காலத்தில்‌ 
நாம்‌ நமது நிலையில்‌ நின்று செயல்பட்டுள்ளோம்‌. பல்வேறு பிரச்‌ 
னைகளில்‌ நமது சரியான கொள்கையினை மக்கள்‌ மத்தியில்‌ 
கொண்டு சென்றுள்ளோம்‌. இதன்‌ மூலம்‌ புதிய பகுதி மக்களிடம்‌ 
நாம்‌ சென்றுள்ளதுடன்‌ கட்சியின்‌ அரசியல்‌ அந்தஸ்தும்‌, மசல்‌ 
வாக்கும்‌ முன்னைக்‌ காட்டிலும்‌ "இக்காலத்தில்‌ ஒரளவு அதிகரிக்‌. 
துஸ்ளது. இவைகளையெல்லாம்‌ இங்கு பரிசலனைசெய்து படிப்பினை 
களைப்‌ பெறுவது அவசியம்‌. 

9. தமிழக அரசியலில்‌ எம்‌.ஜி.ஆர்‌, மறைவுக்குப்‌ பிறகு: 
பெரும்‌ மாறுதல்கள்‌ ஏற்பட்டுள்ளன. ௮.இ.அ.திமு.க. வில்‌ ஏற்‌ 
பட்ட பிளவைப்‌ பயன்படுத்தி சவர்னர்‌-ஆட்சி திணிக்கப்பட்டது 


3 


. ப்‌ 


இ.காங்கிரஸ்‌ கட்சி தங்களுக்குச்‌ சாதகமான நிலைமையை உர 
வாக்கிக்‌ கொள்ள தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. மத்திய 
மாநில அரசு அதிகார அமைப்புகளைப்‌ பயன்படுத்தியும்‌, ஜாத 
மத சக்திகளைப்‌ பயன்படுத்தியும்‌, தங்கள்‌ கட்சியைப்‌ பலப்படுத்திக்‌ 
கொள்ள காங்கிரஸ்‌ முயற்சிக்றெது. அடுத்து வரும்‌ சட்டமன்றத்‌ 
தேர்தலில்‌ எப்படியும்‌ வெற்றிபெற முயலுகின்றனர்‌. இந்நோக்‌ 
குடன்‌ தான்‌ கோடிக்கணக்கில்‌ அரசு பணத்தை செலவழித்து 
ராஜீவ்‌ காந்தி இங்கு தீவிரப்‌ பிரச்சாரத்தில்‌ ஈடுபட்டுள்ளார்‌. 
இதற்குத்‌ தேவையான அவகாசத்திற்காக தேர்தலைத்‌ தள்ளி 
வைத்தனர்‌. காங்கிரஸ்‌ தலைமையில்‌ ஆட்சி அமைக்கும்‌ நோக்‌ 
குடன்‌ பல கட்சிகளையும்‌ ஜாதி-மத அமைப்புகளையும்‌ சேர்த்து 
சத்தர்ப்பவாத கூட்டணி அமைக்க முயற்சிக்கின்‌ றனர்‌. தமிழகத்‌ 
தில்‌ தொழில்‌ வளர்ச்சியில்‌ ஏற்பட்டுள்ள தேக்கம்‌, மற்றும்‌ பல்‌ 
வேறு பிரச்சனைகளையும்‌, பயன்படுத்தி கடந்த இருபது ஆண்டு: 
களுக்கு மேலாக தாங்கள்‌ ஆட்சியில்‌ இல்லாதிருந்த நிலையில்‌, 
தமிழகத்தின்‌ இன்றைய பிரச்சனைகளுக்கெல்லாம்‌ தி.மு ௧.; அ.தி, 
மு.க. ஆட்சிகளின்‌ பலவீனங்களையும்‌, ஊழல்களையும்‌ காரணம்‌ 
காட்டி, இவைகளைத்‌ தங்களுக்கு சாதகமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளவும்‌ முயற்சிக்கன்றனர்‌. சட்டமன்றத்‌ தேர்தல்‌ வெற்றி 
யானது, அனைத்திந்திய நாடாளுமன்றத்‌ தேர்தல்‌” வெற்றிக்கு 
அடிகோலும்‌ என்று கருதுகின்றனர்‌. எப்படியும்‌ வெற்றிபெற 
பல்வேறு முயற்சிகளில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. ஆகவே சட்டமன்‌ முத்‌ 
தேர்தலில்‌ இ. காங்கிரசை தோற்கடிப்பது இந்திய அரசியல்‌ 
நிலைமையில்‌ ஜனநாயக சக்திகளின்‌ முன்னேற்றத்திற்கு மிகவும்‌. 
முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக அமைகிறது. 

10. ௮.இ.தி.மு.க வினர்‌ மூன்று பிரிவுகளாகப்‌ பிரிந்துள்ள 
னர்‌. தெளிவான கொள்கையேதும்‌ இல்லாத நிலையில்‌ காங்கிர 
சுக்கு துணை போகும்‌ போக்கு இவர்களிடம்‌ காணப்படு 
கிறது. எல்லா பிரிவுகளுடனும்‌ காங்கிரஸ்‌ தொடர்பு கொண்‌. 
டுள்ளது. இறுதியில்‌ ஜெ. ஜா. ஏதாவது ஒரு பிரிவுடன்‌. 
கூட்டுனவைக்க அவர்கள்‌ முயற்சிக்கின்‌றனர்‌ 

௮. இ. ௮. தி.மு. க. பிளவுபட்டபின்‌ எம்‌. ர்‌. ஆதர 
| வார்கள்‌ அனேக ஜெ. ஜா. அணிகணிலயே சேர்ந்துள்ள 
னர்‌. தால்வர்‌ அணியில்‌ குறிப்பிடத்தக்க அளவில்‌ சேரவில்லை. 
இதர கட்சிகள்‌ பின்னால்‌ சென்றவர்கள்‌ மிகக்‌ குறைவு என்கோ 
கூறலாம்‌. ட்‌ 
... 72, ௮.இ.அ.இ.மு.க. வைப்‌ பிளவுபடுத்தவும்‌, கவர்னர்‌ ஆட்‌ 
சியை இணிக்கவும்‌ செய்த [முயற்சியின்‌ விளைவாக இ.காங்கிர ஸ்‌ 


க 


கட்சியிலும்‌ பிளவு ஸஜுற்பட்ட து. இ.காங்கிரஸ்‌ கட்சிமீலிருந்கு 
சிவாஜி கணேசன்‌ அக்கட்சியை விட்டு வெளியேறி த.மு.மு. என்று 
ரு தனிக்கட்‌ அமைத்துள்ளார்‌. சிவாஜி ரசிகர்களாக இருந்த 
இளைஞர்‌ காங்கிரஸ்காரர்கள்‌ பெரும்பாலும்‌ இவரோடு சென்று 
விட்டனர்‌.இதனால்‌ காங்கிரசுக்கு ஒரளவு பா திப்பு ஏற்பட்டுள்ளது. 
-சிவாஜி செல்லுமிடங்களில்‌ பெரும்‌ கூட்டம்‌ கூடுகிறது. இவர்கள்‌ 
-அஇஅதிமுக ஜானகி அணியுடன்‌ நெருக்கமாக உள்ளனர்‌. ஆனல்‌ 
.இறுதியாக தேர்தலில்‌ என்ன நிலை எடுப்பார்கள்‌ என்பதை இப்‌ 
போது கூறமுடியாது. ்‌ 
சி.பி.ஐ: கல்யாண சுந்தரம்‌ கோஷ்டி பிரிந்த சென்று 
கனிக்கட்சி அமைத்ததனால்‌ இக்கட்சி மேலும்‌ பலவீனமடை நீ 
துள்ளது. இதனால்‌ சென்னை, செங்கை, திருச்சி, சேலம்‌, பெரியார்‌ 
தர்மபுரி, பசும்பொன்‌, மதுரை, முகவை, வட ஆற்க்காடு, தெண்‌ 
ஆற்காடு, மாவட்டங்களில்‌ சி.பி.ஐ. கணிசமாக பாதிக்கப்பட்‌, 
டுள்ளது. இருப்பினும்‌, இவர்கள்‌ ஒரளவு செல்வாக்கு பெற்றி 
ருந்த தஞ்சை, நெல்லை, கோவை, காமராஜர்‌ ஆசிய மாவட்டங்‌ 
களில்‌ பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாகத்‌ தெரியவில்லை. தமிழகத்‌ 
திலுள்ள ஓரே இடதுசாரி கட்சி என்ற முறையில்‌ உடன்பாடான 
பிரச்னைகளில்‌ கூட்டு இயக்கங்களில்‌ இவர்களை இணைத்துச்‌ செல்ல 
நாம்‌ தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம்‌. சமீப காலத்தில்‌ 
நடைபெற்ற பல கூட்டு இயக்கங்களில்‌ இவர்கள்‌ பங்கு கொண்‌ 
டுள்ளனர்‌. அனால்‌ அவர்களின்‌ முழுமையான ஒத்துழைப்பு கடைப்‌ 
பதில்லை. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இயக்கங்கள்‌ வருகிறபோது 
சலித்துக்‌ கொள்கிறார்கள்‌. உற்சாகமற்ற நிலையில்‌ பங்கு கொள்‌ 
கின்‌ றனர்‌. இலங்கைப்‌ பிரச்சனை, மொழிப்‌ பிரச்சனை போன்ற 
தி.மு.க. வுடன்‌ மாறுபாடு உள்ள பல பிரச்சனைகளில்‌ இவர்களு 
டன்சேச்ந்து கூட்டு இயக்கம்‌ நடத்த முயற்சித்தோம்‌. அவர்கள்‌ 
முன்வரவில்லை, பல பிரச்சனைகளில்‌ நமக்கும்‌, அவர்களுக்கும்‌ அர 
சியல்‌ அணுகுமுறையிலும்‌ வேறுபாடுகள்‌ உண்டு. அடிப்படை 
யான தத்துவார்த்த அரசியல்‌ வேறுபாடுகளும்‌ நீடிக்கின்‌ றன, 


இருப்பினும்‌, இடதுசாரி ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டு, 


மென்ற நமது அடிப்படை அரசியல்‌ கொள்கைக்கேற்ப .நாம்‌ 
இவர்களுடன்‌ ஒற்றுமையை உருவாக்க முயற்சி செய்து. வருக 
றோம்‌. இது தொடரவேண்டும்‌. அனைத்து மட்டங்களிலும்‌ இந்த 
பார்வையுடன்‌ இவர்களை அணுக வேண்டும்‌. 

13. ஐ. சி.பி: கல்யாண சுந்தரம்‌ தலைமையில்‌ ஒரு 
பகுதி வெளியேறி ஐ.9.பி. என்ற புதிய கட்சி அமைத்தனர்‌. 


சி, பி.ஐ. யில்‌ இருந்த இனைஞர்‌ களில்‌ பபரும்‌ 


உ ரதம்‌ 


பகுதியினர்‌? இவர்களுடன்‌ சேர்ந்துள்ளனர்‌. என்று தெரிகறது.. 
கூத்தக்குடி ஷண்முகம்‌ ஏற்கெனவே அமைத்திருந்த 
லெனினிஸ்ட்‌ கட்சியும்‌ இவர்களுடன்‌ இணைந்தது. ஆனால்‌ இவர்‌ . 
கன்‌ பின்பற்றி வரும்‌ காங்கிரஸ்‌ ஆதரவு அரசியல்‌ கொள்கையின்‌ 
விளைவாக இவர்கள்‌ வளர்ந்து உறுதிப்படும்‌ நிலையில்‌ இல்லை. இவர்‌ 
கன்‌ மொகித்‌ சென்‌, டாங்கே கோஷ்டியோடு நெருக்கமாக உள்ள 
சர்‌, கல்யாணசுந்தரம்‌ மறைவும்‌ இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்‌ 
இயுன்ளது. வரலிருக்கும்‌ தேர்‌ தலில்‌ இவர்கள்‌ காங்கிரஸ்‌ அணியில்‌ 
இடம்பெறும்‌ வாய்ப்புண்டு. 

34. தி.மு.க: ௮. இ. ௮. தி. மு.க பிளவுக்குப்‌ பின்‌ 
தமிழகத்தில்‌ முதல்‌ பெரும்‌ கட்சியாக இது திகழுகிறது. இலங்கை, 
இந்தி போன்ற பிரச்சனைகளை மையமாக வைத்து மொழி, இன 
உணர்வைத்‌ தூண்ட இக்காலத்தில்‌ இவர்கள்‌ பெருமுயற்சி செய்த 
போதிலும்‌, இதன்‌ காரணமாக இவர்களின்‌ செல்வாக்கு இக்காலத்‌ 
தில்‌ அதிகரித்துள்ளதாகக்‌ கூற முடியா து. ஆனால்‌ வரும்‌ தேர்தலில்‌ 
ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சி என்று எதிர்‌ பார்க்கப்படுவத 
னால்‌ அவர்களின்‌ நடவடிக்கைகள்‌ தீவிரமடைந்துள்ள மக்கள்‌ 
பிரச்சனைகளிலும்‌ அவர்களுடன்‌ கூட்டு இயக்கம்‌ நடத்த முயற்சிக்‌ 
கிறோம்‌. பல பிரச்சனைகளில்‌ இது சாத்தியமாகிறது. இது அவசிய 
மானதும்‌ கூட. இக்காலத்தில்‌ நாம்‌ இலங்கை, இந்தி, முஸ்லிம்‌ 
லீகுடன்‌ உறவு போன்ற பல பிரச்சனைகளில்‌ தி. மு. க. வுடன்‌ 
முரண்பட்டி நிலையினை மேற்கொண்டுள்ளோம்‌. இதனால்‌ சில 
காலங்களில்‌ அவர்களுக்கும்‌ நமக்கும்‌ தொடர்பற்ற நிலையும்‌ i 
இருந்தது. உடன்பாடான பிரச்சனைகளில்‌ ஒன்றுபடுவதற்கான : 
முயற்சியும்‌ அவ்வப்போது நடைபெற்றுவந்தது.நாம்‌ முன்முயற்சி 
எடுக்கும்‌ நேரங்களில்‌ இ. மு. ௧. தலைமையும்‌ கூட்டுஇயக்கங்களுக்கு 
அக்கறை காட்டியது. நாம்‌ தொடர்ந்து திமுகவுடன்‌ ஜனநாயகப்‌ 
பிரச்சனைகளில்‌ கூட்டு இயக்கம்‌ நடத்துகிற நேரத்திலேயே அவர்க 
ளின்மொழி வெறி, இனவெறி கொள்கைகளை எதிர்த்துப்‌ போராடு 
வது அவசியமான து.அவர்கள்‌ இப்போ து' “தேசீய அணியில்‌''சேர்ந்‌ 
இருப்பதனால்‌ இக்கொள்கைகளை விட்டுவிடுவார்கள்‌ என்று எதிர்‌ 
பார்க்கமுடியாது. தங்களது அடிப்படைக்‌ கொள்கைகளில்‌ எந்த 
மாறுதலும்‌ ஏற்படாது என்று அவர்கள்‌ அறிவித்துள்ளது குறிப்‌ 
மீடத்தக்கது. தேசிய அணியும்‌ இலங்கைப்‌ பிரச்சனையில்‌ இவர்‌ 
களுக்கு சாதகமான நிலையை. எடுத்துள்ளது. தமிழ்‌ நாட்டில்‌ 
இராவிட இயக்க சித்தாந்தத்இனை எதிர்த்து போராடுவதன்‌ அவசி 
கத்தை சால்கியா தீர்மானம்‌ சுட்டிக்காட்டியுள்ளதை நாம்‌ 
சுவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. முஸ்லீம்‌ லீக்‌ பற்றி 
இ. மு.க. தலைமை வெளியிட்ட தவறான கருத்தை மறுத்து 


6 ல 


நமது நிலைபாட்டை விளக்கி மாநில செயற்குழு அறிக்கை வெளி 
யிட்டது. இருப்பினும்‌ தொடர்ந்து அவர்கள்‌ இப்பிரச்சனையில்‌ 
முன்வைக்கும்‌ தவறான கருத்துக்களுக்கு சிலநேரங்களில்‌ உடனே 
பதில்‌ அளிக்காத நிலையும்‌ உள்ளது. விழிப்புடன்‌ இருந்து இப்பிரச்‌ 
சனைகளில்‌ உடனுக்குடன்‌ பதில்‌ கொடுக்கவேண்டும்‌. ்‌ 

15. ஜனதா கட்டு வலுவான, செல்வாக்கு மிக்க ஒரு 
கட்சி என்று கூறமுடியாக. ஏற்கெனவே காமராஜர்‌ தலைமையில்‌ , 
ஸ்தாபன காங்கிரசாக இருந்து, காமராஜர்‌ மறைவுக்குப்பின்‌ 
இந்திரா காங்கிரசில்‌ இணைய விரும்பாத ஒரு பகுதியினர்‌ ஜனதா 
கட்சி என்ற பெயரில்‌ இருந்து வருகின்றனர்‌. மாநிலம்‌ முழுவதும்‌ 
பரவலாக இருப்பதாகச்‌ சொல்ல முடியாது. சில 
மாவட்டங்களில்‌ சில பகுதிகளில்‌ இருந்து வருகின்‌ றனர்‌. 
வர்த்தகர்கள்‌ மத்தியில்‌ இவர்‌ களுக்கு ஒரளவு 
செல்வாக்குண்டு. தெளிவான கொள்கையோ, ஸ்தாபன கட்டுப்‌ 
பாடோ ஏதும்‌ இல்லாத கட்சியாக உள்ளது. இவர்கள்‌ தி.மு.க. 
எதிர்ப்பாளர்கள்‌-— திமுக ஆதரவாளர்கள்‌ என இரு கோஷ்டி 
களாகப்‌ பிரிந்துள்ளனர்‌.இப்போ து இரு பிரிவுகள்‌ ,இரு தலைவர்கள்‌ : 
என்ற ்‌ நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்கள்‌ தங்கள்‌ பலத்தை 
மிகைப்படுத்திக்‌ காட்டி தேர்‌ தலில்‌ தொகுதி பங்கட்டுக்கு பேரம்‌ 
பேசுவதனால்‌ பொதுவாக தேர்தல்‌ உடன்பாட்டில்‌ இக்கட்சி 
வர முடியாமல்‌ போகிறது. அத்துடன்‌ தி.மு.க.வுக்கும்‌ இவர்‌ 
களுக்குமிடையிலான மோதலும்‌ ஒரு காரணமாகும்‌. சமீபத்தில்‌ 
நடந்த பாரத்‌ பந்த்‌ உட்பட பல 'கூட்டு இயக்கங்களில்‌ இவர்‌ 
கள்‌ பங்கு கொண்டுள்ளனர்‌. அனைத்திந்திய அளவிலான ஒரு 
மதசார்பற்ற எதிர்கட்சி என்ற முறையில்‌ இவர்களை எதேச்சாது 
காரத்திற்கெதிரான போராட்டங்களில்‌ பங்கு பெறச்‌ செய்ய 
நாம்‌' தொடர்ந்து முயற்சி செய்வது அவசியம்‌. 

16. முஸ்லீம்‌ லீக்‌: தமிழ்‌ நாட்டில்‌ முஸ்லீம்‌ மக்களில்‌ £ஒரு 
பகுதியினரின்‌ ஆதரவு பெற்ற கட்சியாக உள்ளது. சமீப கால 
மாக மத மூலாதாரக்‌ கொள்கைகளை. இவிரமாக ' பிரச்சாரம்‌ 
செய்து மதவெறியை வளர்த்து வருகின்றது. இந்த வகுப்புவா தப்‌ 
போக்கினை தாம்‌ கடுமையாக எதிர்த்து வருவதனால்‌ நம்மையும்‌ 
கடுமையாகத்‌ தாக்குகின்றனர்‌. ' நம்மையும்‌ தி.மு.க. “தேசிய 
அணியில்‌”” சேர்ந்ததையும்‌ காரணம்‌ காட்டி தி.மு.க.வுடனான்‌ 
உறவை முறித்துக்‌ கொள்ள முடிவு செய்தனர்‌. முஸ்லீம்‌ லீக்கை 
எப்படியும்‌ தங்களுடன்‌ இருக்கச்‌ செய்ய தி.மு.க. செய்த முயற்சி 
கன்‌ வெற்றி பெறவில்லை. முஸ்லீம்‌ லீக்‌ இப்போது பிளவு பட்‌, 
டுள்ளது. சமது தலைமையிலான பிரிவு காங்கிரசுடன்‌ உறவு": 

7 


"ள்ள முயற்சிக்கிறது. லத்தீப்‌ தலைமையிலான பகுதி தி.மு.க 
ரவு நிலை எடுத்துள்ளது. முஸ்லீம்‌ லீக்‌ பற்றிய நமது நிலை 
டில்‌ எந்த மாறுதலும்‌ இலலை. நாம்‌ வகுப்பு வாதத்திற்‌ 
ரான போராட்டத்தைத்‌ தொடர்ந்து நடத்த வேண்டும்‌. 
லீம்‌ வகுப்புவாதத்தை எதிர்க்கிற நேரத்திலேயே முஸ்லீம்‌ : 
னை வென்றெடுப்பது தமது கடமை. காங்கிரஸ்‌ ஆட்சி நடக்‌ 
மாநிலங்களில்‌ இவர்கள்‌ மீது நடத்தப்படும்‌ தாக்குதல்கள்‌ , 
பான்மையோர்‌ என்ற முறையில்‌ அவர்களுக்குள்ள தனியான 
்‌சனைகள்‌, பெரும்பான்மை (இந்து) வகுப்புவாதத்தனால்‌ ஏற்‌ 
க்கூடிய ஆபத்து, நாம்‌ ஆளுகின்ற மாதிலங்களிலும்‌, நமது 
9 வலுவாக உள்ள பகுதிகளிலும்‌ முஸ்லீம்‌ மக்களைப்‌ பாது 
க, நாம்‌ எடுத்துவரும்‌ நடவடிக்கைகள்‌, அனைத்தும்‌ முஸ்லீம்‌ 
கள்‌ மத்தியில்‌ விரிவாக கொண்டு செல்ல வேண்டும்‌. 


அ) தமிழ்‌ நாட்டில்‌ திராவிடக்‌ கழகம்‌ ஒரு 
ய அமைப்பாகும்‌. இது தொடர்ந்து இன 
றி, மொழிவெறி, ஜாதிவெறிகளை மையமாகக்‌ கொண்ட 
£ள்கைகளையும்‌ நடைமுறைகளையும்‌ பின்பற்றி வருகிறது. இது 
மைக்‌ காலம்‌ வரையில்‌ தி.மு.க. வுடன்‌ நெருக்கமாக இருந்து 
த்து. பல்வேறு காரணங்களால்‌ இவர்களின்‌ உறவு இப்போது 
9ித்துள்ளது. ௮.இ.௮.இ.மு.கவின்‌ ஜானகி அணியுடன்‌ இப்‌ 
து உறவு கொண்டுள்ளது. இவர்களின்‌ கொள்கை மக்களின்‌ 
றுமைக்கும்‌,. ஜனநாயக இயக்கத்திற்கும்‌ விரோதமானது என்‌ 
ன நாம்‌ ட௰களிடம்‌ அம்பலப்படுத்த வேண்டும்‌. i 


ஆ) பார்ல ரர்ட்‌ பிளாக்‌-இது மேற்கு வங்கத்தில்‌ ஒரு இடது 
! கட்‌ ௭ ற முறையில்‌ நமது அணியிலும்‌அமைச்சரவை 
1ம்‌ இடட்‌ ஃபற்றுள்ளது. ஆனால்‌ தமிழ்‌ நாட்டில்‌ இது ஒரு 
து சாரி சியின்‌ த: அமக்கேற்ற முறையில்‌ செயல்பட. 
லை இது ரு குறிட்ப்ட்ட சமூகத்தை அடிப்படையாகக்‌ 
ண்டு ப. பறு சிறு -்வுகளாக பிளவுபட்டுள்ளது. இடது 
3 இயக்க... டனும்‌ இவர்கள்‌ ' உறுதியான நிலையில்‌ நிற்ப 
லை, அனை. கிந்திய பார்வார்ட்‌ பிளாக்‌ தலைமையின்‌ அரசி 
! நிலையிலும்‌ இவர்கள்‌ நிற்பதில்லை. 








17. ஜாதீய அமைப்புசள்‌: இக்க எ£ லத்‌ தில்‌ 

மிழகத்தில்‌ ஏராளமான ஜாதிய அமைப்புகள்‌ 

அரன்றியுள்ளன. இவைகளைத்‌ தூண்டி விடுவதில்‌ காங்கிரஸ்‌ 

டசி ஈடுபட்டுள்ளது. குதிப்பாக ராமதாஸ்‌ தலைமையிலான வன்‌ 

ரிய ஜாத அமைப்பு வெறித்தனமான ஜனநாயக விரோத தட 
8 


-வடிக்கைகளில்‌ இறங்கியுள்ளது. ஜாதி மோதல்கள்‌ குறிப்பாக , 
விய-அரிஜன மோதல்‌ ஏற்பட்டுள்ளது. தென்‌ஆற்காடு மாவட்‌ 
இதன்‌ மையமாக உள்ளது. இதர மாவட்டங்களிலும்‌ இதுப 
புன்ளது. தாழ்த்தப்பட்ட மக்களின்‌ ஜாதிய அமைப்புகளும்‌ த. 
மாகச்‌ செயல்படத்‌ தொடங்கியுள்ளன. உழைக்கும்‌ மக்கா 
ஒற்றுமை பாதிக்கும்‌ அபாயம்‌ ஏற்பட்டுள்ளது. இப்பகுதி 
தாழ்த்தப்பட்ட மக்கள்‌ சிறுபான்மையோர்‌ என்ற முறையில்‌ அ 
பாதுிப்புக்குள்ள₹கின்‌ றனர்‌. வன்னியர்களிலும்‌ மிகப்‌ பெரும்‌ 
லோர்‌ உழைப்பாளி மக்கள்‌. இவ்விரு பகுதி மக்களிடையே ப: 
உணர்வு வளராமல்‌ தடுப்பதும்‌, இருபகுதி உழைப்பாளி ம 
ளையும்‌ ஒற்றுமைப்படுத்துவதும்‌ நமது கடமையாகும்‌. இந்‌? 
யிலிருந்து இப்பிரச்சனையை நாம்‌ அணுகியுள்ளோம்‌. சுலவ 
ஏற்படக்‌ கூடிய இடங்களில்‌ நமது சக்திக்கு உட்பட்டு அத 
தடுக்கவும்‌, கட்டுப்படுத்தவும்‌ நாம்‌ முயற்சி செய்கிறோம்‌. கலஃ 
சூழ்நிலையில்‌ நமது கருத்துக்களை இம்மக்கள்‌ மத்தியில்‌ எடுத்‌, 
கூறுகிறோம்‌. தம்முடைய கட்சி மட்டுமே அனைத்து ஜாட: 
போக்குகளையும்‌ எதிர்த்துப்‌ போராடும்‌ நிலையில்‌ உள்ளது. இ: 
பிரச்சனையில்‌ ஒன்று பட்ட நடவடிக்கைக்கு மற்ற கட்சிகள்‌ முல 
வரவில்லை. முதலாளித்துவ கட்சிகளில்‌ உள்ள பல்வேறு ஜாஇயின, 
அவரவர்‌ ஜாதிப்‌ பிரிவுகளுடன்‌ இணைந்து நிற்கும்‌ போக்கு அ: 
கரித்துள்ளது. அவரவர்‌ கட்சிக்கு சாதகமாக இந்நிலையைப்‌ பயஃ 
படுத்துவது எப்படி என்று தான்‌ இந்திக்‌கிறார்கள்‌. குறிப்பாக 
(இ.காங்கிரஸ்‌ கட்சி தங்களது தேர்தல்‌ வெற்றிக்கு இதனைப்‌ பயல்‌: 
படுத்த முயற்சிக்கிறது. கவர்னர்‌ ஆட்சியும்‌ அதற்கு சாதகமா. 
முறையிலேயே இப்பிரச்சனையை அணுகுகிறது. அரசு எந்திரம்‌ 
நிலைகுலைந்துள்ளது. மக்களின்‌ உயிரையும்‌, உடமையையும்‌ பாது 
காக்கவும்‌, கலவரங்களைத்‌ தடுக்கவும்‌, கட்டுப்படுத்தவும்‌ உருப்படி 
யான நடவடிக்கைகள்‌ ஏதும்‌ எடுப்பதில்லை. ஜாதி வெறிக்கு 
இரையாகியுள்ள உழைப்பாளி மக்களை அதிலிருந்து வென்றெடுக்‌ 
கும்‌ முறையில்‌ நமது அணுகு முறையும்‌, நடவடிக்கைகளும்‌ 
அமையவேண்டும்‌. இத்தகைய மோதல்களுக்குப்‌ பின்னால்‌ அந்நிய 
சக்திகள்‌ எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும்‌ மக்களுக்கு. 
உணர்த்த வேண்டும்‌. 


18. ஆர்‌ எஸ்‌எஸ்‌:- இந்து முன்னணி போன்ற இந்து மத 
வகுப்புவாத அமைப்புகளின்‌ நடவடிக்கைகளும்‌ தமிழகத்தின்‌ பல 
பகுதிகளில்‌ தீவிரமாக நடைபெற்று வருகின்‌ றன. இந்து-முஸ்லிம்‌, 
இந்து- கிறிஸ்தவ மோதல்களை உருவாக்க” முயற்சிக்கின்‌ றனர்‌. சில 
இடங்களில்‌ மோதல்களும்‌, பாதிப்புகளும்‌ ஏற்பட்டுள்ளன. இப்‌ 

* 9 


போது கோவில்‌ பாதுகாப்பு இயக்கம்‌ என்ற பெயரால்‌ இந்து மத 
உணர்வை தூண்ட முயற்சிக்ன்‌ றனர்‌. பெரும்பான்மை மதத்தின 
ருக்கு மதவெறியூட்டும்‌ முயற்சி ஆபத்தானது. மக்களின்‌ ஒற்றுமை 
யையும்‌, தேசத்தின்‌ ஒருமைப்பாட்டையும்‌ அது பெருமளவு பாதிக்‌ 
கும்‌ என்பதை மக்களிடம்‌ விரிவான முறையில்‌ எடுத்துக்‌ கூறவேண்‌ 
டும்‌. இவைகளை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்த இதுபழ்றிய 
நமது நிலையை தொடர்ந்து பிரச்சாரம்‌ செய்ய வேண்டும்‌. 


19. நக்சலைட்‌ குழுக்கள்‌, எஸ்‌ யூ சி ஐ ஆகியனவும்‌ தமிழகத்‌ 
தின்‌ பல பகுதிகளில்‌ செயல்பட்டு வருகின்றன. இவர்களுக்கு 
அதிக செல்வாக்கு இல்லாவிட்டாலும்‌, இடதுசாரி இயக்கத்தை 
சிர்குலைக்கும்‌ முயற்சியிலீடுபட்டுள்ளனர்‌. லெ நக்சலைட்‌ குழுக்கள்‌ 
மொழி.வெறி, பிரிவினை உணர்வுகளைத்‌ தூண்டவும்‌, பயன்படுத்த 
வும்‌ முயற்‌சிக்கன்‌ றனர்‌. இலங்கைப்‌ பிரச்சனையை பின்னணியாகக்‌ 
கொண்டு இதைச்‌ செய்கின்றனர்‌. தமிழர்‌ விடுதலை முன்னணி, 
தமிழர்‌ விடுதலைப்‌ படை போன்ற பல பெயர்களில்‌ செயல்படுகின்‌ 
றனர்‌. ஜாதிவெறியையும்‌, ஜாதீய அமைப்புகளையும்‌ அவர்கள்‌ தங்‌ 
களது சீர்குலைவு வேலைகளுக்குப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. ரயில்‌, 
பாலம்‌ தகர்ப்பது, வங்கிக்‌ கொள்ளை, வெடிகுண்டு வைப்பது 
போன்ற பல காரியங்களில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. இதில்‌ இவர்களுக்கு 
சழப்புலிகளுடனும்‌, திராவிட இயக்க அதிதீவிரவா திகளுடனும்‌ 
தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள்‌ இடதுசாரி: 
இயக்கத்திற்கு பெரும்‌ களங்கம்‌ ஏற்படுத்தக்‌ கூடியது ஆகும்‌. சில 
கேந்திரத்‌ தொழிற்சாலைகளிலும்‌ மத்தியதர வர்க்க படிப்பாளிகள்‌ 
மத்தியிலும்‌ இவர்களின்‌ நடவடிக்கைகள்‌ அதிகரித்துள்ளன. இது 
பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்‌. இடது அதிதீவிரவா தத்‌. 
திற்கு எதிரான நமது சித்தாந்தப்‌ போரரட்டத்தை தொடர்ந்து 
நடத்த வேண்டும்‌. ப 


20. கிறிஸ்துவ மிஷனரிகள்‌.- இவைகளில்‌ பல்வேறு விதமான 
அமைப்புகள்‌ உள்ளன. பல அமைப்புகள்‌ அயல்நாடுகளிலிருந்து. 
பணம்‌ பெறுவதற்காகவே உள்ளன. அவைகளில்‌ சில அன்னிய சக்‌. 
இகளின்‌ ஏஜண்டுகளாக செயல்பட்டு இங்கு இடதுசாரி இயக்கங்‌ 
களை ம்‌ குலைக்க முயற்சிக்கின்‌ றனர்‌. இடதுசாரி போர்வையி ஐ 
இடதுசாரி கருத்துக்களைப்‌ பேசி மக்கள்‌ மத்தியில்‌ ஊடுருவுகின்‌ ற 
னர்‌. இவர்களில்‌ சில குழுக்கள்‌... நக்சலைட்களுடனும்‌, ஈழப்புலி 

களுடனும்‌ தொடர்பு கொண்டுள்ளனர்‌.. சமீபத்தில்‌ இவர்களுடன்‌: 
சேர்ந்து வங்கியில்‌ கொள்ளையடிப்பதில்‌ இரண்டு பாதிரிமார்கள்‌ 
பங்கு கொண்ட செய்தி வெளிவந்துள்ளது. கிறிஸ்துவ மக்களை 
அவர்களுடன்‌ இணைத்துப்பார்க்கக்‌ கூடாது, சந்தேகிக்கக்‌ கூடாது. 

10 ்‌ வ 


அன்னியஏஜண்டுகளாகச்‌ செயல்படும்‌ கிறிஸ்துவமிஷனரிகளை நாம்‌ 
பிரித்துப்‌ பார்க்கவேண்டும்‌. அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும்‌ 
மாநிலம்‌ முழுவதும்‌ பல்வேறுபெயர்களில்‌ நடைபெற்று வருகின்‌ ஐ: 
மிஷனரிகளின்‌ நடவடிக்கை குறித்து முழுமையான விவரங்கள்‌ 
சேகரித்து பரிசீலனை செய்வதும்‌ உரிய நடவடிக்கைகள்‌ மேற்கொள்‌ 
வதும்‌ அவசியமாகும்‌. அண்மைக்காலத்தில்‌ இவர்களின்‌ நடவடிக்‌: 
கைகள்‌ அதிகரித்துள்ளன என்பதையே பல மாவட்டமாநாடுக: 
ளின்‌ விவாதங்கள்‌ வெளிப்படுத்தியுள்ளன. த 

31. இந்த அரசியல்‌ பின்னணியில்தான்‌ தமிழ்நாட்டில்‌ நாம்‌ 
தனித்தும்‌ கூட்டாகவும்‌ பல்வேறு இயக்கங்கள்‌, கிளர்ச்சிகள்‌, 
போராட்டங்கள்‌ இக்காலத்தில்‌ நடத்தியுள்ளோம்‌. அவைகளில்‌ 
முக்கியமான சிவவற்றை மட்டுமே இங்கு பரிசீலனைக்கு உடுத்துச்‌ 
கொள்கிறோம்‌. மாநிலம்‌ முழுவதும்‌ இக்காலத்தில்‌ நடைபெற்‌ 
றுள்ள அனைத்து இயக்கங்களையும்‌ நடவடிக்கைகளையும்‌ இந்த . 
அறிக்கையில்‌ குறிப்பிடுவதும்‌ பரிசீலிப்பதும்‌ சாத்தியமல்ல, அவ” 
சியமும்‌ இல்லை. 

22. கடந்த மூன்றாண்டு காலம்‌ தொடர்ச்சியாக பல இயக்‌ 
கங்களும்‌, கிளர்ச்சிகளும்‌, போராட்டங்களும்‌ நடந்த காலம்‌. 
அனைத்திந்திய அளவில்‌ திட்டமிடப்பட்ட பல இயக்கங்களையும்‌ 
மாதில அளவில்திட்டமிடப்பட்ட யல இயக்கங்களையும்‌ நாம்தனித்‌' 
தும்‌, கூட்டாகவும்‌ நடத்தியுள்ளோம்‌. நடந்த இந்தஇயக்கங்களில்‌ 
மக்களைத்‌ திரட்டுவதில்‌ எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுள்ளோம்‌, 
நமது கட்சியின்‌ தலைமையில்‌ உள்ள வெகுஜன அமைப்புகளைச்‌ 
சார்ந்த மக்களை எந்த அளவுக்கு இந்த இயக்கங்களில்‌ திரட்டி 
னோம்‌, புதிய பகுதியினரை எந்த அளவுக்கு வென்றெடுக்க: 
முடிந்தது என்பதை பரி£லிப்பதும்‌ படிப்பினைகளை வரையறுப்‌ 
பதும்‌ அவசியமரனது. எதிர்காலப்‌ பணிகளுக்கு. இது இன்றிய 
மையாதது. 

23. டில்லி.பேரணி - பிரச்சார 'இயக்கம்‌:- 

. இடதுசாரி கட்சிகளின்‌ தலைமையில்‌: 
இயங்கும்‌ வெகுஜன அமைப்புகளின்‌ சார்பில்‌ 
1987 டிசம்பர்‌ 9-ம்‌ நாள்‌ டில்லி, மாநகரில்‌ நடத்தப்பட்ட பேரணி 
£ இந்திய . அரசியலில்‌ . முக்கிய திகழ்ச்சியாகும்‌. அதனையொட்டி 
நாட்டின்‌ 7-மூனைகளிலிருந்தும்‌ பிரச்சாரப்‌ பயணம்‌ மேற்கொள்‌ 
ளப்பட்டது. திருவனந்தபுரம்‌-டில்லி பிரச்சார ப்யணக்குழுவை 
கோவையிலிருந்து பெங்களூர்‌ வரையிலும்‌ நடத்திச்‌ செல்வதும்‌, 
கன்னியாகுமரி-டில்லி பிரச்சாரப்‌ 'பயணக்குழுவை திருப்பதி வரை 

11 


பில்‌ சடத்திச்‌ செல்வதும்‌ நமது பொறுப்பாக வலன்‌ த்த | 
தாமும்‌ சி.பி.ஐ-யும்‌ கூட்டாக திக்திக்‌ த்‌ 
புரம்‌ ஜாதாவுக்கு 17-11-87-ல்‌ கோவையிலே ந த்‌ த 
20-11-87 இரவு பெங்களூர்‌ கொண்டு போய்‌. சேர்த்தோம்‌. கன்‌ | 
, யாகுமரி ஜாதா 9-11-87 அன்று புறப்பட்டு க்க அன்று 
இருப்பதி கொண்டுபோய்‌ சேர்த்தோம்‌. நமது கட்சியின்‌ ்‌ 
களும்‌ சிபிஐ தலைவர்களும்‌ இந்த ஜாதாக்களில்‌ அல்கு காக்‌ 
டனர்‌.நம்‌ தரப்பில்‌ தோழர்கள்‌ ஏ என்‌, பி. ராமச்சந்திரன்‌, தன்‌ 
மாநன்‌, டி கே. ரங்கராஜன்‌, எஸ்‌. ஏ பெருமாள்‌, வி. எ. கருப்ப 
சாமி, ஆர்‌. வெங்கிடு, கோவிந்தசாமி, வெள்ளியங்கிரி, என்‌. வி. 
தாமோதரன்‌ ஆகியோர்‌ பங்கு கொண்டனர்‌. கன்னியாகுமரி பய 
க்குமலில்‌, (/துவையிலிருந்து டில்லி வரை தோழர்கள்‌ டி. லட்‌ 
சுமணன்‌, கே. வைத்தியநாதன்‌ ஆகியோர்‌ சென்று வந்தனர்‌. சிபிஐ 
தோழர்கள்‌ தமிழ்நாட்டு எல்லையோடு நின்றுவிட்டது. குறிப்‌ 
பிடத்தக்கது. 


24, இந்த இயக்கத்தை மிகக்குறுகிய காலத்தில்‌ நாம்‌ திட்ட 
மிட்டு நடத்த வேண்டியிருந்தது. கோவையில்‌ 14-16, 10. 47--ல்‌ 
நடைபெற்ற மாநில செயற்குழுக்‌ கூட்டத்தில்‌ தான்‌ இதைப்பற்‌ 
றிய தகவல்‌ மத்தியக்‌ கமிட்டியிலிருந்து நமக்கு கிடைத்தது. அக 
கூட்டத்திலேயே இந்த இயக்கத்திற்கான திட்டத்தினை வகுத்து 
தடவடிக்கைகளிலிறங்கினோம்‌. 29. 10. 87ல்‌ இதற்கென அவசர 
மாக மாநிலக்குழு கூட்டத்தினை நடத்தினோம்‌. இரு ஜாதாக்கள்‌ 
ப, கடந்து செல்லும்‌ பாகை மற்றும்‌ இதர ஏற்பாடுகள்‌ குறித்து 

ஆலோசனைகளை உருவாக்கினோம்‌. பின்னர்‌ பிஐ தலைமையுடன்‌ 
கலந்து பேசி அதனை இறுதியாக்கிலோம்‌. 


25. 1988 ஜனவரி 21, 22, 23_பிரச்சாரப்‌ பயணம்‌ பற்றிய 
மாநிலக்குழு பரிலனையில்‌ இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: 3 


“பொ துவாக பிரச்சார ப்யணக்‌ குழுவினருக்கு கிராமப்‌ புறங்‌ 
களிலும்நகர்‌ புறங்களிலும்நல்லவரவேற்புஇருந்த துபுதியஇடங்‌ 
ப கன்‌ பலவற்றில்‌ நாம்‌ எதிர்பார்‌ த்ததற்கும்‌ அதிகமான அளவில்‌ 
மகள்‌ இரண்டு வரவேற்பு அவித்தனர்‌ ஒவ்வொரு வரவேற்பு. 
நிகழ்ச்சியிலும்‌ குறைந்தது 400 முகல்‌ 500 _ பேர்‌ வரை 
கலந்து கொண்டனர்‌, ஆனால்‌ அதில்‌ பெரும்பாலோர்‌ தமது 
அணிகளையும்‌, சி. பி.ஜ. அணிகளையும்‌ சேர்ந்தவர்கள்‌ என்பது 
குறிப்பிட த்தக்கது, பொதுமக்கள்‌ கணிசமாக கலந்து கொண்‌: 
டது நமக்கு செல்வாக்குள்ள சல பகுதிகளில்‌ ட அரம்‌ பய்‌ 
ணக்குழு செல்லாத மாவட்டங்களான வ புதன்‌ 


கோட்டை, வடஆற்காடு அ ட்ட 
த ஆகிய மாவட்டங்களிலிருந்து கபா 


ஜாதாக்கள்‌ ஏற்பாடு செய்யப்பட்டு அவை அம்மாவட்டங்க ' 


ளில்‌ பிரச்சாரத்தை மூடி.த்துக்‌ கொண்டு பிரதான 
ஜாதாவுடன்‌ இணைத்து கொண்டன. இப்‌ பிரச்‌ 
சார பயண இயக்கத்தனையொட்டி மாவட்ட கமிட்டி 
களும்‌, கிளைகளும்‌ சுமார்‌ சலட்சம்‌ துண்டு பிரசுரங்கள்‌ அச்‌ 
,சிட்டு வெளியிட்டன. மாநில மையத்திலிருந்து 10,000 போஸ்‌ 


டர்கள்‌, ஸ்தல, மாவட்ட கமிட்டிகள்‌ சார்பில்‌ 20,000 போஸ்‌ . 


ர்கள்‌ ஆகியவை மூலம்‌ விளம்பரம்‌ செய்யப்பட்டது. 


ஜாதாவின்‌ கோரிக்கைளை விளக்கியும்‌, டெல்லியில்‌ அக்‌ 
டோபர்‌ 12ல்‌ நடைபெற்ற வகுப்புவாத மற்றும்‌ பிரிவீனை 
வாதத்திற்கு எதிரான தேசிய காநாட்டின்‌ அறைகூவலும்‌ 
அடங்கிய சிறு பிரசுரம்‌ 30000 பிரதிகள்‌ அச்சிடப்பட்டு இப்‌ 
பிரச்சார இயக்கத்தின்‌ போது விற்கப்பட்டது. 


பிரச்சார பயணத்தின்‌ நோக்கத்தினை விளக்கிமாவட்டங்‌ 
களில்‌ விரிவான பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட து” 
வேன்பிரச்சாரம்‌, சைக்கிள்‌ பிரச்சாரம்‌, தெருமுனைக்‌ கூட்டங்‌ 
.கள்‌, துண்டு நோட்டீள்‌ விநியோகம்‌ ஆகியவற்றின்‌ வாயிலாக 
இப்பிரச்சார பயணக்குழுவின்‌ நோக்கம்‌ மாநிலம்‌ முழுவதும்‌ 
பரவலாக எடுத்துச்‌ செல்லப்பட்டது. 


அலல்‌ இந்திய மையத்திலிருந்து நமது கட்சியின்‌ பொதுச்‌ 
“செயலாளர்‌ தோழர்‌ இ. எம்‌. எஸ்‌,, திருப்பூர்‌, கோவை, 
சென்னை ஆகிய இடங்களில்‌ நடைபெற்ற மூன்று பொதுக்‌ 
கூட்டங்களில்‌ கலந்து கொண்ட.து மிகவும்‌ உதவியாக இருந்‌ 
தது. பயணக்குமுவின்‌ பிரச்சாரத்தில்‌ அகில இந்திய ரீதியில்‌ 


தீர்மானிக்கப்பட்டிருத்த கோரிக்கைகளை விளக்கி பிரச்சாரம்‌: 


மேற்கொள்ளப்பட்டதோடு, தமிழகத்தில்‌ முக்கிய அரசியல்‌ 
்‌ பிரச்சனையாக இருக்கும்‌ இலங்கைப்‌ பிரச்சனை பற்றியும்‌ அதில்‌ 
இடதுசாரி கட்சிகளின்‌ நிலையையும்‌ தெளிவாக விளக்கிக்கு றப்‌ 
பட்டது. தமிழகத்தில்‌ திமுக உள்ளிட்‌... சில கட்சிகள்‌ 


இலங்கை பிரச்சனையில்‌ மேற்கொண்டு வரும்‌ இனவெறி நிலை 


யினை இப்பிரச்சாரத்தின்‌ போது அம்பலப்படுத்தி நமது நிலை 
யினை தெளிவாக பிரச்சாரம்‌ செய்யப்பட்டது. பல்வேறு மக்‌ 
கள்‌ பிரச்சனைகளில்‌ இட துசாரி கட்சிகள்‌ மேற்கொண்டு வரும்‌ 
நிலையினை விளக்க சந்தர்ப்பம்‌ அளிப்பதாக இப்பயணக்குழு 
பிரச்சாரம்‌ அமைந்தது. 
பிரச்சார பயணம்‌ மேற்கொள்ளப்பட்ட காலத்தில்‌, 
தொடர்ந்து கடுமையான. வறட்சிக்குப்பின்‌ சிறிது மழையெம்‌ 
.ததையொட்டிவிவசாயப்‌ பணிகள்‌ ஆரம்பிக்கப்பட்‌ டிருந்ததா 


12 


கோ உல 


ம்‌, ஏற்பாடுகளை செய்ய குறைந்த கால அவகாசமே அளிக்‌ 
அட்‌ . ஸ்தாபனங்களை இதில்‌ முழுமை 
கப்பட்டதாலும்‌, வெகுஜன ஸ்த ட ட 
யாக ஈடுபட வைக்க முடியவில்லை. அதனால்‌ படக்க ஏற்பாடு 
கனை செய்வதில்‌ சிரமமேற்பட்டது. இருப்பினும்‌ ஓரளவு 
| வெற்றிகராாகவே பயண பிரச்சாரம்‌ நடைபெற்று முடிந்‌ , 
! தது. ்‌ 
' டிசம்பர்‌ 9-ல்‌ டில்லியில்‌ நடைபெற்ற மாபெரும்‌ பேரணி 
யில்‌ தமிழகத்திலிருந்து சுமார்‌ 300பேரை மட்டும்‌ அனுப்பி 
வைத்தோம்‌. வாலிபர்‌ சங்கத்தின்‌ அகில இந்திய மாநாட்டு. 
தயாரிப்பு பணிகளில்‌ தீவிர கவனம்‌ செலுத்த வேண்டியிருந்த 
தாலும்‌, வாலிபர்‌ மாநாட்டுப்‌ பேரணிக்கு பெருமளவு தோழர்‌ 
களை திரட்ட வலேண்டியிருந்ததா லும்‌ நாம்‌ டெல்லிபேரணிக்கு 
அதிக அளவு தோழர்களை அனுப்பி வைக்க முடியாது என்று 
முடிவு செய்தோம்‌. இந்த பிரச்சார இயக்கத்தின்போது: 
எல்லா இடங்களிலும்‌ சிபிஐ நம்முடன்‌ முழுமையாக வத்து 
ழைத்துள்ளது என்றே கூறலாம்‌. அவர்களுடைய கட்சிக்குள்‌ 
ஏற்பட்டிருந்த பிளவினால்‌ கட்சி அணிகள்‌ பெருத்த குழப்பத்‌ 
திற்கு உட்பட்டிருந்த நிலையில்‌ இந்த பிரச்சாரபயண இயக்கும்‌ 
அலர்களுக்கு மிக உதவியாக இருந்தது. நமது கட்சி மற்றும்‌ 
வெகுஜன ஸ்தாபனங்கள்‌ மிச ஆர்வத்தோடும்‌, கடுமையாக 
வும்‌ பிரச்சார பயண ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தது 


பாராட்டத்தக்கது.” 
26. பாரத்‌ பந்த்‌ 
அண்மைக்காலத்தில்‌ இத்‌ தய நாட்டில்‌ 


நடைபெற்ற பெரும்‌ போராட்டம்‌ இது. நமது கட்சியும்‌ மற்ற 
இடதுசாரி கட்சிகளும்‌ முன்முயற்சி எடுத்து அனேகமாக அனைத்து 
மதச்சார்பற்ற எதிர்க்கட்செளையும்‌ பல்வேறு தலைமைகளிலுள்ள 
வெகுஜன அமைப்புகளையும்‌ ஒன்றுபடுத்தி நடத்திய போராட்டம்‌ 
இது. நிர்வாக உத்தரவின்‌ மூலமாக விலை உயர்வு, வரி: உயர்வு, 
ரெயில்‌ கட்டண உயர்வு, தபால்‌ கட்டண உயர்வு என்று மக்கள்‌ 
மீது மத்திய அரசு தொடர்ச்சியாக தாக்குதல்‌ தொடுத்து வந்த: 
ல இப்போராட்டத்தை நடத்தியது, இப்போராட்டம்‌ 
வற்றிகரமாக நடைபெற முக்கிய காரணமாக இருந்தது 


27. தமிழ்நாட்டில்‌ நாம்‌ 6. பி ட 
ட ்‌ - பி. இ, யுடன்‌ முதலில்‌ தொடர்‌ 
ரல்‌ இதற்கான தயாரிப்புகளில்‌ இறங்கினோம்‌. i ராம்‌ 
ம பட்டப்‌ அப்த தொடர்பு கொண்டோம்‌. அவர்கள்‌ வயல்‌ 
த ரக்‌ இதில்‌ பங்கு கொள்ள முன்வந்தார்கள்‌. ஆரம்பக்‌ 
சங்க அளவி ள்ளும்‌ / 
ட்‌ யக அளவில்‌ பங்கு கொள்ளும்‌ நிலையை மேத்‌ 


கொண்டனர்‌. நமது தொடர்ச்சியான வற்புறுத்தல்‌, இறுதியாக 
கோழர்‌ ஹரிகிஷன்சிங்‌ சுர்ஜித்‌ சென்னையில்‌ கருணாநிதியை சந்‌ 
.தித்து பேசிய பின்னர்தான்‌ திமுக கட்சி ரீதியாக பங்கு கொள்ள 
முன்‌ வந்தது. இருப்பினும்‌, கடைசி கட்டத்தில்தான்‌ அவர்களு 
டைய அணிகள்‌ பிரச்சாரப்‌ பணிகளில்‌ பங்கு கொண்டன. 
அவர்களுடைய மேடையில்‌ இதைப்பற்றி பேசுவதைத்தவிர்‌ த்தனர்‌. 
சென்னையில்‌ ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில்‌ சி. பி. எம்‌., 
சிபிஐ தலைவர்களுடன்‌ கருணாநிதியும்‌ பங்கு கொண்டு பேசினார்‌. 
கோவை, மதுரை ஆய இடங்களில்‌ மாவட்ட திமுக தலைவர்கள்‌ 
பங்கு கொண்டனர்‌. இது தவிர ஸ்தலமட்டங்களிலும்‌ பல கூட்டு 
கூட்டங்கள்‌ நடைபெற்றுள்ளன. பந்த்‌ போராட்டத்தை ஆதரிக்க 
முன்‌ வந்த ஜனதா, தமுமு., அஇஅதிமுக (ஜானகி அணி) ஆகிய 
கட்சிகளையும்‌ இணைத்துக்‌ கூட்டான பிரச்சார இயக்கம்‌ நடத்து 
வதை, திமுக விரும்பவில்லை. அவர்களின்‌ தேர்தல்‌ நிலைபாட்டிற்கு 
இது பாதகத்தை ஏற்படுத்தும்‌ என்று கருதினர்‌. இருப்பினும்‌ 
விரிவான ஒற்றுமையை உருவாக்க நாம்‌ தொடர்ந்து முயந்சித்‌ 
தோம்‌. சில மாவட்டங்களில்‌ . ஸ்தல மட்டத்தில்‌ இக்கட்சிகள்‌ 
அனைத்தும்‌ கூட்டாக ' பிரச்சார இயக்கத்தில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. 
சென்னையில்‌ த.மு.மு ஏற்பாடு செய்க பந்த்‌ ஆதரவு கூட்டத்தில்‌ 
தி.மு.க. உட்பட வரும்‌ பங்கு கொண்டனர்‌. 


28. இப்போராட்டத்தையொட்டி தமிழ்நாட்டில்‌ ஒருமாத 
காலத்திற்கு மேலாக தீவிர அரசியல்‌ பிரச்சார இயக்கம்‌ நடை 
பெற்றுள்ளது. மாநிலம்‌ முழுவதும்‌ நமது கட்சியின்‌ சார்பில்‌ 
மாநில மையத்தில்‌ நிச்சயித்த படி 150கூட்டங்கள்‌ வரை நடந்துள்‌ 
ளது. இக்கூட்டங்களில்‌ வழக்கத்தைவிட அதிகமான அளவில்‌ மக்‌ 
கள்‌ கலந்து கொண்டுள்ளனர்‌. ஸ்தல பேச்சாளர்களைக்‌ கொண்டு 
ஒவ்வொரு மாவட்டத்திலும்‌ நூற்றுக்கணக்கான கூட்டங்கள்‌ 
நடத்தப்பட்டுள்ளது. சுவரெழுத்து, சுவரொட்டிகள்‌, துண்டு 
பிரசுரங்கள்மூலம்‌ விரிவான பிரச்சாரம்‌ செய்யப்பட்ட து. பல லட்‌ 
சக்கணக்கான துண்டுப்‌ பிரசுரங்கள்‌ நம்‌ கட்சி சார்பில்‌ விநியோ 
'இக்கப்பட்டுள்ளன : பந்த்தின்‌ நோக்கத்தைலிளக்கி தோழர்‌ சுர்ஜித்‌ 
எழுதிய பிரசுரம்‌ 60,000 பிரதிகள்‌ விற்பனை செய்யப்பட்டது. 
தாம்‌ சுயேச்சையாக நடத்திய பிரச்சாரம்‌ மற்றவர்கள்‌ இந்த 
இயக்கத்தில்‌ ஈடுபடச்‌ செய்வதில்‌ முக்கிய பங்கு வகித்தது. நமது 
கட்சி அணிகள்‌ வேறு எந்த இயக்கத்திலும்‌. காணாத அளவில்‌ 
இந்த இயக்கத்தில்‌ உற்சாகத்துடன்‌ பங்கு கொண்டன. கட்சி 
முழுவதும்‌ செயலில்‌ இறங்கியது. கட்சியிஷ்‌தலைமை.பிலான வெகு 
ஜன அமைப்புகளும்‌ இந்த இயக்கத்தில்‌ முன்‌ எப்போதையும்‌ விட 

்‌ 35 


அதிக அளவில்‌ பங்கு கொண்டுள்ளன. சுயேச்சையான ந்த்‌ 
கைகளில்‌ ஈடுபட்டுக்‌ கொண்டே மற்றவர்களை இற்றுமைப்படுத்து 
விலும்‌ நமது தோழர்கள்‌ திறம்பட செயல்பட்டு ளம்‌, இ: 
காங்கிரஸ்‌, ஜெயலலிதா கட்சிகளை தலைமைப்படுத்தி, வக்‌ 
ஒஸ்‌ றுபடுத்த நாம்‌ செய்த முயற்சி பந்த்‌ வெற்றி பெற பெரிதும்‌ 
கஉதலியது. 


39. இத்தகைய பலவிதமான முயற்சிகள்‌, கடுமை யான 
அழைப்பின்‌ மூலம்தான்‌ தமிழகத்தில்‌ பந்த்திற்கு ஆதரவான சூழ்‌ 
.திலையை உருவாக்க முடிந்தது. திமுக உள்ளிட்ட பலமுக்கியஎ.இர் க்‌ 
கட்சிகள்‌ பந்த்திற்கு ஆதரவளித்தது இதன்‌ வெற்றிக்கு: பெரிதும்‌ 
௪.சுவியது. இந்த அளவுக்கு விரிவான சக்திகள்‌ ஒன்றுதிரண்டத 
ல்தான்‌ பந்த்தை முறியடிக்க கவர்னர்‌ ஆட்சியும்‌, இகாங்கிரசும்‌, 
ஜெயலலிதா கட்‌ சியும்‌ செய்த கடும்‌ முயற்சிகள்‌ வெற்றி பேறு 
வில்லை தொலைக்‌ காட்சி, வானொலி பிரச்சாரத்திற்கு மக்கள்செவி 


சாய்க்கவில்லை. மக்கள்‌ தாங்களாகவே வேலை நிறுத்தம்‌ 
A 3 
செய்து, கடைகள்‌ அடைத்து பந்த்தை வெற்றி 


பெறச்‌ செய்தனர்‌. பத்தாயிரத்திற்கும்‌ அதிகமானவர்கள்‌ முன்‌ 
கூட்டியே கைது கெய்யப்பட்டும்‌ பந்த்‌ வெற்றி பெற்றது. பந்த்‌ 
தினத்தன்றும்‌ போலீசின்‌ அடக்குமுறை சென்னையிலும்‌ மற்றும்‌ 
பல நகரங்களிலும்‌ தலைவிரித்தாடியது. நமது தோழர்கள்‌ அடக்கு 
முறைகளையும்‌ தாங்கி இப்போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி 
யுள்ளனர்‌ என்பது பாராட்டத்தக்கது. இது தொடர்பான பல 
வழக்குகள்‌ இன்னும்‌ நீடிக்கிறது.தமிழகத்தில்‌ பொதுவாக அமைதி 
யான முறையில்‌ பந்த்‌ முழு வெற்றியடைந்தது என்று பத்திரிகை 
கள்‌ செய்து வெளியிட்டன. மக்கள்‌ தானாகவே முன்வந்து ஆதர 
வளித்தது குறிப்பிட த்தக்கதாகும்‌. 


தமிழகத்தில்‌ அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்டுள்ள தொழி 
லாளர்‌கள்‌-ஊழியர்‌ களில்‌ஒருபகுதியினர்‌ இப்போராட்ட த்திலிருந்து 
ஒதுங்கியிருந்தனர்‌ . நமது தலைமையிலுள்ள தொழிலாளர்கள்‌ கூட 
முழுமையாக பங்கு கொள்ளாத நிலை இருந்தது என்பதையும்‌ நாம்‌ 
கவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. இருப்பினும்‌, ஒட்டு மொத்தமாசு 
பார்த்தால்‌ பாரத்‌ பந்த்‌ தமிழ 
இதில்‌ நாம்‌ தான்‌ பிரதான பங்‌ 
பினரும்‌ அங்கேரித்தனர்‌ என்ப 
சுத்தில்‌ நமது அரசியல்‌ கருத்துக்‌ 
மத்தியில்‌ கொண்டு செல்ல முடிந்தது. 

30. 1987வது ஆண்டில்‌ ல்‌ நாப்‌ 
திய விசொலிகம்‌ போராட்டமும்‌. அத்‌ தில்‌ லு க 

ன்‌ ஆண்டில்‌ தாழும்‌ 


மற்ற இடதுசாரி கட்சிகளின்‌ தலைமையிலான விவசாயிகள்‌ சங்கங்‌ 
களும்‌ கூட்டாக நடத்திய போராட்டங்களும்‌ மிக முக்கியத்துவம்‌ 
வாய்த்தவையாகும்‌. (இதைப்பற்றிய விபரங்கள்‌ விவசாயப்‌ பகுதி 
யில்‌ தரப்பட்டுள்ளது) விவசாயிகள்‌ இயக்கத்தைத்‌ இசை திருப்ப 
நிலப்பிரபுக்கள்‌ சலைமையில்பல முயற்சிகள்‌ நடைபெறும்நேர த்தில்‌ 
நிலத்தில்‌ பாடுபடும்‌ உண்மையான விவசாயிகளின்‌ கோரிக்கைகளை 
முன்வைத்து நடைபெற்ற இப்போராட்‌்டல்கள்‌ அரசியல்‌ முக்கியக்‌ 
துவம்‌ வாய்ந்தவையர்கும்‌. கட்சி அணிகளும்‌, நமது தலைமையி” 
லான வெகுஜன அமைப்புகளும்‌ இப்போராட்டத்திற்கு ஆதரவாசு 
செயல்படச்‌ செய்ய கட்சி நடவடிக்கைகள்‌ எடுத்தது. மாநில 
செயம்குழு அதற்கான ஆலோசனைகளை மாவட்டக்‌ கமிட்டிகளுக்கு 
வழங்கியது. நமது . அமைப்புகள்‌ பெரும்‌ அளவில்‌ இவைகளில்‌ 
தலி செய்துள்ளன .தொழிலாளி-விவசாய்‌ ஒற்றுமை உணர்வை: 


ட ஊட்டி வளர்க்க இத்தகைய ஆதரவு நடவடிக்கைகள்‌ மேலும்‌ அதி: 


கரிக்க வேண்டும்‌. 
31. பிரிவினை சக்திகளுக்கெதிரான இயக்கம்‌ 
நாடு முழுவதும்‌ வகுப்புவாத-பிரிவினை சக்திகள்‌, தலை 


| தூக்கி வந்த நேரத்தில்‌ இதனை முறியடிக்க விரிவான பகுதி மஜ்‌ 
' களைத்‌ திரட்ட மத்தியக்‌ கமிடடி அறைகூவல்‌ விடுத்தது. 

9 8.86 முதல்‌ 16.8.86 வரை ஒருவார காலம்‌ நாடு முழுவதும்‌ 
. பிரச்சார இயக்கம்‌ நடத்தக்‌ கோரியது. மாநில செயற்குழு இதற்‌ 
்‌ கான ஆலோசனைகளையும்‌, தடட த்தையும்‌ மாவட்டச்‌ குழுக்களுக்கு 


! நாம்‌ இன்னும்‌ போதுமான அளவுக்குஉணரவில்லைஎன்ற நிலையே 


அனுப்பி வைத்தது.கூட்டங்களுக்கு பேச்சாளர்களையும்‌ நிர்ணயம்‌ 
செய்தது. இக்கூட்டங்கள்‌ விரிவான அளவில்‌ வெற்றிகரமாக 
குடை பெற்றதாகக்‌ கூறமுடியாது. . இப்பிரச்சனையைப்‌ பற்றி 
தோழர்‌ சுர்ஜித்‌ எழுதிய பிரசுரம்‌ 10,000 பிரதிகள்‌ தமிழில்‌ ௮ச்‌ 
இட்டு விற்பனைக்காக மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்‌ 
தோம்‌. இதுஅனேகமாக விற்கப்பட்டுள்ளது டி 

இந்த இயக்கத்தின்‌ துவக்க நாளான ஆகஸ்ட்‌ 9-ம்‌ நாள்‌ : 
சி.ஐ.டி. யூ. வின்‌ சார்பாக நடந்த இயக்கமும்‌ பெயரளவுக்கே. 
நடந்துள்ளது என்பதையும்‌ கவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌.. 
வகுப்புவாத பிரிவினை சக்திகளால்‌ நாட்டுக்கு ஏற்படக்கூடிய 
அபாயத்தை உழைப்பாளி மக்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயத்தை. | 





: தீடிக்கிறது. 
32. தேசிய ஒற்றுமை நாள்‌ : 
1987ல்‌ நாமும்‌ சி. பி. ஐ.யும்‌ இணைந்து இந்திய நாடு முழு: 


। வதும்‌ தேசிய ஒற்றுமை நாள்‌ அனுஷ்டித்தோம்‌. வகுப்புவாத- 
, பிரிவினைச்‌ சக்திகளுக்கெதிரான கூட்டு இயக்கமாக இது நடை 


17 


டங்கள்‌ நடத்தப்பட்டன. இவைகளும்‌ ! 
கொண்ட வெற்றிகரமான கூட்டங்கள்‌ ; 
என்று கூறமுடியாது. பல இடங்களில்‌ ி.பி.ஐ.-யின்‌ பங்கெடுப்பு 
பெயரளவுக்கே இருந்தது. இப்பிரச்சனையில்‌ அடங்கியுள்ள . 
அபாயத்தை மக்களுக்கு உணர்த்த நாம்‌ தொடர்ந்து முயற்சி : 
செய்ய வேண்டும்‌. அனேகமாக நாம்‌ நடத்துகின்ற i அனைத்து 
கூட்டங்களிலும்‌ இப்போது இப்பிரச்சனை பற்றி பேசப்படுகிற து | 
என்பது குறிப்பிட த்தக்கதாகும்‌. இன்னும்‌ திட்டமிட்ட முறையில்‌ . 
செய்ய வேண்டும்‌. 


பெற்றது. பொதுக்கூட்‌ 
பெருமளவு மக்கன்‌ பங்கு 


33. பஞ்சாப்‌ ஆதரவு இயக்கம்‌ 


எக்கிய மதவெறியர்களான காலிஸ்தான்‌ பீரிவினைவாதி ' 
கள்‌ பஞ்சாபில்‌ தொடர்ந்து கலகம்‌ விளைவித்து படுகொலை செய்து , 
வருவதைக்‌ ' கண்டித்து 1986 ஏப்£ல்‌ 5-ம்‌ தேதி நாடு முழுவதும்‌ : 
நமது கட்சியும்‌ சிபிஐ, பார்வர்ட்‌ பிளாக்‌, ஆர்‌எஸ்பி ஆகிய இடது”. 
சாரி கட்சிகளும்‌ சேர்ந்து கண்டன இயக்கம்‌ நடத்த அறைகூவல்‌ 
விடுக்கப்பட்டது. ஆனால்தமிழ்நாட்டில்‌ விவசாயிகள்‌ சங்கமாநாடு 
தடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தஇனால்‌ ஏப்ரல்‌ 11ம்‌ தேதி 
இயக்கம்‌ நடத்த சிபிஐ-யுடன்‌ கலந்து முடிவு செய்யப்பட்டது. . 
அன்றைய இனம்‌ இரு கட்சிகளின்‌ சார்பில்‌ மாவட்டத்‌ தலைநகர்‌ 
களில்‌ கூட்டங்கள்‌ நடைபெற்றது. இக்கூட்டங்களும்‌ சிறப்பான 
முறையில்‌ நடைபெற்றது என்று கூற முடியாது. இது போன்ற | 
கூட்டங்களுக்கு நமது மக்களை அணி திரட்டிக்‌ கொண்டு வருவ 
தற்கு திட்டமிட்ட முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்படுவதில்லை. இத்‌ 
தகைய இயக்கங்களை வலுவான முறையில்‌ நடத்த திட்டமிட்ட 
வற்‌ லில்‌ பிர நமது தப வித ய்‌ பிரச்சனை 
ப்‌ பற்றிய பிரச்சாரம்‌ ாடர்ந்‌ ப்ய்ட்‌ 
தொடர வெண்டும்‌ 4 வத அற்பத்‌ இது 


54, பஞ்சாப்‌ நிதி 


பஞ்சாபில்‌ நமது பல முக்கிய தோழர்கள்‌ லிள்‌ 
பிரிவினைவா இகளால்‌ கொலை செய்யப்பட்டு வந்த. கிையில்‌ நகு 
ef க்கான ஏற்பாடுகளை நாம்‌ செய்து கொள்ள 
ப்‌ மன்று மத்திய கமிட்டி முடிவு செய்தது. ஒவ்வொரு 
BES கமிட்டியும்‌ அதற்கு நிதி உதவி செய்ய வேண்டுமென்று 
-சை மேற்கொண்டது ஒல்லொதுக இ ஒத்‌ தவேற்ற நடவடிக்‌ 
- வாருகட்சி களையும்‌ குறைந்‌ சம்‌ 

ரூ. 10 தர வேண்டுமென்று வேன்‌ ன்‌ ருத்‌ 
பிரச்சனையின்‌ அரசியல்‌ முக்கியத்துவத்தை ரப ப த்தது: 
i முக்கியத்துவத்தை உணர்ந்‌ “இக்‌ 
சாத்திக்‌ பம்‌ ப! வைத்தார்கள்‌, ஒத 
ல 4,1 08-4 யது. அதனை பஞ்‌ 5 ர்‌ 
கள்‌ . பாதுகாப்‌ த்‌ ய்‌ பந்தன வயப்‌ 
தோம்‌, து பு நிதிக்காக மத்திய கமிட்டியிடம்‌ எப்படைத்‌ 


18. 


35. திரிபுரா ஆதரவு நிதி: 

்‌ பஞ்சாப்‌ நிதி வசூல்‌ செய்து முடித்த சல நாட்களிலேயே 
திரிபுரா தோழர்களுக்கு உதவ நிதி வசூலித்து அனுப்ப வேண்டு. 
மென்று மத்திய கமிட்டி முடிவு செய்தது. திரிபுராவில்‌ நமது 
தோழர்கள்தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகின்‌ றனர்‌. நமது தோழர்‌ 
களின்‌ வீடுகளைச்‌ சூறையாடுகின்‌ றனர்‌ ஏராளமான பொய்‌ வழக்கு 
கள்‌, தொடர்ந்து கொலைகளும்‌ செய்கின்‌ றனர்‌. இந்நிலையில்‌ அவர்‌ 
களைப்‌ பாதுகாக்க அனைத்து மாநிலங்களிலும்‌ நிதி வசூல்‌ மேற்‌ 
கொள்ளப்பட்டது. நமது மாநிலக்‌ குழுவும்‌ அதற்கான நடவடிக்‌ 
கைகளை மேற்கொண்டது. ஒரே நாள்‌ மாநிலம்‌ மூழுவதும்‌ உண்டி 
யல்‌ வசூல்‌ செய்ய முடிவு செய்யப்பட்டது. வசூலாகும்‌ தொகை 
முழுவதும்‌ மாறிலக்‌ கமிட்டிக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென்று 


. தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு வசூலிக்கப்பட்ட ரூ. 71,960--10 
. மாநில மையத்திற்கு வந்தது. அதனை மத்திய கமிட்டியிடம்‌ ஒப்ப 
ட டைத்தோம்‌. பஞ்சாப்‌, திரிபுரா நிதி வசூல்‌ இளைவாரியாக மாநில 
, மையத்திற்கு வந்த விபரத்தை தீக்கதிரில்‌ பிரசுரித்துள்ளோம்‌. திரி 
ட. புரா தேர்தல்‌ மோசடியைக்‌ கண்டித்தும்‌ படுகொலைகளைக்‌ கண்டித்‌ 
தும்‌ மாநிலம்‌ முழுதும்‌ திரிபுரா இனம்‌ அனுஷ்டிக்சுப்பட்டது. 


பொதுக்கூட்டங்கள்‌ நடத்தப்பட்டன. தமது பிரச்சார" இயக்கத்‌ 


| தில்‌ தொடர்ந்து திரிபுரா பிரச்சனை இடம்‌ பெற்று வருகிறது. இன்‌ 


னும்‌ விரிவான அளவில்‌ திரிபுரா பிரச்சனையை மக்கள்‌ மத்தியில்‌ 
| திட்டமிட்டு கொண்டு செல்ல வேண்டும்‌. 
] 36. வகுப்புவாத, பிரிவினைவாத மற்றும்பல்வேறு சீர்குலைவு 


சக்திகளால்‌ நாட்டிற்கும்‌ உழைக்கும்‌ மக்களின்‌ ஒற்றுமைக்கும்‌ ஏற்‌ 


படக்கூடிய அபாயத்தை உணர்ந்து அதற்கெதிராக மக்களைத்‌. 
, திரட்டுவதில்‌ நாம்‌ உரிய கவனம்‌ செலுத்தவில்லை என்றே குறிப்‌ 

| பிட வேண்டும்‌. நமது அணிகளுக்கு இதனை ஆழமாக உணர்த்து 

| வது நமது முக்கிய அரசியல்‌ கடமையாகும்‌. : ்‌ 

! கேரள தேர்தல்‌ . 

| 97. கேரள சட்டமன்றத்திற்கு 1987 மார்ச்‌ மாதம்‌ நடை: 
பெற்ற தேர்தலில்‌ கேரள மாநிலக்குழுவிற்கு நிதி உதவி செய்ய 

நாம்‌ முடிவு செய்தோம்‌. ஒவ்வொரு கிளையும்‌ குறைந்தது ரூ. 10தர 

| வேண்டுமெனக்‌ கோரினோம்‌. ரூ. 42,676-25 வசூலாகியது. இப்‌ 
| பணத்தினை கேரள மாதிலக்குழுவிற்கு அனுப்பி வைத்தோம்‌. இது 
! தவிர, மாநிலம்‌ முழுதிலிருந்தும்‌ நமது தோழர்கள்‌ தேர்தல்‌ பணி 
| களுக்குப்‌ பொறுப்பேற்று செயல்பட்டுள்ளனர்‌. மாநிலத்‌ தலைவர்‌ 
1 களும்‌ பிரச்சாரத்திற்கும்‌ தேர்‌ தல்‌ பணிகளுக்கும்‌ சென்றுள்ளனர்‌. 

பெரும்பா லும்‌ நமது சொந்த செலவிலேயே பணியாற்றியுள்ளனர்‌. 
| 19 


சக்திக்கெதிராசவும்‌, வகுப்புவாத சன்ன மகள்‌. 
என்க த்தல்‌ தால்தடத்திய இலட்சியப்‌ போராட்டத்திற்கு 
நமது. பங்கினை ஓரளவு செலுத்தியுள்ளோம்‌. 
38, ஆந்திர வெள்ள நிவாரண நிதி ன்னா அம்‌ 
7986-வது ஆண்டு ஜூலை, ஆகஸ்ட்‌ மாதங்களில்‌ ஆந்திர , 
ஷ்‌ னல்‌ பெரும்‌ அளவில்‌ உயிர்ச்சேதமும்‌ , 
மாநிலத்தில்‌ வெள்ளத்தினால்‌ ட ப்‌ a ப்‌ பணி 
பொருட்சேதமும்‌ ஏற்பட்டபோது, அவர்களின்‌ ட்‌ ம்‌ 
களுக்கு உதவ வேண்டுமென்று மாநிலக்குழு முடிவு ிசய்தது. , 
உடனடியாக சுட்சியின்‌ மையத்திலிருந்து ரூ. 000-மும்‌, தத்‌ த்‌ ; 
யூ. மையத்திலிருந்து ரூ. 1000/-மூம்‌, வி.ச. மையத்திலிருந்து து 
1000-மும்‌ அனுப்புவதென்று முடிவு செய்து அனுப்பப்பட்டது. 
ஒவ்வொரு மாவட்டக்‌ சுமிட்டியும்‌ ரூ. 100/-நேரடியாக ஆந்திர. 
மாநிலக்குழுவிற்கு அனுப்ப வேண்டுமென்றும்‌ தகவலை நமது 
மாநில மையத்திற்கு அனுப்புவதென்றும்‌ முடிவு செய்யப்‌ 
பட்டது. முழுமையான விபரம்‌ கிடைக்கவில்லை. இத்தகைய 
நிலைமை ஏற்படுறெபோது அவசர உணர்வுடன்‌ உதவுவது அவ. 
தியமாகும்‌. 
39. மே தின நூற்றாண்டு விழா 
1986-ல்‌ சிறப்பான முறையில்‌ கொண்டாட வேண்டு. 
மென்று கல்கத்தா காங்கிரஸ்‌ அறைகூவல்‌ விடுத்தது. நமது கட்‌ ' 
சியும்‌ சி.பி.ஐ.-யும்‌, சி.ஐ.டி.யூ.-வும்‌. ஏ.ஐ.டி.யூ.சி.யும்‌ இணைந்து 
நடத்தலாம்‌ என்றும்‌ கட்ச காங்கிரஸ்‌ முடிவு செய்தது. அதற்‌ 
கேற்ப தமிழ்நாட்டில்‌ நூற்றாண்டு விழாவை சிறப்பாகக்‌ கொண்‌ | 
டாட திட்டமிட்டோம்‌. காலையில்‌ நாம்‌ தனியாக கொடியேற்று 
விழா நடத்துவதென்றும்‌, மாலையில்‌ 9:பி.ஐ.-யுடன்‌ இணைந்து 
மேதினப்‌ பொதுக்கூட்டம்‌ நடத்தவும்‌ ஏற்பாடுகள்‌ செய்யப்பட்‌ 
டன. மே முதல்‌ நாளன்று இவ்வாறு நடைபெற்றது. தொடர்ந்து 
மே மாதம்‌ முழுவதும்‌ நம்மால்‌ தனியாக மாநிலம்‌ முழுவதும்‌ 
மே இன விழா சிறப்பாக கொண்டாடப்‌ பட்டது. இக்கதுர்‌ மே! 
தின இறப்பு மலர்‌ புத்தக வடிலில்‌ வெளியிடப்பட்டது. மே 
தினத்தின்‌ புரட்சிகரத்‌ தன்மையைப்‌ பற்றி தோழர்‌ பி.டி.ஆர்‌, 
எழுதிய பிரசுரம்‌ ஒன்றும்‌ வெளியிடப்பட்டது. தொழிலாளி. 
வர்க்க அரசியலையும்‌ விஞ்ஞான சோசலிசக்‌ கருத்துக்களையும்‌ 
பாட்டாளி வர்க்க சர்வதேசிய உணர்வையும்‌ 
கள்‌ ்‌ ட தாழிலாளி வர்க்‌ 
கத்தின்‌ மத்தியில்‌ கொண்டு செல்ல மே: இன நூற்றாண்டு விழா 
ந ல-சிகள்‌ ஓரளவு பயன்பட்டுள்ளது. கட்சியும்‌, நமது தொழிற்‌! 
சங்கங்களும்‌ இதில்‌ முக்கிய பங்கு வ௫ித்தன. - 
20 


ம்‌ ரி 


சமாதானத்திற்கான இயக்கம்‌ 


40. அணுயுத்த அபாயத்திற்‌?? திராச மக்களை அணிதிரட்ட 
வலுவான சமாதான இயக்கத்தைக்‌ கட்டி வளர்க்க வேண்டு 
மென்று மத்திய சமிட்டி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது, 
சமாதான ஒருமைப்பாட்டுக்‌ கழகத்தில்‌ பணியாற்ற நாம்‌ முன்‌ 
வந்தோம்‌. அந்த அமைப்பு சி.பி.ஐ.-யின்‌ ஆதிக்கத்தில்‌ இருத்து 
வந்தது. அதன்‌ நிர்வாகத்தில்‌ நமக்கு உரித்தான இடத்தைத்‌ தரு 
வதற்கு அவர்கள்‌ தயங்கினார்கள்‌. இதன்‌ காரணமாக இணைத்து 
செயல்படுவது தடைபட்டது.1987-வதுஆண்டில்‌இதில்‌ உடன்பாடு 
ஏற்பட்டது. இப்போது அனைத்திந்திய அமைப்பிலும்‌ பல மாநில 
அமைப்புகளிலும்‌ நாம்‌ சேர்ந்து செயல்படுகிறோம்‌. தமிழ்தாட்டி 
லும்‌ இணைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனுடைய மாதில அமைப்பில்‌ 
நம்‌ தரப்பில்‌ 50-பேர்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளனர்‌. மாநில செயழ்‌ 
குழு உறுப்பினர்கள்‌ பி ஆர்‌. பரமேஸ்வரன்‌ ஒரு உப தலைவராக 
வும்‌, டி. லட்சுமணன்‌ ஒரு பொதுச்செயலாளராசவும்‌ இருக்‌கிமர்‌ 
கள்‌. கூட்டாக சில இயக்கங்கள்‌ நடத்தப்பட்டன. இப்போதும்‌ 
இது சிபிஐ -யின்‌ கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. தொடர்ந்து 
செயல்படும்‌ அமைப்பாகவும்‌ இல்லை. அதனை செயல்பட வைக்சுவம்‌ 
பலப்படுத்தவும்‌ நாம்‌ தான்‌ முன்‌ முயற்சி எடுக்க வேண்டும்‌. அது 
சிபிஐ தோழர்களின்‌ ஒத்துழைப்போடு இணைந்த பிர ச்சனையாகஷம்‌ 
உள்ளது. 


41. அமெரிக்கா தொடர்ச்சியாக அணு ஆயுத சோதனைகளில்‌ 
ஈடுபட்டு வந்ததையும்‌, சோவியத்‌ யூனியன்‌ முன்‌ வைத்த சமாதான 
ஆலோசனைகளை ஏற்க மறுத்து வந்ததைக்‌ கண்டித்தும்‌ 1987 அப்‌ 
ரவரி 16அன்று மாநிலம்‌ முழுவதும்‌ மாவட்டத்‌ தலைநகரங்களில்‌ 
ஆர்ப்பாட்டம்‌ செய்ய வேண்டுமென்று மாநில செயற்குழு முடிவு 
செய்தது. அனைத்திந்திய இயக்கத்தின்‌ பாகமாகவே இது நடத்ாம்‌ 
பட்டது. கட்சியும்‌' கட்சியின்‌ தலைமையிலுள்ள வெகுஜன அமைப்‌ 
புகளும்‌ பெரும்‌ அளவில்‌ மக்களைத்‌ இரட்டி இந்த இயக்கத்‌ தின 
நடத்த வேண்டுமென்று ஆலோசனை கூறப்பட்டது. ஆனால்‌ இந்த 
இயக்கத்தில்‌ திரட்டப்பட்ட மக்கள்‌ மிகக்குறைவு. மாவட்டக்குழுக்‌ 
கள்‌ இதனை வெற்றிகரமாக நடத்த விசேஷ முயற்சிகள்‌ முழு அவ 
வில்‌ மேற்கொண்டதாக தெரியவில்லை. மனிதகுலத்அத அச்சுறுத்தும்‌ 
'அணுயுத்த அபாயம்‌ குறித்து மக்களை விழிப்படையச்‌ செய்வது 
யுத்த வெறியர்களான ஏகாதிபத்தியவாதிகளுக்கெதிராக மக்களை 
அணிதிரட்டுவது நமது முக்கிய அரசியல்‌ கடமை என்பதனை ஈபது 
தோழர்களே போதுமான அளவு உணராத நிலையே நீடிக்கிறது. . 
இதனைப்‌ போக்கியாக வேண்டும்‌. சமாதான : இயக்கத்தில்‌ வெகு 

ச்ம்‌: 


ஜன்ங்களைத்‌ திரட்டுவது முக்கிய அரசியல்‌ கடமை என்பனத ' 
உணர்ந்து செயல்பட வேண்டும்‌. 


42. ராஜீவ்‌ காந்தி ராஜினமா செய்ய வேண்டுமென்று மத்திய 
கமிட்டி விடுத்த அறைகூவலைத்‌ தொடர்ந்து தமிழ்நாட்டில்‌ அதற்‌ 
கான இயக்கத்தை விரிவான அளவில்‌ மக்கள்‌ மத்தியில்‌ கொண்டு” 
செல்ல முயற்சி செய்தோம்‌. திண்டுக்கல்லில்‌ கூடிய மாநிலக்குழு 
கூட்டத்தில்‌ அதற்கான விரிவான திட்டம்‌ வகுக்கப்பட்டது 
1987 Qசப்ட்ம்பர்‌ 21-ல்‌ ஒரேர நாளில்‌. 
முக்கியமான 44 மையங்களில்‌ பொதுக்கூட்டங்கள்‌ நடத்த 
ஏற்பாடு செய்தோம்‌. மாநில மையத்திலிருந்து பேச்சாளர்கள்‌ . 
நிச்சயித்து அனுப்பப்பட்டனர்‌. இந்த இயக்கத்திற்கு உதவி செய்‌., 
யக்கூடிய முறையில்‌ தோழர்‌ இ எம்‌ எஸ்‌ சென்னையில்‌ நிகழ்த்திய | 
உரையின்‌ சுருக்கத்தை சிறு பிரசுரமாக 60,000 பிரதிகள்‌ அச்சிட்டு 
விற்பனை செய்தோம்‌. நமது அரசியல்‌ கொள்கைகளை மக்கள்‌ மத்தி 
யில்‌ கொண்டு செல்ல இந்த இயக்கம்‌ உதவியது. நமது அரசியல்‌ : 
நிலைபாட்டை எதிரிகள்‌ திரித்துக்‌ கூறுவதை முறியடிக்கவும்‌, நமது 
அரசியலுக்காதரவாக மக்களைத்‌ :திரட்டவும்‌ இத்தகைய இயக்‌ 
கங்களை வலுவாக நடத்துவது அவசியம்‌. லெ இடங்களில்‌ சடங்‌ 
டகாக நடக்கும்‌ நிலை உள்ளது. அதனை மாற்றியாக வேண்டும்‌. 


43. கடந்த மாநில மாநாட்டிற்குப்பின்‌ நாம்‌ சந்இிந்த மூதல்‌ 
அரசியல்‌ பணி உள்ளாட்சித்‌ தேர்தல்‌. தமிழசுத்தில்‌ 10 ஆண்டு 
காலம்‌ நடக்காமலிருந்த உள்ளாட்சித்‌ தேர்தலை நடத்தக்‌ கோரி 
தொடர்ச்சியாக நடைபெற்ற கிளர்ச்சிகளுக்குப்பின்‌ தேர்தல்‌ 
நடத்த அஇஅதிமுக அரசு முன்‌ வந்தது. இத்தேர்‌ தலில்‌ நாம்‌ திமுக 
வுடனும்‌, சிபிஐயுடனும்‌ தொகுதி உடன்பாடு செய்து கொள்வது 
என்று முடிவு செய்தோம்‌. இதன்‌ அடிப்படையில்‌ .இக்கட்சிகளுடன்‌ 
பேச்சுவார்த்தை நடத்தினோம்‌. பேச்சுவார்த்தை கடைசிவரை இழு 
படியாகவே இருந்தது. இறுதியில்‌ உடன்பாடு ஏற்பட்டது. 1986 
ஏப்ரல்‌ மாதம்‌ திருப்பூரில்‌ நடைபெற்ற மா நிலக்குழு கூட்டத்தின்‌ 
பரிசீலனை அறிக்கையில்‌ இவ்வாறு கூறப்பட்டுள்ள து. 


44. மாவட்ட_வட்ட அளவில்‌ உள்ள திமுகவினர்‌ நமக்கு 
ஒதுக்கப்பட்ட இடங்களில்‌ பெரும்பாலானவற்றில்‌ கடும்‌' எதிர்ப்பு 
டன்‌ நடந்து கொண்டனர்‌. சல இடங்களில்‌ போட்டி திமுக வேட்‌ 
பாளர்கள்‌ போட்டியிட்டு வெற்றியும்‌ பெற்றனர்‌. சில இடங்களில்‌ 
இப்போட்டியின்‌ மூலம்‌. எதிர்‌ அணி வெற்றி பெறும்‌ நிலையை ஏற்‌ 
படுத்தினர்‌. கட்சி சின்னங்களில்‌ போட்டியிடும்‌ இடங்களை 
மாநில தி.மு.க. தலைமையுடன்‌ பேச முடிவு செய்தோம்‌. மற்றும்‌ 

22 


ட்ப 


ஊராட்சிகள்‌, வார்டுகள்‌ பற்றி மாவட்ட தி.மு.க. தலைமையுடன்‌ 
பேச முடிவு காணுவது என்று முடிவு செய்தோம்‌. இந்த முடிவு 
பெருவாரியான மாவட்டங்களில்‌ முறையாக அமுலாகவில்லை. 
தி.மு.க. மாவட்ட. தலைமையும்‌ இதைக்‌ கவன த்தில்‌ கொள்ளவில்லை, 
சில பகுதிகளில்‌ சாத, பணம்‌ இவற்றிற்கு இரையாகி நமக்கு ்‌ 
விரோதமாகவும்‌ செயல்பட்டனர்‌. தி.மு.க: தலைமையினாலும்‌ 
இவர்களைக்‌ கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த விபரங்களையெல்‌ 
லாம்‌ எழுத்துமூலமாக தி. மு. க. தலைமையிடம்‌ கொடுத்து 
விரிவாகப்‌ பேசியுள்ளோம்‌. 


தி.மு.க.வுடன்‌ சி.பி.ஐ. தனியாக உடன்பாடு கண்டது. 
இ.பி.ஐ.யின்‌ அனைத்து மட்டங்களிலும்‌ தி.மு.க. நமக்கு அதிக 
மான தொகுதிகளை ஒதுக்கிவிட்டது என்ற கோபம்‌ இருந்தது. 
பொதுவாக நமக்கு ஓத்துழைப்பு கொடுக்கவில்லை. குமராட்சி 
ஒன்றியம்‌, சித்தாமூர்‌ ஒன்‌ றியம்‌, மணலி பேரூராட்சி, பூவாளூர்‌ 
பேரூராட்டு ஆசிய இடங்களில்‌ நம்மைத்‌ தோற்கடிக்க வேண்டு 
மென்றே எதிர்த்துப்‌ போட்டியிட்டனர்‌; சில பாதிப்பையும்‌ 
உண்டாக்கினர்‌; திருப்பூர்‌ போன்ற இடங்களில்‌ எக்காரணம்‌ 
கொண்டும்‌ சிபி எம்‌-க்கு தொகுதியை ஒதுக்கக்‌ கூடாதென 
திமுகவிடம்‌ நிபந்தனை விதிக்கும்‌ அளவுக்கு சென்றனர்‌. நமக்‌ 
கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களைக்‌ கூட தர விடாமல்‌ தடுத்த 
னர்‌. மாநிலம்‌ முழுவதும்‌ பார்த்தால்‌, ஒரு சில தொகுதிகளில்‌ 
மட்டுமே சிபி ஐ ஒத்துழைப்பு நமக்கு கிடைத்தது என்பதே 
நிலைமை. நாம்‌ திமு கவுடன்‌ உடன்பாடு கண்ட பின்னர்‌ மாநில 
மட்டத்தில்‌ சி பி ஐ யுடன்‌ பேசிலோம்‌.. அவர்கள்‌ கோபமாகபதில்‌ 
அளித்தனர்‌. பின்னர்‌ இதனைத்‌ தொடர முடியாமல்‌ போனது, 
பேசியிருந்தால்‌ சரியாக இருப்பார்களா? என்ற கேள்வி எழுந்தா 
லும்‌, நாம்‌ மாநில மட்டத்தில்‌ இன்னும்‌ கூடுதலான முன்‌ முயற்சி 
எடுத்திருக்க வேண்டுமென்பதே இவ்விஷயத்தில்‌ சரியான பார்வை 
அகும்‌.. 

இத்தேர்தலில்‌ 4--நகராட்சிகள்‌, 6--ஒன்றியங்கள்‌, 
26--பேரூராட்சிகள்‌,800க்கும்‌ மேற்பட்ட ஊராட்சிகளில்‌ நம்மால்‌ 
வெற்றி பெற முடிந்தது. வார்டு உறுப்பினர்களாக தமிழகம்‌ முழு 
வதும்‌ பரவலாக நமது சக்திகேற்ற வகையில்‌ நமது தோழர்கள்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்‌. இமுக., . சிபிஐ. கட்சிகளின்‌ 
ஓத்துழைப்பின்மை; தேர்தல்‌ களத்தில்‌ மற்றெல்லா கட்சியின 


ராலும்‌ சாதி, மதம்‌, பணம்‌ ஆகியவை பயன்படுத்தப்பட்ட சூழல்‌; 


இத்தனைக்கும்‌ மத்தியில்‌ குறுகிய காலத்தில்‌ மிகுந்த நிதி நெருக்கடி 
யுடன்‌ நாம்‌ இந்தப்‌ பெரிய தேர்தல்‌ போராட்டத்தை நடத்தவேண்‌ 
டிய-நிலை ஆகிய பின்னணியில்‌ இத்தேர்தலில்‌ நமக்கு கிடைத்த 


23 


ன்‌ 


/ 


1 ற்றம்தால்‌ செல்வாக்கு ஒரலவு 
வெர்‌ 2சயமாக முன்னேற்றம்தான்‌. நமது ௫6 வு 
வர்கம்‌ க ன்‌ கட்டு அணிகளின்‌ சிறப்பான பணியும்‌ 
தான்‌ இதனை சாத்தியமாக்கியது. எனினும்‌, ஒட்டு மொத்தமான 


[ப்‌ ்‌ ட்டியிட்ட, வெற்றி , 
தொகுதிகள்‌ எண்ணிக்கையையும்‌, நாம்‌ போட்டியிட்ட ற்றி 


பெற்ற தொ குதிகளின்‌ எண்ணிக்கையையும்‌ கண க்கிட்டால்‌, நாம்‌ 


ஒர்மானமான சக்தியாக வளர இன்னும்‌ வெகுதூரம்‌ முன்னேற . 


உத 
வேண்டும்‌ என்பதை காணமுடியும்‌ - 


“இத்தேர்தலில்‌ நமது பணி, பெற்ற வெற்றி ஆகியவை 
யும்‌, பின்னர்‌ நடந்த எம்‌.எல்‌.சி. தேர்தலில்‌, நமது ஆதாவாளர்‌ 


சள்‌ ஆசிரியர்‌ அமைப்புக்களின்‌ பிரதிநிதிகளாக நின்று போட்டி. , 


யிட்ட இரண்டு ஸ்தானங்களிலும்‌ வெற்றி பெற்றிருப்பதும்‌, தமிழ 
கத்தில்‌ நமது அரசியல்‌ அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது பரவலாக 
நம்‌ அணிகள்‌ மத்தியில்‌ புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது' 


டமற்கண்ட முன்னேற்றத்தைப்‌ பார்க்கிற அதே நேரத்தில்‌ 


இத்தேர்தலில்‌ ஒரு புரட்சி கட்சிக்கு ஒவ்வாத போக்குகள்‌ கட்சி 


இதனையும்‌ இன்ன பிற பலஹீனங்களையும்‌, தத்துவார்த்தரீதியாக 
வும்‌, ஸ்தாபன ரீதியாகவும்‌ தலையிட்டு களைந்திட வேண்டும்‌". 


யலஹீனங்கள்‌ 


அமைப்புகளில்‌ சில இடங்களில்‌ இருந்ததை காண முடிந்தது... 


௮) “பொதுவாக 'ஊழியர்‌ பற்றாக்குறை; தேர்தல்‌ பணியாற்ற 


"வேண்டிய முக்கிய தோழர்களே பல இடங்களில்‌ வேட்பாளர்‌ 


எனும்‌ நிலை ஆகியவை நமது வேலைகளில்‌ பெரும்‌ கஷ்டத்தை உரு 


வாக்கை, 


ஆ) கடன்‌ வாங்கித்தான்‌ தேர்தல்‌ செலவை ஈடுகட்டவேண்‌ 


டிய நிலை; சில இடங்களில்‌ வேட்பாளர்கள்‌ சொந்தச்‌ செலவு செய்‌. 


வது என்பதும்‌ ஏற்பட்டுள்ளது. 


இ) தொகுதிகளில்‌ நமது பலம்‌ பற்றிய சரியான நிர்ணயீப்பு : 
இன்மையால்‌, ஸ்தாபன பலம்‌ இதர வாய்ப்புகள்‌ பற்றிய பார்‌. 


வையின்றி சில குறிப்பிட்ட நபருக்கென தொகுதி கேட்டு போட்‌ 
டியிடுவது ஆகியவை சில மாவட்டங்களில்‌ நடந்துள்ளது. 


ஈ) ரில தொகுதிகளில்‌ குறிப்பாக நகராட்சி வார்டுகளில்‌ 
நாம்‌ பெற்றுள்ள மிகமிகக்‌ குறைந்த வாக்குகள்‌ நமது பலவீனத்தை 
அம்பலப்படுத்துவதாக அமைந்துள்ள து. 

௮) தாம்‌ ஒன்றியங்கள்‌, நகராட்சிகள்‌, பேரூராட்சிகள்‌ ஆகிய 
வற்றில்‌ போட்டியிடும்பொழுது, கீழே உள்ள தொகுதிகளில்‌ விட்‌ 
(டக்‌ கொடுத்து ௮இகபட்ச ' ஒற்றுமையை உருவாக்க வேண்டு 

2ச்‌ ்‌ 


மெனும்‌ பார்வை கூட சில மாவட்டங்களில்‌ இல்லாததையும்‌ இத்‌ 
தேர்‌ தலில்‌ காண முடித்தது. . 


ஊர) நாம்‌ போட்டியிடும்‌ தொகுதிகளில்‌! “அரசியல்‌ பேசவேண்‌ 
டாம்‌. இது மற்றவர்கள்‌ நமக்கு வாக்களிப்பதை பாதிக்கும்‌” "என்ற 
தவநுன, அரசியல்‌ அற்ற சந்தர்ப்பவாதப்‌ பார்வையும்‌ ஒரு சில: 
இடங்களில்‌ தலை: தூக்கியது. 


எ) மிகச்‌ சில இடங்களில்‌ என்றாலும்‌-கட்சியைக்‌ கேட்காமல்‌ 

'பேோட்டியிடுவது; கட்சி சொல்வதை மீறி போட்டியிடுவது; கட்சி. 
. போட்டியிடச்‌ சொல்வதை ஏற்க மறுப்பது, இதர காரணங்களுக்‌: 
காக தேர்தல்‌ பணி செய்ய மறுப்பது, ஆகியவை இங்கொன்றும்‌, 
அங்கொன்றுமாக நடந்துள்ளது. இது குறித்து ஸ்தூலமான விப 
ரங்களுடன்‌ பரிசீலித்து ஓழுங்குபடுத்த உரிய நடவடிக்கைகளை 
மாலட்டக்‌ குழுக்கள்‌ (மாநில செயற்குழு ஆலோசனையுடன்‌) எடுத்‌ 
இட வேண்டும்‌. - 

எ) கட்சி சின்னங்களில்‌ போட்டியிடும்‌ இடங்களையும்‌. வேட்‌ 
பாளர்களையும்‌ மாவட்டக்‌ குழுக்களின்‌ ஆலோசனையோடு மாநில 
செயற்குழு இறுதிப்படுத்தியது. ஊராட்சித்‌ தலைவர்சள்‌, வார்டு 
கள்‌, போன்‌ றவற்றிற்கு இடங்களையும்‌ வேட்பாளர்களையும்‌ மாவட்‌ 


டக்‌ தழுக்கள்‌ முடிவு செய்ய வேண்டுமென்று தீர்மானித்தோம்‌. 


ஒருசில மாவட்டங்களில்தான்‌ இந்த முடிவு சரியாக அழுலாட 
உள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களில்‌ இதை முறைப்படுத்து 
வதில்‌ பலவீனங்கள்‌ ஏற்பட்டன. சில முக்கிய தோழர்கள்‌ வேட்‌ 
பாளர்களாக நின்‌ றதால்‌ மாவட்ட மையங்களை சுவனிக்க முடியா 


மல்‌ போன நிலையும்‌ ஏற்பட்டுள்ளது. 


ஐ) நமது அரசியல்‌ போராட்டத்தின்‌ ஒரு பகுதிதான்‌ 


தேர்தல்‌ போராட்டம்‌, ஆனால்‌, இதற்கு ஓரளவு தயாரிப்பு பணி. 


களச்‌ கூட செய்திடாத போக்குகள்‌ நம்மிடம்‌ இருக்கின்றது. நமது 
முக்கிய தோழர்களின்‌ பெயர்கள்‌ வாக்காளர்‌ பட்டியலில்‌ இருக்கின்‌ 
றனவா என்பதைக்‌ கூட வேட்புமனு தாக்கல்‌ செ ய்யும்போதுதான்‌ 
பார்க்கிறோம்‌.”” ர 
சட்டமன்றப்‌ பணிகள்‌ 

ட கடந்த மூன்றாண்‌ டுகாலத்தில்‌ சட்டமன்றத்தில்‌ தமது 
உறுப்பினர்கள்‌ மக்களின்‌ பல்வேறு பிரச்சனைகளில்‌ இடைவிடாமல்‌ 
போராடியுள்ளனர்‌. மத்திய அரசின்‌ பாதையில்‌ ௮.இ.௮.தி.மு.க. 

அரசு பின்பற்றிய பிற்போக்கான பொருளாதாரக்‌ கொள்கைகளை 


ன்‌ 25 


எதிர்த்தும்‌, குறிப்பாக ஏதேச்சாதி 
சட்டமன்றத்தில்‌ நமது தோழர்கள்‌ இன்‌ வ ட வதா 
கொண்ட நடவடிக்கைகளும்‌ நமது இயக்‌ 


காரப்‌ போக்குகளை எதிர்த்தும்‌ 


“ யில்‌ கொண்டு செல்ல பெரிதும்‌ பயன்பட்டது. குறிப்பாக பத்திரி 


க்குதல்‌ i “ஓ உரிமை பறிப்பு, திரைப்படத்‌ 

ள்‌ மீ ரக்குதல்‌, உள்ளாட்ச 

ர ட போன்றவற்றுக்கெதிராக நாம்‌ நடத்திய போராட்‌ 
டம்‌ குறிப்பிடத்தக்கது. இக்காலத்தில நடைபெற்ற உ டர 
விவசாயிகள்‌, மற்றும்‌ அரசு ஊழியர்கள்‌--ஆசிரியர்கள்‌ போராட்‌ 


முன்வைத்தகருத்துக்களும்மேற்‌ ' 


டம்‌, மீனவர்களுக்கெதிரான போலீஸ்‌ அடக்குமுறை, - மாநிலத்‌ | 


இன்‌ பல பகுதிகளில்‌ நடைபெற்ற போலீஸ்‌ அடக்கு முறைகள்‌। 
௮.இ.௮.தி.மு.க. அரசின்‌ பயங்கரமான லஞ்ச ஊழல்களை அம்பலப்‌ 


படுத்துவது போன்‌ ற காரியங்களில்‌ நமது தோழர்களின்‌ பணிகள்‌ : 
| அனைவரும்‌ பாராட்டும்படியாக இருந்தது. நாம்‌ சிறிய குமுவாசு ; 


இருந்தா லும்‌ இக்காலத்தில்‌ சட்டசபையில்‌ அனைத்துப்‌ 


; பிரச்சனைகளிலும்‌ தலையிட்டு செயல்பட்டுவந்தோம்‌ என்பது குறிப்‌ | 
'பிடத்தக்கதாகும்‌, மாநில செயற்குழுவும்‌ அவ்வப்பொழுது வழி : 


காட்டிவந்தது. 
46. கோவை அரசியல்‌ மாநாடு 


இக்காலத்தில்‌ தறிழகத்தில்‌ நமது கொள்கையை மச்களி 


டம்‌ கொண்டு செல்ல நடத்தப்பட்ட இயக்கங்களில்‌ முக்கியமான து. 


கோவை அரசியல்‌ மாநாடு. 1987 ஜனவரி 31 பிப்ரவரி தேதி 


களில்‌ நடைபெற்ற இம்மாநாட்டையொட்டி மாநிலம்‌ முழுவதும்‌ 
ஒரு மாதகாலம்‌ விரிவான அளவில்‌ பிரச்சாரம்‌' செய்யப்பட்டது. 
கோவை, நீலகிரி, பெரியார்‌, அண்ணா, சேலம்‌ மாவட்டங்களில்‌ விரி 
வாக பேரவைக்‌ கூட்டங்கள்‌ நடத்தப்பட்டன. மாநில செயற்குழு 


“தோழர்கள்‌ இவைகளில்‌ பங்கு கொண்டனர்‌. மாநாட்டுப்‌ பணி 


களில்‌ கோவை மாவட்டக்குழுவிற்கு உதவி செய்ய கே.ஆர்‌., பி. 
ஆர்‌.சி, என்‌.வி. பி.ஆர்‌.பி., கே.வி. ஆகியோர்‌ கொண்ட உப 
கமிட்டி அமைக்கப்பட்டது. தோழர்‌ i 
கோவையில்‌ தங்கியிருந்து உதவி செய்தார்‌. 


அன்று நாட்டையும்‌ 
படையான அனைத்து பிரச்சனைகள்‌ குறித்தும்‌ நம்முடைய முக்கிய 
தோழர்கள்‌ இம்‌.மாநாட்டில்‌ [உரை நிகழ்த்தினர்‌. பொதுச்‌ செய 
லாளர்‌ தோழர்‌ இ. எம்‌. எஸ்‌. அவர்களும்‌ இம்‌ மாநாட்டில்‌ சிறப்‌ 
புரையாற்றினார்‌. மொழிப்‌ “பிரச்சனை தீவிரமாக முன்னுக்கு வந்‌ 
திருந்த நேரத்தில்‌ இம்‌ மாநாடு நடைபெற்றது. நமது சரியான 
மொழிக்‌ கொள்கையை மக்களிடம்‌ கொண்டுசெல்ல இம்மா நாடும்‌ 
26 


கே.வி. ஒருமாத காலம்‌ 


மக்களையும்‌ எதிர்நோக்கும்‌ அடிப்‌ , 


மாநா யோ ட்டி மாநிலத்தில்‌ நடைபெற்ற பிரச்சார இயக்க 
மும்‌ பெரிதும்‌ பயன்பட்டது. 


47. மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட 
கமிட்டி சிறப்பாக செய்தது. நகரமே திருவிழாக்கோலம்‌ பூண்‌ 
டிருந்தது. மாநிலம்‌ முழுவதுமிருந்து பஸ்கன்‌, லாரிகள்‌, வேன்கள்‌, . 
ரெயில்கள்‌ மூலமாக நமது ஆதரவாளர்கள்‌, ,சுட்ச தோழர்கள்‌ 
மாநாட்டிற்குத்‌ இரட்டப்பட்டனர்‌. மாவட்டக்‌ குழுக்கள்‌ திட்ட 
மிட்டு இந்த ஏற்பாட்டினை செய்தன. மாநாட்டினையும்‌, ஊர்‌ 
வலத்தையும்‌ பார்த்த ' மக்கள்‌ நமது கட்டு வளர்ந்து வரும்‌ ஓர்‌ 
இயக்கம்‌ என்பதை உணர்ந்தனர்‌. கட்டுப்பாடாகவும்‌, ஒழுங்காக 
வும்‌, அமைதியாகவும்‌ நடைபெற்ற மாநாட்டு நிகழ்ச்சிகள்‌ அனை 


. வரின்‌ பாராட்டுதலைப்‌ பெற்றது. பெரும்‌ அளவில்‌ மக்கள்‌ மாநாட்‌ 


டில்‌ பங்கு கொண்டனர்‌. உற்சாக மூட்டக்கூடிய முறையில்‌ 


_ மாநாட்டு. நிகழ்ச்சிகள்‌ அமைந்தன.தமிழ்நாட்டு மக்களிடம்‌ நமது. 
. அரசியலை எடுத்துச்‌ செல்ல, ஏற்கச்‌ செய்ய இத்தகைய பல்வேறு 
. நடவடிக்கைகள்‌, பல்வேறு வடிவங்களில்‌ நாம்‌ தொடர்ந்து மேற்‌ 


கொள்ள வேண்டியுள்ளது. 


48. மீனவர்கள்‌ மீது துப்பாக்கிச்‌ சூடு 


கடந்த மாநில மாநாடு முடிந்த உடனேயே சென்னையில்‌. 
மீனவர்கள்‌ மீது நடைபெற்ற துப்பாக்கச்சூட்டைக்‌ கண்டித்தும்‌, 


, அப்போது, நடைபெற்று வந்த ஆ சிரியர்‌- அரசு ஊழியர்‌ 


போராட்டத்திற்காதரவான இயக்கத்திலும்‌ தாம்‌ ஈடுபட்‌ 
டோம்‌. மாநிலம்‌ முழுவதும்‌ ஆர்ப்பாட்டங்கள்‌, பொதுக்கூட்டங்‌ 


! கள்‌ நடத்தினோம்‌. 11-12-85ல்‌ ஒரு நாள்‌ வேலைநிறுத்தப்‌ போராட்‌ 
டம்‌ நடத்த தி.மு.க., சி.பி.ஐ. பல்வேறு தொழிற்சங்க அமைப்பு 


கள்‌ ஏற்பாடு செய்தார்கள்‌. முடிந்தால்‌ பந்த்‌ நடத்தவும்‌ முயற்சிக்‌ 


! கப்பட்டது. நாம்‌ இதற்கு முன்‌ முயற்சி எடுத்தோம்‌. இந்தஆகரவு 


போராட்டம்‌ மாநிலம்‌ முழுவதும்‌ (வெற்றிகரமாக நடைபெற்றது 
என்று கூற முடியாது. மாநிலம்‌ முழுவதும்‌ மக்கள்‌ உணர்வு பூர்வ 
மாக பங்கு கொள்ளும்‌ பிரச்சனையாக இது இருக்கவில்லையென்றே 
கூற வேண்டும்‌. இருப்பினும்‌, போராடிக்‌ கொண்டிருந்த மக்‌ 
களுக்கு இது நம்பிக்கையூட்டியது. மெரினா 'கடற்கரையிலிருந்து 


்‌ மீனவர்களை அப்புறப்படுத்தும்‌ முயற்சியிலிருந்து அரசு 
! பின்வாங்கியது. ஆசிரியர்களுடன்‌ ஒரு சமரசத்திற்கு வர அரசு 
்‌ நிர்ப்பத்திக்சுப்பட்டது. நமது கட்சி அணியினர்‌. இந்த ஆதரவு 
்‌ நடவடிக்கைகளில்‌ நல்ல முறையில்‌ பங்கு கொண்டார்கள்‌. 


மாநிலம்‌ முழுவதும்‌ ஆசிரியர்களின்‌ நன்மதிப்பை நாம்‌ பெறுவ 


27 


i லியது சென்னையில்‌ மீனவ மக்களுக்கு ஆதரவாக 
ட இயக்கம்‌ நடத்தியது. அண்டன்‌ க்‌ 
கூட்டங்களும்‌ நடத்தினோம்‌. ஜனநாயக மாதர்‌ ௪௫ மும்‌, வழ 
கறிஞர்‌ சங்கமும்‌ ஆற்றிய பணிகள்‌ குறிப்பிடத்தக்கது. பன்‌ 
நிதி வசூலிக்கப்பட்டது- இத்தகைய போராட்டங்கள்‌ நடத்து த 
உழைக்கும்‌ மச்களின்‌ ஒன்றுபட்ட போராட்ட திக்க 
ஓற்றுமையையும்‌ வளர்க்க மிகவும்‌ அவசியமானது என்ற முழை ஸ்‌ 
இதனைப்‌ பார்க்கவேண்டும்‌. 


49. ஆசிரியர்‌ போராட்டம்‌ 


ஆசிரியர்களுடன்‌ செய்யப்பட்ட உடன்பாட்டை அரசு 
அமுல்படுத்தவில்லை. அதிருப்தி மேலும்‌ வளர்ந்தது. போராட்டச்‌ 
சூழ்நிலை உருவாயெது. மத்திய அரசு ஊழியருக்கு ஈடான ஊதியம்‌ 
என்‌ ற-கோரிக்கையில்‌ இரு பிரிவினரும்‌ ஒன்றுபட்டனர்‌. 1988 
ஜூன்‌ ஜீலை மாதங்களில்‌ வேலை நிறுத்தப்‌ போராட்டத்தில்‌ ஈடு 
பட்டனர்‌. 31 நாட்கள்‌ நீடித்த இத்த போராட்டம்‌ தமிழகத்தில்‌ 
அண்மைக்கால வரலாற்றில்‌ நடைபெற்ற மிக முக்கிய போராட்‌ 
டம்‌. இந்த போராட்டத்திற்காக பல்வேறு சக்திகளை ஒன்று. 
படுத்துவதில்‌ நாம்‌ முக்கிய பங்கு வகித்துள்ளோம்‌. நமது கட்சியும்‌ ' 
நமது வெகுஜன அமைப்புகளும்‌ தீக்கதிர்‌ பத்திரிக்கையும்‌ தங்களுக்கு | 
௪.றுதுணையாக இருந்தது என்றகருத்து பரவலாக போராடும்‌ 
ஊழியர்கள்‌ மத்தியில்‌ ஏற்பட்டுள்ளது. போராடும்‌ ஊழியர்களுக்கு : 
அதரவாக பெருமளவில்‌ மறியல்‌, ஊர்வலங்கள்‌,ஆர்ப்பாட்டங்கள்‌.. 
பொதுக்கூட்டங்கள்‌ நடத்தினோம்‌.ஆர ம்பத்தில்‌ இமுகவுக்கு தயக்கம்‌ 
இருந்தபோதிலும்‌ நமது முயற்சியினால்‌ திமுக, சிபிஐ, மற்றும்‌ இதர : 
கட்சிகள்‌ இணைந்துவந்தன. நாம்‌ நடத்திய தனி இயக்கங்கள்‌ 
மற்றும்‌ இத்தகைய கூட்டு இயக்கங்கள்‌ ஆகியவை அடக்கு | 
முறைகளை எதிர்த்து நிற்க அவர்களுக்குத்‌ தெம்பூட்டியது. 
அரசு . போராட்டத்தை உடைக்கச்‌ செய்த சகல சாகசங்‌ 
களையும்‌ அடக்குமுறைகளையும்‌ எதிர்த்து நின்றார்கள்‌, இறுதி கட்ட. 
த்தில்‌. மாநிலம்‌ முழுவதும்‌ இருந்து இரண்டு வந்த ஆண்களும்‌, ' 
பெண்களும்‌, பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களும்‌ நடத்திய 
ஆர்ப்பாட்டம்‌ அரசையும்‌, போலீசையும்‌ பில்‌ i ்‌ 1 
ol யு ன்‌ வாங்கச்செய்தது, 
துரோகத்‌ தலைமைகளுடன்‌ செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை செல்லா 


காசாக்கியது.உறுதிய்டன்‌ தொடர்ந்து போராடிவந்த சங்கங்களின்‌ 
தலைவர்களுடன்‌ ஊழியர்கள்‌--ஆ௫ிரியர்கள்‌ ஏற்கக்கூடிய கெளரவ 
ட்டம்‌ உடன்பாடு கண்டுதான்‌ போராட்டம்‌ முடிவடைந்தது 
னை அனர்‌ கத உருவான ஒற்றுமை, போராட்ட முறைகள்‌, 
ட்டது பல்வேறு கட்டங்களில்‌ அவர்கள்‌ செற்ற 
்‌ வ்‌ 5 


சரியான வழிகாட்டுதல்கள்‌, ஊழியர்களின்‌ உறுதி,வலுமிக்சஆத 
ரவு இயக்கங்கள்‌ இவையனைத்தும்‌ இப்போராட்டம்‌ வெற்றிபெற 
உதவிகரமாக இருந்தது. தோழர்‌ சுகுமால்சென்‌ உட்பட இந்த 
இயக்கத்தின்‌ பல அனைத்திந்திய தலைவர்கள்‌ நேரடியாக பங்கு 
கொண்டு உதவினர்‌. நமது கட்சியின்‌ அனைந்திந்திய தலைவர்கள்‌ 
இக்காலத்தில்‌ தமிழகத்தில்‌ சுற்றுப்பயணம்‌ செய்ததும்‌ இதற்கு 
. உதகியது. இப்போராட்டத்தில்‌ நமது பங்கினை அனைத்துத்தாப்‌ 
பினரும்‌ பாராட்டினர்‌. ஆரம்பத்தில்‌ நாம்‌ இப்போராட்டத்திற்கு 
இந்த அளவுக்கு வீச்சு இருக்குமென்று எதிர்‌ பார்க்கவில்லை என்‌ 
பதையும்‌ இங்கு .குறிப்பிட வேண்டும்‌. 


50. இலங்கை தமிழர்‌ பிரச்சனை : 


1983ம்‌ ஆண்டிலிருந்து நமதுமாநில அரசியலில்‌ இப்பிரச்சனை 
முக்கியபிரச்சனையாக உள்ளது. நாம்‌ இனவெறியையும்‌, பிரிவீனைக்‌ 
கோரிக்கையையும்‌௪ திர்‌ ப்பதனால்‌, நமது நிலையை மக்களுக்குவிளக்க 
வேண்டிய கடினமான பணியினை நாம்‌ செய்ய வேண்டியுள்ளது. 
அதேநேரத்தில்‌ நமது மாற்று ஆலோசனைகளை மக்களுக்கு எடுத்து 
கூறவேண்டியுள்ளது. குறிப்பாக தி,மு.ச., தி.க. கட்சியினர்‌ முன்‌ 
வைக்கும்‌ இனவெறிக்‌ கருத்துக்களை எதிர்த்துப்‌ போராடவேண்டி 
யுள்ளது. 1987-ம்‌ ஆண்டு மத்தியில்‌ இலங்கை அரசுதமிழர்பகுதி 
யில்‌ முற்றுகையிட்டபோது இப்பிரச்சனை மீண்டும்‌ சூடுபிடித்தது. 
நாம்‌ நமது கொள்கை நிலையில்‌ தின்று உறுதியாகப்போராடிலனோம்‌. 
மத்தியக்‌ சுமிட்டியின்‌, பொலிட்பீரோவின்‌ தீர்மானங்களை பல்லா 
யிரக்‌ கணக்கில்‌ அச்சடித்து மக்களிடம்‌ விற்பனை செய்தோம்‌.நமது 
அணிகளுக்கு கட்சியின்‌ நிலையை விளக்க மாநிலம்‌ முழுவதும்‌ 
பேரவைக்‌ கூட்டங்கள்‌ நட த்தினோம்‌. பொதுக்கூட்டங்கள்‌ மூல 


மாக மக்களுக்கு நமதுநிலைபா ட்டை எடுத்துக்‌ கூறினோம்‌. தி.மு.க. 
வும்‌, மற்றவர்களும்‌ முன்னுக்கு கொண்டு வர யற்ஜத்‌ பன 
வெறிப்‌ போக்கினை பின்னுக்குத்‌ தள்ளிலேம்‌. இரு. ie 2 
இப்பிரச்சனையில்‌ மேற்கொண்ட நிலையும்‌ தமிழகத்தில்‌ இனவெறி 
பரவாமல்‌ தடுக்க உதவிகரமாக இருந்தது என்பதையும்‌ நாம்‌ 
கணக்கிலெடுத்துக்கொள்ளவேண்டும்‌. இருப்பினும்‌ இப்பிரச்சினை 
யைப்பயன்படுத்தி தமிழகத்தில்‌ இனவெறியைக்‌ களை றிலிடும்‌ அபா 
யம்‌ நீடிக்கிறது என்பதை கவனத்தில்‌ கொள்வது அவசியம்‌. 






இந்திய-இலங்கை உடன்பாடு .ஏற்பட்டபோதும்‌ 

FF இப்பிரச்சனை தமிழசுத்தில்‌ சூடுபிடித்தது. இந்தியாவுக்கெதிரான 

:ஏகாதிபத்தியச்‌ . சதிகளை முறியடிக்கவும்‌, இலங்கையில்‌ 
x நவ்‌ தனத தத்‌. மீ 


தமிழ்‌ மக்கள்‌ சம அந்தஸ்தும்‌, சுயாட்சியும்‌ ம டு 
கும்‌ இந்த ஒப்பந்தம்‌ வழி வகுக்கிறது என்பதன்‌ ப்‌ இத்த பதி 
பந்தத்தை ஆதரித்தோம்‌. ஆனால்‌ இ.மூ; க 39 பஷ ப தட்சு 
ஒப்பந்தத்‌இற்கெ.திரான நிலையை எடுத்தனர்‌ - இந்த நேரத்திலும்‌ , 
நமது நிலையை விளக்கும்‌ சிரமமான பணி ப்ப ஏற்பட்டது. 1 
தமது நிலையை விளக்கி பிரசுரம்‌ வெளியிட்டு விரிவான அள 
வில்‌ மக்கள்‌ மத்தியில்‌ விற்பனை செய்தோம்‌. கட்சி அணிகளுக்குப்‌ | 
பேரவைக்‌ கூட்டங்கள்‌ மூலம்‌ நமது நிலைபாட்டை. விளக்கினோம்‌. : 
தேசிய இனப்‌ பிரச்சனையோடு ஓட்டிய இப்பிரச்சனையை தத்து . 
வார்த்தரீதியாக விளக்கி கட்சிக்‌ கடிதம்‌ அனுப்பினோம்‌. பொதுக்‌ 
கூட்டங்களும்‌ விரிவான அளவில்‌ நடத்தினோம்‌. நமது கட்சி அணி 
கள்‌ நமது நிலைபாட்டில்‌ தெளிவு பெற்றுள்ளார்கள்‌, உடன்பட்டுள்‌ 
ளார்கள்‌. விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு இலர்‌ தான்‌ கட்சியின்‌ ' 
நிலையை புரிந்துகொள்ள முடியாத நிலையில்‌ இன்னமும்‌ உள்ளனர்‌, 
இதையும்‌. நாம்‌ கணக்கிலெடுத்துக்கொள்ளவேண்டும்‌. 

51. இ, மு.க; வும்‌ மற்ற அமைப்புகளும்‌ அண்மைக்காலத்தில்‌ | 
இலங்கைப்‌ பிரச்சனையை முன்‌ வைத்து நடத்துகின்‌ ற இயக்கங்‌ 
களில்‌ மக்களின்‌ பங்கெடுப்பு மிகக்‌ குறைவாகவே உள்ளது. அவர்‌ 
கள்‌ நடத்திய மனிதச்‌ சங்கிலி இயக்கம்‌ முதற்கொண்டு பல்வேறு : 
நிகழ்ச்சிகள்‌, ஊர்வலங்கள்‌, ஆர்ப்பாட்டங்கள்‌, பொதுக்கூட்டங்‌ 
கள்‌ அனைத்திலும்‌ பங்கு கொண்ட மக்கள்‌ மிகக்‌ குறைவு. ஆனால்‌ 
இலங்கைப்‌ பிரச்சனை தீராமல்‌ நீடிப்பதில்‌ மக்களுக்கு கவலையும்‌ 
அதிருப்இயும்‌ உண்டு. ஆனால்‌ அது எல்‌.டி.டி.இ, அல்லது தி.மு.க, 
வினருக்கு ஆதரவாக இல்லை என்றே கூறலாம்‌. இந்நிலையில்‌ உள்‌ 
வாட்சித்‌ தேர்தல்‌ காலத்திலும்‌ இடையிடையே பல்வேறு மக்கள்‌ 
பிரச்சனைகள்‌ முன்னுக்கு வருகிற காலங்களிலும்‌ இலங்கைப்‌ பிரச்‌ 
சனையை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடன்‌ சேர்ந்து கூட்டு இயக்கம்‌ 
நடத்த தி.மு.க. வருகிறது. ன 
த ம ர ம்‌ நட வம 
ட சக்க ன ௬ வெண்படுத்துள்‌ நேக்குடன்‌ இ, புட்பக. தைம்‌ 
ன வ i நடத்த தன்னிச்சையாக முடிவு செய்து அறி 
தமிழக அரசு ஏற்‌ "பாக்கக்கூடாது என்ற நில்யினைமேற்கொண்டு 
ட அற்பாடு செய்த அனைத்துக்‌ கட்சி கூட்டத்தில்‌ 

லந்து கொண்டோம்‌. இ, மு. க. அதனைப்‌ புறக்‌ த்‌ ப்‌ 
கூட்டத்தில்‌ 31-5-86 அனைத்துக்கட்சிக ப்‌ ட்‌ ட்டு பல்‌ 
வேலைநிறுத்தம்‌, பந்த்‌ நடத்‌ தன்னல சார்பின்‌ மாநிலத்தில்‌ 
இதற்கான முயர்‌ க நடத்த மூடி ர. செய்யப்பட்டது. நமது சட்‌. 
ட்‌ ல்‌. தசிஎடுத்தது. அக்கூட்டத்தில்‌ இத்த அலோசனையை 


ப 


டரம்தான்‌ முன்‌ வைத்தோம்‌. தேதியைதான்‌ எம்‌.ஜி.ஆர்‌.கூறினார்‌, 
தி. மு. க. தனிமைப்பட்டு நிற்கும்‌ நிலை ஏற்பட்டது. இது தாம்‌ 
மேற்கொண்ட ஒரு சரியான முன்முயற்சி என்றே குறிப்பிட 
ே வண்டும்‌. a 
53. இந்தி எதிர்ப்பு போராட்டம்‌ குறித்து: 
| இதுவும்‌ தமிழகத்தில்‌ திராவிட இயக்கம்‌, குறிப்பாக, திமுக 
வலுவாக பயன்படுத்திவந்த ஆயுதங்களில்‌ ஒன்று. மத்திய அர சின்‌ 
தவரான மொழிக்‌ கொள்கை இவர்களுக்குச்‌ சாதகமான சூழ்நிலை 
யை உருவாக்குகிறது. 1986வது ஆண்டில்‌ மத்திய அரசு வெளி 
யிட்ட லெ சுற்றறிக்கைகளைக்‌ காரணமாகக்‌ காட்டி ஆட்சிமொழி 
்‌ பற்றிய அரசியல்‌ சட்டப்‌ பிரிவை எரிக்கும்‌ போராட்டத்தை இவர்‌ 
,கள்‌ துவக்கினார்கள்‌. சட்டமன்ற உறுப்பினர்களையும்‌ இதில்‌ ஈடு 
(படுத்தினர்‌. இந்தி மொழியையும்‌, இந்தி பேசும்‌ மக்களையும்‌ 
'எதிர்த்து மொழி வெறியைத்‌ தாண்டும்‌ பிரச்சாரத்தைத்‌ தீவிரமாக 
நடத்தினர்‌. ஆட்சி மொழிபற்றிய நேருவின்‌ வாக்குறுகியை சட்ட 
மாக்க வேண்டுமென்பதே அவர்களின்‌ கோரிக்கையாக இருந்தது 
' இதனை நிராகரித்து நமது மாநில செயற்குழு நிறைவேற்றி, பிரசுர 


வடிவில்‌ வெளியிடப்பட்ட தீர்மானமும்‌, “இந்தி திணிப்பு கூடாது ்‌ 


| என்றும்‌, இடைக்காலத்தில்‌ இந்தி பேசாத பகுதி மக்கள்‌ விரும்பும்‌ 
வரை ஆங்கிலமும்‌ துணை ஆட்சி மொழியாசு நீடிக்கும்‌ என்ற நேரு 
வின்‌ உறுதிமொழியைக்‌ கறாராக அமுலாக்க வேண்டும்‌'”' என்றும்‌ 
(கோரியது. இது அடிப்படையான இர்வாகாது என்றும்‌ அனைத்‌ 
| மொழிகளுக்கும்‌ சமஅந்தஷ்‌ து, அனைத்துமொழிகளும்மத்தியஆட்சி 
| மொழி என்பதுதான்‌ சரியான நிலை என்றும்‌ மத்திய கமிட்டி 
தீர்மானம்‌ சுட்டிக்காட்டியுள்ளது. 
| நாம்‌ திமுகவின்‌ மொழிக்‌ கொள்கையையும்‌, போராட்ட 
வடிவத்தையும்‌ ஏற்கவில்லை. நமது மாறுபட்ட கருத்தினை எடுத்‌ 
| துக்‌ கூறினோம்‌. இதன்‌ காரணமாக இக்காலத்தில்‌ நமக்கும்‌ 
| திமுக வுக்கும்‌ நல்லுறவு இல்லாத நிலை ஏற்பட்டது. இந்தப்போ 
1! ஏாட்டத்தின்‌ உச்சகட்டமாக கருணாநிதி சட்ட எரிப்பில்‌ ஈடுபட்‌ 
i டார்‌. அதனைத்‌ தொடர்ந்து தமிழ்நாட்டில்‌ பரவலாக வன்‌ 
! முறைச்‌ சம்பவங்கள்‌ நிகழ்ந்தன. பஸ்கள்‌, ரெயில்களில்‌ மற்றும்‌ 
'' பொது இடங்களில்‌ வெடிகுண்டுகள்‌ வைப்பது பரவலாக நடை 
!'' பெற்றது. பல உயிர்ச்‌ சேதங்கள்‌ ஏற்பட்டன. தமிழ்நாட்டில்‌ 
!  மூகாமிட்டுள்ள ஈழ விடுதலைப்புலிகள்‌-தி மு க அணிகளுக்கு இடை 
யில்‌ நெருக்கமான உறவு ஏற்பட்டிருந்த பின்னணியில்‌ இதுநடை 
: பெற்றது இதனை வன்மையாகக்‌ கண்டிக்கவும்‌ திமுக முன்வர 
| வில்லை. தங்களுக்குச்‌ சம்பந்தமில்லை என்‌ று ம்ட்டும்‌ கூறினார்கள்‌. 


| % 
த்‌ இதனை நாம்‌ ஏற்கவில்லை, 5 
| லே 
== 


| 


த படல்‌ அனி 


ந ப 


தத்‌, இக்காலத்தில்‌ தமிழ்நாட்டு மக்கள்‌ மத்திய 

இமுக நிலைக்கு மாறான மொழிக்‌ கொள்ளான்‌ முன்வைத்த 
விரிவான அளவில்‌ இயக்கம்‌ நடத்திய ஒரே கட்சி நாம்தான்‌” 
மொழிப்பிரச்சனையை பற்றிய தீர்மானம்‌ ஒரு வசம்‌ பிரதிகள்‌ 
அச்சிட்டு மக்களிடம்‌ விற்பனை செய்துள்ளோம்‌. பர வலாகீ 
பொதுக்கூட்டங்கள்‌ நடத்தினோம்‌. கட்சி அணிகளுக்கு பேரவைச்‌ 
கூட்டங்கள்‌. நடத்தி நம்‌ நிலையை 'தெளிவுபடுத்தினோம்‌. திமு 
எவ்வளவு முயற்சித்தும்‌ மக்களிடம்‌ மொழி வெறியை முன்போ 
.இளறிலிட முடியவில்லை. அவர்களின்‌ போராட்டத்திற்கு மக்கள்‌! 
ஆதரவுகிடைக்கவில்லை. 10சட்டமன்‌ றஉறுப்பினர்கள்‌ பதவி இழ 
தது கூட மக்களின்‌ அனுதாபத்தைப்‌ பெறவில்லை. அதிமுக 
அரசின்‌ நடவடிக்கைக்கு எதிராகத்தான்‌ கண்டனக்குரல்‌எழுந்தது, 
நீண்ட அனுபவத்திற்குப்பீன்‌ இப்போது திமுகவும்‌ நேருவின்‌ வாச 
குறுதியை சட்டமாக்க வேண்டுமென்பதல்ல, அனைத்து இந்திய 
மொழிகளும்‌, மத்திய அரசின்‌ ஆட்சிமொ ழியாகவேண்டுமென்பசே' 
தங்கள்‌ கொள்கை என்று அறிவித்தது. தாம்‌ முன்வைத்துள்ள, 
மொழிக்‌ கொள்கை எவ்வளவு சரியானது என்பதையே இது 
மேலும்‌ நிரூபிக்கிறது, மத்தியஆட்சியாளர் களின்‌ தவறான மொழிச்‌: 
கொள்கையை எதிர்த்து நமது சரியான மொழிக்‌ கொள்கையை 
தொடர்ந்து மக்கள்‌ மத்‌இயில்‌ கொண்டு செல்லவேண்டும்‌. 
» i 1} 


ப டப்‌ திமுக நடத்திய இந்தி எதிர்ப்பு போரில்‌ 


சியல்‌ “௫ ட்‌ 
i க வட்ட த்தை எதிர்த்த ஏழு இ, மு, ௧ 
ட சட்டமனற்‌ உறுப்பினர்கள்‌ பதவி நீக்கம்‌ செய்யப்‌ 


பட்டுள்ளதர்க சபாநாயகர்‌ பாண்டியன்‌ 24-11-86 அன்று ஒடு 
ல, அறிலித்தார்‌்‌ இது சட்டவிரோதகானதென்ற 
கன்றித்லு த்தும்‌ தெரிவிக்கப்பட்ட தனால்‌, 22-12-86-ல்‌ சட்ட 
மேலும்‌ ண்ட மல்கக்‌ பெரும்பான்மையைப்‌ பயன்படுத்தி 
தர்மாவின்‌ 10 பேர்களை பதவி நீக்கம்‌ el 
வரை ட ன்‌ வது அத்திய சட்டமன்ற சரித்திரத்தில்‌ விது 
க்கலாம்‌ அ ஒரு , ர்வாஇகார நடவடிக்கை. இதனை நாம்‌ 
அத்து த க செய்தோம்‌. இதற்கு எதிராக 2-1-87 
நடத்தினோம்‌. சி.பி ஐ, கட்சியுடன்‌ சேர்ந்து ஆர்ப்பாட்டம்‌ 
இருந்து வந்த க தி.மு.க, வுடன்‌ நமக்கு மொழிப்பிரச்சனையிள்‌ 
இறுதியில்‌ க்கல்‌ வேறுபாட்டின்‌ காரணமாக ஆர்ப்பாட்ட 
, கட்கெளின்‌ தில்‌, எதுவும்‌ வேண்டாம்‌ என்றும்‌, மூன்று 
்‌ கல்‌ படித்து நிறை தலைமைகள்‌ ஏற்றுக்கொண்ட தீர்மானத்தின்‌ 
“து. இது ப்‌ ட அதன்‌ போதும்‌ என்று தீர்மானிக்கப்பட 
்‌ அவரவர்‌ நிலை து பின்பற்றப்பட்டது. இதற்கு மாரு 


ன மயில்‌ பேசும்‌ போக்கும்‌ லெ இடங்களில்‌ ஏற்பட்‌ 


டது. கூட்டு இயக்கங்களில்‌ இத்தகைய 'போக்குகள்‌ ஏற்படாமல்‌ 
தடுப்பது அவசியமாகும்‌. 

56. .தி.மு.க.ஆட்சி கலைப்‌ 

ம்‌ அளித்தும்‌ பின்‌ ஆட்சி அமைத்த ஜானகி 
அணிக்கு சட்ட மன்‌ றத்தில்‌ பெரும்பான்மை இருக்கவில்லை. காங்‌ 
இரஸ்‌ ஆதரவுடன்‌ ஆட்சியில்‌ நீடிக்க முய்ற்சித்தார்கள்‌. அதே 
நேரத்தில்‌ காங்கிரஸ்‌ ஆதரவுடன்‌ ஜானகி ஆட்சியை கவிழ்க்க 
ஜெயலலிதா அணி தீவிர முயற்சியில்‌ ஈடுபட்டது. இந்நிலையை 
இ.காங்கிரஸ்‌ நன்கு பயன்படுத்திக்‌ கொண்ட.து. ஜானகி அரசை 
இ. காங்கிரஸ்‌ எதிர்த்தால்‌ நாம்‌ ஆதரிக்கலாம்‌ என்றும்‌ 
இதன்‌ மீது யொலிட்பீரோவின்‌ ஆலோசனையை பெறுவது: 
என்றும்‌ நமது மாநிலக்குழு முடிவு செய்தது 
காங்கிரஸ்‌ எதிர்த்தாலும்‌ ஜானகி அரசை நாம்‌ ஆதரிக்கக்‌ 
கூடாது என்று பொலிட்பீரோ வழிகாட்டியது- நம்பிக்கை ஓட்டு 
பெறுவதற்காக சட்டமன்றம்‌ கூட்டப்பட்ட அன்று சட்டமன்றத்‌- 
இல்‌ பெரும்‌ அமளி ஏற்பட்டது. தங்களுக்கு காங்கிரஸ்‌ ஆதரவு; 
, இல்லை என்று தெரிந்தபோது அதிகாரத்தில்‌ நீடிக்க சபாநாயகர்‌ 
மூலம்‌ பல அத்து மீறிய காரியங்கள்‌ செய்யப்பட்டன. ஜெ. அணி 
உறுப்பினர்கள்‌ கட்சி தாவல்‌ சட்டப்படி பதவி இழந்ததாக அறி 
) விக்கப்பட்டது. சட்டமன்றம்‌ மூன்றுமுறை ஒத்திவைக்கப்பட்ட து. 
. இதற்கிடையில்‌ தி.மு.சு., சி.பி.ஐ. கட்சிகளை நாடி ஜா.அணி ஆத. 
! ரவு கேட்டது. கடைசியில்‌ நம்மிடம்‌ வந்தனர்‌. நாம்‌ மறுத்துவிட்‌ 
| டோம்‌, நம்முடைய உறுதியான நிலையின்‌ காரணமாக திமுகவும்‌, 
| சிபிஐயும்‌ ஆதரிப்பதில்லை என்று அறிவித்தன. இருப்பினும்‌, சிபி 
- ஐ யின்‌ ஊசலாட்டத்தின்‌ காரணமாக நடுநிலைமை என்று அறி 
9 லித்தார்கள்‌. 
1 


சட்டமன்றம்‌ மூன்றாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்ட ; 
2? போது, ஆத்திரமடைந்த ஒரு பகுதி உறுப்பினர்கள்‌, குறிப்பாக 

' காங்கிரஸ்‌ அணியினர்‌ போட்டி சட்டமன்றக்கூட்டம்‌ நடத்த மற்‌. 
7 றவர்களையும்‌ அழைத்தனர்‌. இதில்‌ நமது உறுப்பினர்களும்‌ பங்கு. 
£ கொண்டனர்‌. அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை, கவர்‌ 
* னரிடம்‌ அளிக்க, கவர்னர்‌ மாளிகைக்கு சென்றனர்‌. இதிலும்‌ 
- நமது உறுப்பினர்கள்‌ பங்கு கொண்டனர்‌. இந்த இரு நிகழ்ச்சி 
2: களிலும்‌ நம்‌ தோழர்கள்‌ பங்கு கொண்டது தவறானது-பங்கு, 
ட்‌ கொண்டிருக்கக்கூடாது என்று மாநிலக்குழு விமர்சித்தது. | 
த்‌ இவ்விரு நிகழ்ச்சிகளில்‌ பங்கு கொண்டதன்‌ காரணமாக 
ர்‌ இறுதியாக வாக்களிப்பு நடந்த நேரத்தில்‌ சட்டமன்றம்‌ செல்ல 
“| முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால்‌ நமது நிலையைப்‌ பற்றி. "மக்‌. 
1° 33 


ட: 


1 


கள்‌ மத்தியிலும்‌ கட்சி அணிகளிலும்‌ குழப்பம்‌ ஏற்பட்டது. எதிர்‌ ப 


படாமல்‌ இ ம்‌ எச்சரிக்‌ 
காலத்‌ தில்‌ இத்தகைய தவறுகள்‌ ஏற்படாமல்‌ இருக்க நாம்‌ எ | 


கையாக இருக்க வேண்டும்‌. 


57. 59வது அரசியல்‌ சட்ட திருத்த எதிர்ப்பு இயக்கம்‌ 


அரசியல்‌ சட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட வது ce 

தருத்தம்‌ மற்றும்‌ எதேச்சாதிகார போக்குகளை ப தங்கங்க்க 

நல கோரிக்கைகளை முன்வைத்தும்‌, இமுசு, சிபிஐ ல ன்‌ 

சேர்ந்து கூட்டு இயக்கங்கள்‌ நடத்தி வந்தோம்‌. திருச்‌ அண 

சென்னையிலும்‌ நடந்த மாநில ரீதியான பேரணிகள்‌ குறிப்‌ டத்‌ 

தக்கது. இருச்சி பேரணியில்‌ மூன்று கட்சிகளும்‌ 2 வம்‌ பச்ச 

சம அளவில்‌ மக்களை திரட்டினார்கள்‌. ன்‌ 

பேரணியில்‌ திமுக., சிபிஐ. கட்சியினர்‌ மக்களை திரட்டுவதில்‌ 

அதிக அக்கறை காட்டவில்லை. அணி வகுப்பில்‌ பங்கு கொண்ட 

மக்களில்‌ நம்‌ தரப்பினரே அதிகம்‌. சென்னையில்‌ நடந்த இப்பேரணி 

' யில்‌ பங்குகொண்ட கட்கெளின்‌ செல்வாக்குகளுக்கு ஏற்ப பலமாக 
. இருக்கவில்லை என்று குறிப்பிடவேண்டும்‌. சென்னை பேரணியில்‌ 
இ.எம்‌.எஸ்‌. பேசினார்‌. 


58. விலைவாசி உயர்வு எதிர்ப்பு இயக்கம்‌ 
இக்காலத்தில்‌ விலைவாசி உயர்வினை எதிர்த்தும்‌, ரயில்‌, 
தீபால்‌ கட்டணங்களை எதிர்த்தும்‌, வரி உயர்வை எதிர்த்தும்‌, நாம்‌ 
பல இயக்கங்களை நடத்தியுள்ளோம்‌. குறிப்பாக, 86 பிப்ரவரியில்‌ 
மத்திய அரசு நிர்வாக உத்தரவின்‌ மூலம்‌ பெட்ரோலிய பொருட்‌ 
களின்‌ விலையை ஆயிரம்கோடி ரூபாய்‌ அளவுக்கு உயர்த்தியதைக்‌ 
கண்டித்து நடத்திய இயக்கம்‌ குறிப்பிடத்தக்கது. நமது அனைத்‌ 
இந்திய தலைமை ச பி ஐ. தலைமையுடன்‌ பேசி நாடு தழுவியஅளவில்‌ 
11-286 அன்று இயக்கம்‌ நடத்த திட்டமிட்ட து. மேற்குவங்கம்‌, 
திரிபுரா, கேரளா மாநிலங்களில்‌ “பத்தி” நடைபெற்றது. தமிழ்‌ 
நாட்டில்‌ உள்ளாட்ட தேர்தல்‌ நடைபெற இருந்ததினால்‌ நாம்‌ 
13—2—86 அன்று இமுக., சிபிஐ. கட்சிகளுடன்‌ சேர்ந்து 
கண்டன ஆர்ப்பாட்டங்கள்‌ நடத்தினேம்‌. 
அதே ஆண்டு மத்திய அரசு கொண்டுவந்த வரிகளை 
எதிர்த்தும்‌, ரயில்‌ கட்டண உயர்வுகளை எதிர்த்தும்‌ 6௨3-86 
அனறு நாம்‌ கண்டன ஊர்வலங்களுப்‌ த “டங்‌ 1 
நடத்தியுள்ளோம்‌, : எக அதன்‌ கமலம்‌, 


59, வறட்சி நிவாரண இயக்கம்‌ 


வ்‌ ட ட்‌ பலது ஆண்டு ஆரம்பத்தில்‌ தமிழ்நா ட்டி 3 
வறட்சி உருவாகியது. நங்‌ த்து க்குத்‌ னத்‌ 
11 | 


மக்களுக்கு நிவாரணம்‌ 


i 
! 


புளிக்க மத்திய-மாநில அரசுகள்‌” உடனே'நடவடிக்கை எடுக்க. 
ல்லை. இந்நிலையை பரிசீலித்து நிவாரண நடவடிக்கை உடனே: 
டுக்க அரசை நிர்ப்பந்திக்க 87 மார்ச்‌11 முதல்‌ 17 வரை ஒருவார 
லம்‌ மாநிலம்‌ முழுவதும்‌ நம்‌ கட்சியின்‌ சார்பில்‌ தீவிர பிரச்சார 
॥யக்கம்‌ நடத்தப்பட்டது. 17ம்‌ தேதி அன்று தாலுகா 
லைதகர்‌, ஒன்றிய தலைநகர்‌, பேரூராட்சிகள்‌ முதலிய: 
டங்களில்‌ மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம்‌ நடத்தினோம்‌. நமது 
|வகுஜன அமைப்புகள்‌ அனைத்தும்‌ இதில்‌ பங்கு கொள்ள செய்‌ 
(தாம்‌. மார்ச்‌ 5, 6 தேதிகளில்‌ நடந்த மாநிலக்தழுக்‌ கூட்டத்தில்‌ 
ர்றட்சி நிவாரணத்திற்கான கோரிக்கைகளை உருவாக்கினோம்‌. 
ாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடித்த அளவு நேரடியான உதவிகள்‌ 
செய்ய வேண்டுமென முடிவு செய்தோம்‌. பல இடங்களில்‌ நடந்‌: 
நுள்ளன. . ்‌ 

60. 87வது ஆண்டில்‌ உள்ளாட்சி உரிமைகளைப்‌ பறிக்கவும்‌, 
ரிரைப்படத்தில்‌ அரசியல்‌ விமர்சனங்கள்‌ செய்யப்படுவதை தடுக்க 
பும்‌, ௮. இ. ௮. தி.மு. க. அரசு தடைச்‌ சட்டங்களை கொண்டு: 


' பந்தது. இது மக்களின்‌ ஜனநாயக உரிமைகளின்மீது தொடுக்கப்‌ 


ச்‌ 
ம்‌ 


ட்ட தாக்குதல்‌ ஆகும்‌. இதனை எதிர்த்து நாம்‌ சட்டசபை உள்‌ 
ரம்‌, வெளியிலும்‌ விரிவான அளவில்‌ இயக்கம்‌ நடத்தியுள்ளோம்‌. 
லை- இலக்கியத்துறை தோழர்கள்‌ இதில்‌ அதிகமாக பங்கு கொண்‌ 
டனர்‌; இச்சட்டங்களின்‌ கொடுமைகளை விளக்கி தடைச்‌ சட்டங்‌: 


“ளை தகர்த்தெறிவோம்‌ என்ற தலைப்பில்‌ ஒரு பிரசுரம்‌ வெளியிட்டு: 


விற்பனை செய்தோம்‌. ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க நாம்‌ 
தொடர்ச்சியாக நடத்திய பல இயக்கங்களில்‌ இது ஒன்று. ஆனந்த. 
மிகடன்‌ ஆசிரியர்‌ தண்டிக்கப்பட்டது, பத்திரிகைகள்மீது தாக்கு 
நல்‌. போன்ற ஜனநாயக விரோதச்‌ செயல்களை எதிர்த்தும்‌ நாம்‌: 
தொடர்ந்து தனித்தும்‌, கூட்டாகவும்‌ இயக்கம்‌ நடத்தியுள்ளோம்‌. 


;1. தீக்கதிர்‌ அபிவிருத்தி இயக்கம்‌ 
| சேலம்‌ மாநாட்டில்‌ தீக்கதிர்‌ பத்திரிக்கை அபிவிருத்தி: 
சசய்ய நவீன அச்சு இயந்திரம்‌ வாங்குவதற்கு 20-லட்சம்‌ ரூபாய்‌: 
நிதி வசூலுக்கு அறைகூவல்‌ விடப்பட்டது.மாநாட்டு பந்தலிலேயே. 
வசூல்‌ ஆரம்பமாகியது. அதனை தொடர்ந்து மாநிலம்‌ முழுவதும்‌ 
ஒராண்டு காலத்திற்கு மேல்‌ கட்சி முழுவதும்‌ ஈடுபாடு கொண்டு 
ஓர்‌ இயக்கமாக இது நடத்தப்பட்டது. நமது கட்ச தோழர்கள்‌ 
வரலாற்றில்‌ என்றும்‌ காணாத அளவு உற்சாகத்துடன்‌ இந்த. 
வசூலில்‌ ஈடுபட்டதனாலும்‌ தங்கள்‌ பங்கை செலுத்தியதனாலும்‌ 
அச்சு இயந்திரம்‌ வாங்க மாநில மையத்திற்கு ரூ: 16,26,659-45 
வந்து சேர்ந்தது. மாவட்டத்‌ தேவைகளுக்காக வசூலிக்கப்பட்ட 
தொகையையும்‌ சேர்த்தால்‌ மொத்த வசூல்‌ ரூ... 30 லட்சத்தை 


| 
| 
| 
| 
¥ 


எட்டியுள்ளது. இது நமது அரசியல்‌ செல்வாக்கு வளர்ச்சியடைநீ 
துள்ளதையே காட்டுகிறது. டல்‌ 
படல்‌ ல கிப்‌ த்‌ 
. 12 லட்சத்தில்‌ இயந்திரம்‌ வாங்கப்பட்டது. எம்‌ 
ட ராப என்றல்‌ 
பக்கத்திலேயே கட்டப்பட்டுள்ளது. 18-7- த்க்‌ வெளிக்‌. 
இந்த புதிய இத்திறம்‌ தனி ன்‌ ந்தயும்‌ மேற்கொள்‌ 
கிறது. செய்தி பத்திரிகையாக 4 ச றிவம்‌ தனலை மூன்‌ 
எப்பட்டது. உள்ளடக்கத்திலும்‌, கால்‌ ருத்தி 
ண்மை சதவ அளவு அபிவிருத்‌ 
னேற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. , இன்னும்‌ து 
) வேண்டும்‌. விற்பனையும்‌ ஒரளவு ௮ த்து . 
பதன்‌ தனது வாய்ப்புக்கும்‌, டம்‌ வெகுதார த! வட்டு 
கிழம்‌. அனைத்து துறைகளிலும்‌ அபி ருத்தி கண்டாகவே ட்‌ » 
பத்திரிகைதான்‌ நமது அரசியல்‌ போராயுதம்‌. லெனின்‌ த்‌ க்‌ 
“கட்சி பத்திரிகை ஒரு கட்சி அமைப்பாளன்‌ இதன்‌ பாரு ன 
உணர்ந்து கட்டி பத்திரிகையில்‌ அனைத்து துறைகளிலும்‌ நாம்‌ மு 
னேற்றம்‌ காண வேண்டும்‌. 


62. வி.பி.சி, நினைவு நிதி 


தோழர்‌ வி. பி. 9. 1987 மே 8-ம்‌ தேதி சோவியத்‌ யூனி 
யனில்‌ காலமானார்‌. நமது இயக்கத்தில்‌ பல்வேறு: துறைகளில்‌ 
50 ஆண்டுகாலம்‌ அவர்‌ பெரும்‌ பங்காற்றியவர்‌. அவருக்குபொருத்‌ 
தமான நினைவுச்‌ சின்னம்‌ சென்னையில்‌ எழுப்பப்பட வேண்டும்‌. 
என்று சென்னை மாவட்டக்‌ குழுவும்‌, தமிழ்‌ மாநிலக்குழுவும்‌ முடிவு: 
செய்தன. அதற்குத்‌ தேவைப்படும்‌ பெபரும்‌ தொகையினை 
வசூலிக்க அறைகூவல்‌ விடுக்கப்பட்டது. தமிழ்‌ நாட்‌ 
டின்‌ உழைப்பாளி மக்கள்‌ 15 லட்சம்‌ ரூபாய்‌ அளித்‌ 
துள்ளனர்‌. இதில்‌ பெரும்பகுதி சென்னை நகரிலும்‌, குறிப்பாக 
தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளிகளிடமிருந்தும்‌, மின்சாரத்‌ 
தொழிலாளர்களிடமிருந்தும்‌ வசூலிக்கப்பட்டுள்ள து, அனைத்து: 
மாவட்டக்கமிட்டிகளும்‌ தங்கள்‌ பங்கை செலுத்தியுள்ளன. ஆனால்‌- 
சில மாவட்டக்கமிட்டிகள்‌ இன்னும்‌ இதன்‌ கணக்கை முடிக்காமல்‌: 
இருப்பது வருந்தத்தக்கது. சென்னையில்‌ பெரம்பூர்‌ பகுதியில்‌ அவர்‌ 
பெயரில்‌ கட்9, தொழிற்சங்க பணிகளுக்கு பயன்படக்கூடிய 
நினைவுச்சின்னம்‌ எழுப்ப சுமார்‌ 25 சென்ட்‌ நிலம்‌ வாங்கப்பட்டுள்‌ 
ளது. விரைவில்‌ இதன்‌ பணிகள்‌ ஆரம்பிக்கப்படும்‌. இதனை நிர்வ 
ஒக்க கட்சி, சஐடியூ சார்பில்‌ ழ்க்கல ; 
டிரஸ்ட்‌ ஒன்று அமைக்கப்பட்டுள்ள து. 


1) ஏ. தல்லரிவன்‌ 6) ர்‌. உமாநாத்‌ 
2) பி.ஆர்‌. பரமேஸ்வரன்‌ ன்‌ ப 


7) ௨உ.ரா. வரதராசன்‌ 

a பலன்கள்‌ கப்பல 8) டி.ஜானதஇிராமன்‌ 
மீனாட்சி சுந்தரம்‌ 9) ஏ. செளத்‌ T 

3) மைதிலி சிவராமன்‌ ப்ப 


86 


(3. “பி. ஆர்‌. நினைவு சின்னம்‌ . 


| தோழர்‌ பி. ஆர்‌. தமிழ்நாட்டில்‌ கம்யூனிஸ்ட்‌ கட்‌ சியின்‌ 
ஸ்தாபகர்களில்‌ ஒருவர்‌. தமிழ்நாட்டிலும்‌, இந்தியாவிலும்‌ கம்யூ 
னிஸ்ட்‌ இயக்கத்தையும்‌, தொழிற்சங்க இயக்கத்தையும்‌ கட்டி. 
வளர்த்ததில்‌ பெரும்‌ பங்கு வகித்தவர்‌. கட்சியின்‌ மிக உயர்ந்த 
பொறுப்புகளிலிருந்து நீண்ட காலம்‌ செயல்பட்டவர்‌. அவர்‌ 1987 
டிசம்பர்‌ 15ம்‌ நாள்‌ நம்மை விட்டு மறைந்தார்‌. அவருக்குரித்தான 
நினைவகம்‌ உருவாக்குவது நமது கடமை. அவர்‌. பெயரில்‌ சென்னை 
யில்‌ மாநிலக்குழு அலுவலசும்‌ வசதியாக செயல்பட ஒரு கட்டிடத்‌ 
-தை எழுப்ப வேண்டுமென தமிழ்‌ மாநிலக்குழு முடிவு செய்துள்‌ 
ளது. அதற்கென ரூ 50 லட்சம்‌ வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ள து 
மாவட்ட கமிட்டிகளுக்கு கோட்டா நிர்ணயிக்கப்பட்டது. இடை 
யில்‌ அரசியல்‌ நிலைமையில்‌ ஏற்பட்டுள்ள மாறுதலின்‌ காரணமாக 
வும்‌, பல்வேறு இயக்கங்கள்‌ குறுக்கிட்டதாலும்‌, இந்த வசூல்‌ 
நிறுத்தி வைக்கப்பட்டது. கூடிய விரைவில்‌ நாம்‌ இதனை நிறை 
வேற்றியாக வேண்டும்‌, தோழர்‌ பி.ஆர்‌. நினைவாலயம்‌ சென்னை 
யில்‌ அமைக்க வேண்டும்‌. 


64. கடந்த மூன்றாண்டு காலத்தில்‌ _ 


நாம்‌ நடத்திய போரட்டங்கள்‌, அரசியல்‌ தத்துவார்த்த 
பிரச்சாரம்‌, வெகுஜன அமைப்புகளைக்‌ கட்டி வளர்க்க மேற்‌ 
கொண்ட தீவிர முயற்சிகள்‌, கட்சி அமைப்புக்களை பலப்‌ 
- படுத்த எடுத்த முயற்சிகள்‌, கட்சியின்‌ பத்திரிகை, பிரசுரங்கள்‌ 'லிரி 
வான அளவில்‌ மக்களிடம்‌ கொண்டுசெல்ல எடுத்த தொடர்ச்சி 
யான முயற்சிகள்‌, கலை-இலக்கிய துறைகளில்‌ நாம்‌ மேற்கொண்ட 
முயற்சிகள்‌, தொடர்ச்சயொக கட்சி மேற்கொண்ட சுயேச்சை 
யான இயக்கங்கள்‌ போன்ற நடவடிக்கைகளை நாம்‌ மேற்கொண்‌ 
டுள்ளோம்‌. இவைகளின்‌ விளைவாக நமது பொதுவான செல்‌ 
வாக்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக நமது கட்சி உறுப்பினர்‌ 
எண்ணிக்கை, வெகுஜன அமைப்புகளின்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கை, 
பத்திரிகை--பிரசுர விற்பனை, திதி வசூல்‌, வகுப்புகள்‌, பொதுக்‌ 
கூட்டங்கள்‌ அனைத்தும்‌ அதிகரித்துள்ளது. விவரங்கள்‌ அந்தந்த 
. பகுதிகளில்‌ தரப்பட்டுள்ளது. 
| இக்காலத்தில்‌ நடுத்தர வர்க்கத்இனர்‌குறிப்பாசு, நடுத்‌ 
தர வர்க்க ஊழியர்கள்‌ மத்தியில்‌ நமது செல்வாக்கு கணிசமாக 
அதிகரித்துள்ளது என்றே கூறலாம்‌. அனைத்துத்‌ துறைகளைச்‌ சார்ந்த 


ஊழியர்‌ களும்‌ இக்‌ காலத்‌ இல்‌ நமது இயக்கத்தின்பால்‌ கவரப்‌ 
பட்டுள்ளனர்‌... ஆராய்ச்சியாளர்கள்‌, அறிவு ஜீவிகள்‌ பலரும்‌ நமது 


ன்னர்‌ பங்கு கொண்டுள்ளனர்‌. அறிவியல்‌ பிரச்சாரப்‌ பணி * ்‌ 
உ 7 


௫ 'ய பலர்‌ பணியாற்றி வருகின்‌ றனர்‌, 
/ த ப்‌ வதண்‌ ரன! மத்தியிலும்‌ கட்சி செயல்பட்டு 
ர ர  ரனனனை அதிகரித்து வருகிறது என்ப. 
; 4 ்‌ 

ப்‌ வரில இனகத எடுத்துச்காட்டுகின்றன. த 
்‌ 65. இக்காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ ஏற்பட்ட வங்கம்‌ 
போக்குகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ நாம்‌ நமது க்க ன மக்கள்‌ 
முன்‌ வைத்துள்ளோம்‌, முன்னுக்கு வத்த கல்‌ கள்‌ , பந்த 
மாகவும்‌, நமது கருத்தினை பத்திரிக்கைகள்‌ வாயிலாக ப ஞக்கு 
அறிவித்தோம்‌. மக்களை பாதித்த முக்கியமான அனைத்து பிரச்சனை 
ல்‌ | களிலும்‌ நாம்‌ நட வடிக்கைகளில்‌ ஈழிபட்டுன்ளோம்‌. தமிழ்‌ நாட்‌ 
மீல்‌ நடைபெற்ற மக்கள்‌ போராட்டங்களிலும்‌ முன்னணியில்‌ 
| தின்றுள்ளோம்‌. தமிழ்நாட்டில்‌ கட்சியை பலப்படுத்தவும்‌, இடது 
' சாரி ஒற்றுமையை வலுப்படுத்தவும்‌, மதச்சார்பற்ற ஜனநாயக 
சக்திகள்‌ ஒன்றுபடுத்தவும்‌ பாடுபட்டுள்ளோம்‌. வகுப்புவாத 
1 சக்திகளை தனிப்படுத்த, ஏதேச்சாதிகார சக்திகளை முறியடிக்க, 
| மக்களை அணிதிரட்ட நாம்‌ : இடைவிடாது போராடி வருகிறோம்‌ 
(என்று கூறினால்‌ அது மிகையாகாது. இவைகளின்‌ ஒட்டுமொத்த 
விளைவே தாம்‌ இன்று அடைந்துள்ள முன்னேற்றம்‌. இப்பணி 
களில்‌ மேலும்‌ அபிவிருத்தி காண வேண்டும்‌. தமிழ்நாட்டில்‌ நாம்‌. 
ஒரு தீர்மானமான அரசியல்‌ சக்தியாக வளர்ச்செடையவேண்டும்‌. 
இன்று பொதுவாக இந்திய நாட்டிலும்குறிப்பாக தமிழ்‌ 
நாட்டிலும்‌ உருவாகியுள்ள அரசியல்‌ சூழ்நிலையில்‌ அதற்குச்சா தக : 
பான வாய்ப்புக்கள்‌ பிரகாசமாக உள்ளன. அவைகளை நாம்முழு 

மையாகப்‌ பயன்படுத்த சகல முயற்சிகளும்‌ செய்ய வேண்டும்‌. 


கடந்த மூன்றாண்டுகளில்‌ கல்கத்தா காங்கிரஸ்‌ வழி காட்டு 
தீலுக்ணெங்க, நமது சுயேச்சையான அரசியல்‌, பிரச்சார இயக்க 
டட அகக்‌, போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியுள்‌ 
ல்‌ லு தமது இயக்கம்‌ பலமடைய இது பெரிதும்‌ உதவியுள்ளது. 
லத்தில்‌ இடதுசாரி ௨2. ்‌ கக்‌ ர்‌ 
(க காட்டிலும்‌ இடதுசாரி ஒற்றுமையும்‌ தமிழ்நாட்டில்‌ we 


அடைந்துள்ளது. தமிழ்நாட்டில்‌ உள்ள ஜன 















னை. த்‌ «i ்‌ ணப 


ப பக்‌ த யடி கம்‌ AC) $2 ௪777 om டத்‌ ல 2 
னி கை mgd ப 


| I 7 8 * 
ல ப 2 { . 2, பீ AA ல 
ஹ்‌ அ சிம்‌, 2112 கரண வன அரப? 
| த LY பப. த்க்‌ 1 5 சிக இன்‌ தீன்‌ 77 ப்‌ நத 
சீ தாழிற்சங்க அரங்கம்‌ ௬௪௩4-௩ ௪ 


1. சேலம்‌ மாநாட்டிற்குப்‌ பின்‌, நாடு தழுவிய நிலைமைக்‌ 
கற்ப, தமிழகத்தில்‌ தொழில்‌ நெருக்கடிமேலும்‌ தீவிரமடைந்துள்‌ 
ஈது, ஆலைமூடல்கள்‌ மேலும்‌ பரவலாகியுள்ள து. சேலம்‌ மாநாட்‌ 
உன்போது, தமிழகத்தில்‌ 12 பஞ்சாலைகள் தான்‌ மூடப்பட்டிருந்‌ 
$ன. தற்போது அந்த எண்ணிக்கை 41 ஆக பெருகியுள்ளது. 
மலும்‌ 30 ஆலைகள்‌ மூடப்படும்‌ தறுவாயில்‌ இருப்பதாக “சைமா?” 
உறுகிறது, ஆலைமூடல்கள்‌ சிறிய, நடுத்தர, பெரிய இன்ஜினீயரிங்‌ 
தொழில்களுக்கும்‌, ரசாயன தொழில்களுக்கும்‌, கைத்தறி, விசைத்‌ 
நறி, முந்திரி, கயிறு போன்ற தொழில்களுக்கும்‌ பரவியுள்ள து. 
இந்த காலகட்டத்தில்‌ மீதமுள்ள தொழில்களும்‌, தொழிற்சாலை 
ளிலும்‌,. குறிப்பாக ,பஞ்சாலைகள்‌, இன்ஜினியரிங்‌, . சிமெண்ட்‌, 
ர்க்கரை போன்றவற்றில்‌ நவீனமமயாக்குதல்கள்‌ சுடந்த மூன்‌ 
ரண்டுகள்‌ வேகமாக நடத்தப்பட்டுள்ளன. இந்த தொழில்களில்‌ 
)ப்பத்த வேலைமுறைகள்‌, காஷுூவல்‌ வேலை முறைகளும்‌ அதி 
(ரித்து விட்டன. ' 1. 
| இப்படிப்பட்ட காரணங்களினால்‌ வேலையிழப்பு பெருமள 
வில்‌ ஏற்பட்டுள்ளது. ஆலைமூடல்களும்‌, கதவடைப்பும்‌ இரண்டு, 
மூன்றாண்டுகள்‌ நீடித்ததின்‌ காரணமாக பல தொழிலாளிகள்‌ இறந்‌: 
நுள்ளனர்‌. ஆட்குறைப்பு, வேலைப்பளு உயர்வு, ஊதிய வெட்டு, க 
(ஞ்சப்படி முடக்கம்‌, பெற்றுள்ள மற்ற சலுகைகள்‌ வாபஸ்‌ பெறு த 
டல்‌ போன்‌ றவை சேலம்‌ மாநாட்டிற்கு முன்‌ அங்குமிங்குமாக 
இருந்த நிகழ்ச்சி -- இன்று அரசாங்கமே அங்கீகரித்த ஒரு கொள்‌ 
கயாகவே மாறிவிட்டது. அதற்கு மேலாக தொழிலாளிகள்‌ 
/ல்லாண்டுகளாக சேர்த்து வைத்த பிராவிடண்ட்‌ பண்ட்‌ பணமும்‌ 
ற்ற சேமிப்புகளும்‌ தொழிற்சாலைகளில்‌ முடக்குவது என்ற 
பாக்கு அதிகரித்து வருகின்‌ றது. ஒய்வு பெறக்கூடிய தொழிலாளி 
ளின்‌ கிராஜூட்டியைக்‌ கூட தவணைகளில்‌ பெறுவதற்கு நிர்ப்பந்‌ 
இிப்பதும்‌ அதிகமாகிவிட்டது. மத்திய தர வர்க்க ஊழியர்கள்‌ 
பணியாற்றும்‌ இலாக்காக்கள்‌, நிறுவனங்களில்‌ நவீன மயமாக்குதல்‌. 
£ம்ப்யூட்டர்கள்‌ புகுத்தலின்‌ மூலம்‌ புதிய வேலைவாய்ப்புகள்‌ அனைத்‌ 
நும்‌ முடமாக்கப்பட்டுள்ளன. காலியிடங்கள்‌ பூர்த்தி செய்யப்‌ 
படுவதும்‌ இல்லை. - 
இந்த நெருக்கடியின்‌ விளைவுகளை எதிர்த்து கடந்த : மூன்‌ 
றண்டுகளில்‌ தொழிலாளிகளின்‌ போராட்டங்கள்‌ முன்னைவிட . 
அதிகமாகவும்‌, பரவலாகவும்‌ நடந்துள்ளன. மாநில ரீதியிலும்‌, 
| 


அல டி 
ட அவ்‌ ஸ்‌ ண்‌ 


௦ தாழில்‌ அடிப்படையிலும்‌, பொது வேலை நிறுத்தங்களும்‌, ஒரு. 
நாள்‌ அடையாள வேலை நிறுத்தங்களும்‌, மறியல்களும்‌, ஸ்தல மட்‌ 
டங்களில்‌ வீரமான வேலைநிறுத்தங்களும்‌. ப ந்‌. த்‌ களும்‌: 
கடந்த மாநாட்டிற்கு முன்‌ காலத்தை விட கூடுதலாகவே நடந்‌. 
துள்ளது. ஆசிரியர்கள்‌, அரசு ஊழியர்கள்‌, மீனவர்கள்‌, பொ துத்‌. 
துறை தொழிலாளிகள்‌ போன்ற பகுதியினரின்‌ போராட்டங்கள்‌ 
இந்த கட்டத்தில்‌ பிரமிக்கத்‌ தக்க முறையில்‌ வீராவேசமுடன்‌ 
நடந்துள்ளன. . ்‌ 

அதே நேரத்தில்‌ கதவடைப்புகளும்‌, மூடல்களும்‌ நீடித்த 
நிலைமைகளை தாங்க முடியாமல்‌ பல போராட்டங்கள்‌ நடத்தியும்‌ 
பிரச்னைகள்‌ இரா தநிலையில்‌, தொழிலாளிகள்‌ சங்கத்தை தவிர்த்தோ 
'அல்லது சீர்திருத்த தலைமைகளின்‌ உதவியுடனோ, முதலாளிகள்‌ 
முன்வைத்த நிபந்தனைகளுக்கு பணிய னவக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்‌ 
அதிகமாகக்‌ கூடியதைப்‌ பார்க்கிறோம்‌. 


2 கட்சியின்‌ தொழிற்சங்க அரங்க கடமைகள்‌ என்று நாம்‌ 
குறிப்பிடும்போது (தொழிலாளி வர்க்கத்தின்‌ அனைத்து பிரிவினரி' 
டை3யயும்‌ நாம்‌ செயலாற்றுவதைக்‌ குறிக்கிறோம்‌.' சிஐடியு வின்‌ 
தலைமையில்‌ பணியாற்றும்‌ தொழிலாளர்கள்‌ தவிர, இதர பகுதி 
தொழிலாளர்கள்‌--ஊழியர்களிடையேயும்‌ கட்சி செயல்படுகிறது. 
அனைத்துப்‌ பகுதியினரிடையிலும்‌ நாம்‌ செய்துள்ள பணிகளை 
விரிவாக இங்கு பரிசீலிக்க முடியாது. 


சேலம்‌ மாநாடு பணித்த கடமைகள்‌ 

3. தொழிற்சங்க அரங்கில்‌ நமது கடமைகள்‌ எனும்‌ மத்திய 
கமிட்டி தீர்மானத்தை ஸ்தூலப்படுத்தி நமது மாநிலத்தில்‌ அமுல்‌ 
டுக்க நமது செல்வாக்கிற்கு ஏற்ப தொழிற்சங்க எண்ணிக்‌ 
* கையைப்‌ பெருக்குவது; மாவட்ட சிஜடியூ குழுக்களை புதுப்பித்து 
சயல்படுத்துவது, போராட்டங்களை அவ்வப்போது பரசீலனை 
நடத்தி, அதன்‌ படிப்பினைகளை மாநிலம்‌ முழுவதும்‌ அணிகளுக்கு. 
கொண்டுசெல்வது, உழைக்கும்‌ பெண்களை திரட்டுவது, சமாதான 
இயக்கம்‌ சம்பந்தப்பட்ட பலவீனத்தை களைவது, தொழிலாளி 
வர்க்கத்திலிருந்து கூடுதலாக கட்சி அங்கத்துனர்களை சேர்த்து, 
கட்சிக்கிளகளை அமைப்பது, மாநில சப்கமிட்டி, மாவட்ட சப்‌ 
கமிட்டிகள்‌, பிராக்ஷன்கள்‌, கட்டிக்‌ களைகள்‌ மூலம்‌ கட்சி நிலையை. 
தொழிலாளிகள்‌ மத்தியில்‌ கொண்டு செல்வதற்கும்‌, அரசியல்‌ 
உணர்வு கட்டுவதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கும்‌ 
வழிகாட்டுவது போன்றவை சேலம்‌ மாநாடு நமக்கு பணித்த. 

கடமைகளில்‌ சில பிரதான கடமைகளாகும்‌. 


௫ எ ~~~ 


சேலம்‌ மாநாடு ஃததபடி, மத்திய. கமிட்டி தீர்மா 
னத்தை ஸ்தாலப்படுத்துவது பற்றி 1986 மார்ச்‌ 8, 9 தேதிகளில்‌ 
தமது டி, யு. சப்‌-கமிட்டி, இருச்சியில்‌ கூடி விவாதித்தது- 
அதற்குப்‌ பின்‌ அதே ஆண்டில்‌ நவம்பர்‌ மாதத்தில்‌ மாநில செயற்‌ 
குழு கூடி, தோழர்‌ பி.டி.ஆர்‌. முன்னிலையில்‌ விரிவாக விவாதிக்கப்‌ 


பட்டது. அந்த விவாதத்தின்‌ தொகுப்புரையில்‌, மத்தியக்‌ கமிட்டி 


தீர்மானத்தின்‌ அடிப்படையில்‌, தமிழகத்தில்‌ தொழிற்சங்க அரங்‌ 
கில்‌ உடனடியாக அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்கு மேற்கொள்ள 


வேண்டிய சில நடவடிக்கைகளை பொலிட்பீரோ சார்பாக தோழர்‌ 


யி. டி. ஆர்‌. குறிப்பிட்டார்‌. 
அதன்படி: 

* டெம்ப்ரரி, அப்ரண்டீஸ்‌, காண்ட்ராக்ட்‌, கேவு-₹வல்‌ 
தொழிலாளிகளை திரட்டுவது; வேலையில்லாதவர்சளை 
இரட்டுவது; உழைக்கும்‌ பெண்களை திரட்டுவது - இவை 
தொழிற்சங்க அன்றாட நடவடிக்கைகளின்‌ பகுதியாக 
மாற்றுவது, முன்னுரிமை வேலையாகவே பணிக்கப்பட்‌ 
டது. ்‌ 

ஆ தொழிலாளர்களுக்கு அரசியல்‌ உணர்வு உண்டாக்குவதற்‌ 
கான முயற்சியில்‌ மொழி, கலை, இலங்கை பீரச்சனை 
போன்றவைகளுக்கு இனவெறி, பிரிவினைவாதத்‌ தன்மை 
கொடுக்கப்படுவதை எதிர்த்து, தமிழக இயக்கத்தில்‌ ஒரு 
ஸ்தூலமான போராட்டமாக நடத்தப்பட படல்‌ அணு 
வும்‌ பணிக்கப்பட்டது. 

ஆ கிளர்ச்சிப்‌ பிரச்சார நடவடிக்கைகளை ன்றன 
தற்காக இரண்டு, மூன்று பிரச்சார பிரசுரங்கள்‌ வெளியி 
டப்பட வேண்டுமென்றும்‌, நமது பல்வேறு தொழிற்சங்க 
மாத வெளியீடுகளில்‌ மற்ற பகுதியினர்களின்‌ பிரச்சனை 
களைப்‌ பற்றியும்‌ கொள்கை பிரச்சனைகள்‌ பற்றியும்‌ 
தொடர்ந்து எழுதப்பட வேண்டுமெனவும்‌ 
நமது சங்க ஏடுகளின்‌ உள்ளடக்கத்தை அவ்வப்‌ 
போது கட்சி பரி£லனை நடத்த வேண்டுமெனவும்‌ பணிச்‌ 
கப்பட்டது. தீக்கதிர்‌ விற்பனையை தொழிலாளிகள்‌ மத்தி 
யில்‌அதிகப்படுத்துவதும்‌ ஒரு முக்கிய கடமையாக பணிக்‌ 
கப்பட்டது. 

* அதேபோல்‌ போராட்டங்கள்‌ பற்றி பரிலனை நடத்து 
வது [என்பது, கட்சியின்‌ உணர்வின்‌, நடைமுறையின்‌ 
பகுதியாக மாற்ற வேண்டுமெனவும்‌, உடனடியாக 
செயற்குழு முன்கையெடுத்து, ஒரிரு போராட்டங்களை 

2 . 3 


க 


பரிசீலனை செய்ய வேண்டுமெனவும்‌ பணிக்கப்பட்டது. - 
மேலும்‌,இந்தக்‌ கடமைகளை நிறைவேற்‌ றவேண்டுமானால்‌, 
அதற்கான முன்‌ முயற்சி மையத்திலிருந்துதான்‌ கிளம்ப 
வேண்டும்‌ என்னும்‌, ஒரு பழக்கத்தை மாற்ற வேண்டும்‌ 
என்றாலோ ஒரு கொள்கையில்‌ மாற்றம்‌ வேண்டும்‌ என்‌ 
றுலோ ஒரு கொள்கையை அமல்படுத்த வேண்டுமென்‌ : 
ரூலோ முன்‌ முயற்சி கட்சி செயற்குழுவில்‌ இருந்துதான்‌ 
தொடரப்பட வேண்டும்‌ என்றும்‌ பொலிட்பீரோ சார்‌ 
பாக பணிக்கப்பட்டது. 


ஆகவே, கடந்த மூன்றாண்டுகளில்‌ நமது வேலைகளை பரிச 
லனை செய்கின்ற பொழுது சேலம்‌ மாநாட்டு முடிவுகளும்‌, மத்திய 
கமிட்டி தீர்மானத்தை ஸ்தூலப்படுத்தும்‌ முறையில்‌ . செயற்குழு 
எடுத்த முடிவுகளையும்‌ மனதில்‌[கொண்டு நாம்பரிசீலனை செய்ய 
வேண்டும்‌. 

மத்திய கமிட்டி தீர்மானத்தையும்‌, மேலே குறிப்பீட்ட 
செயற்குழு முடிவுகளையும்‌ அணிகளுக்கு எடுத்துச்செல்ல பல நட 
வடிக்கைகள்‌ எடுக்கப்பட்டன. 

இ டி.யு. சப்‌-கமிட்டியில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ பொறுப்பு 
நிர்ணயிக்கப்பட்டு, அனைத்து மாவட்டங்களிலும்‌ மத்திய 

கமிட்டி தீர்மானம்‌ ரிப்போர்ட்‌ செய்யப்பட்டுள்ள து: 
| இந்த ரிப்போர்ட்டிங்‌ லெ இடங்களில்‌ விரிவாக செய்யப்‌ 
பட்டது என்று கூறமுடியாது. 

௬ பொலிட்பீரோ சார்பாக செய்யப்பட்ட தொகுப்புரை 
மாநிலக்குழு கூட்டத்தில்‌ ரிப்போர்ட்செய்யப்பட்டதுடன்‌ 
சைக்ளோ செய்து அனைத்து மாநிலக்குழு உறுப்பினர்‌ 
களுக்கும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 

ஐ இந்த தொகுப்புரையை மாவட்டங்களுக்கு ரிப்போர்ட்‌. 
செய்யபொறுப்பு நிர்ணயிக்கப்பட்ட தில்‌, பெரும்பாலான 
மாவட்டங்களில்‌ ரிப்போர்ட்‌ செய்யப்பட்டுள்ளது. 

4. இந்த தொகுப்புரை மற்றும்‌ சேலம்‌ மாநாடு வகுத்த 
கடமைகளை நிறைவேற்றும்‌ முறையில்‌ மாநில செயற்குழுவும்‌, 
மாதிலக்குழுவும்‌ விவாதங்களைநடத்தி போராட்ட பரிசலனை, பிர 
[சுர வெளியீடு, அரங்க பத்திரிகைகள்‌ பரிசீலனை உள்ளிட்ட சில 
முடிவுகளை மேற்கொண்டது.. ஆனால்‌ அந்த முடிவுகள்‌ அமுல்‌ 
படுத்தப்படுவதை உத்திரவாதப்படுத்த மாநில _ செயற்கு குழுவும்‌, 
டி. யு. சப்‌ கமிட்டியும்‌ தவறியுள்ளன. - 

5, அனைத்து மாவட்டங்களிலும்‌ ௪. ஐ. டி.யூ. மாவட்ட 
மாநாடுகள்‌ நடத்தப்பட்டு, புதிய மாவட்ட டத அறவ பனை 

க்‌ 





"தேர்‌ ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து மாநாடுகளிலும்‌ சிஐடியு 
மையத்‌ தோழர்கள்‌ : கலந்துகொண்டு, மத்தியகமிட்டி தீர்மானப்‌ 
படி தொழிற்சங்கங்கள்‌ மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமைப்‌ 
பணிகள்‌ பற்றி விரிவாக . ரிப்போர்ட்‌ செய்யப்பட்‌ 
டுள்ளது. அத்துடன்‌ புதிய மாவட்டக்குழுக்கள்கூடுகின்‌ றபொழுது, 
அதில்‌ கலந்துகொண்டு புதிய இசை வழியில்‌ நடைமுறைமுடிவு 
கள்‌ எடுப்பதற்கு வழிகாட்ட, சி.ஐ.டி.யு. நிர்வாகிகளுக்கிடை 
யில்‌ மாவட்டப்‌ பொறுப்புக்கள்‌ பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன. 
இது முழுமையாக , நிறைவேற்றப்படவில்லையென்றாலும்‌ பல 
மாவட்டங்களில்‌ தோழர்கள்‌ கூட்டங்களில்‌ கலந்துகொண்டுள்ள 
னர்‌. 


கொள்கைக்கான போரர்ட்டங்களில்‌ பங்குபெறுதல்‌ 

6 கொள்கை பிரச்சனைகளையும்‌, பல்வேறு பகுதி மக்களின்‌ 
பிரச்சனைகளையும்‌, முக்கியமான அரசியல்‌ பிரச்சனைகளையும்‌ முன்‌ 
திறுத்தி நடந்த போராட்டங்களில்‌ அகல இந்திய இயக்கம்‌ என்ற 
முறையில்‌ நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம்‌ 1988மார்ச்‌15ல்‌ ' 
நடைபெற்ற “பாரத்‌ பந்த்‌'' ஆகும்‌. பாரத்‌ பந்த்‌-க்கு முன்னதாக 
1987 நவம்பர்‌ மாதத்தில்‌ டெல்லிக்கு சென்ற இரு பிரச்சாரப்‌ பய ' 
ணக்குழுக்களுக்கு வரவேற்பு. அதனையொட்டிய பிரச்சாரம்‌ போன்‌ 
றவற்றின்‌ மூலம்‌ தொழிலாளர்களிடையே கொள்கைப்‌ பிரச்சனை 
களை ஒரளவு விரிவாக கொண்டு செல்ல முடிந்தது. 


டிசம்பர்‌ 9-அன்று டெல்லிப்‌ பேரணி நடைபெற்றுமுடிந்த 
வுடன்‌, பாரத்‌ பந்த்‌-க்கான தயாரிப்பு பணிகள்‌ ஆவக்கப்பட்டன. 
1988 ஜனவரி இறுதியில்‌ சி.ஐ.டி.யு. மாநிலக்குழு தயாரிப்பு பணி 
களை இறுதிப்படுத்தியது. தமிழகத்தில்‌ இந்த பந்த்த வெற்றிபெறச்‌ 
செய்ய வேண்டுமானால்‌, இதர கட்சிகள்‌, இதர அமைப்புகள்‌ இவற்‌ 
நின்‌ தீவிரமான பங்கேற்பு மிகவும்‌ அவசியமான நிஃையில்‌, அவர்‌ 
.களில்‌ பெரும்பாலானோர்‌ ஆரம்பத்தில்‌ அக்கறையில்லாத நிலையில்‌ 
இருந்தனர்‌. இந்தநிலையை மாற்றுவதற்கு கடும்‌ முயற்சி தேவையாக 
இருந்தது. அதற்காக கட்சி மட்டத்திலும்‌, தொழிற்சங்க மட்டத்‌ 
திலும்‌ இதர அமைப்புகளுடன்‌) தொடர்ச்சியாக தொடர்புகளை 
வைத்துக்‌ கொண்டு பணியாற்றினோம்‌. அதில்‌ வெற்றியும்‌ 
கண்டோம்‌. - i 

16-2-88:- அன்று சென்னையில்‌ அனைத்து சங்கக்‌ கூட்டம்‌ 
நடத்தப்பட்டது. இதில்‌ சிஐடியு, ஏஐடியுசி, எல்‌.பி.எப்‌, ஏ.டி.பி, 
பிரதிநிதிகள்‌ கலந்து கொண்டனர்‌. பிறகு டி என்‌ டியுசியும்‌ 
இணைந்து கொண்டது. ட 

த. 


அனைத்து மாவட்டங்களிலும்‌ விரிவான தயாரிப்புகள்‌ 
பிரச்சார இயக்கங்களோடு இந்த இயக்கம்‌ நடைபெற்றுள்ளது. 
இந்த இயக்கத்தில்‌ பங்கேற்காத உயிருள்ள சங்கம்‌ எதுஃ 
மில்லை என்றெ அளவுக்கு -- அதேசமயம்‌ ஏற்றத்தாழ்வான பட 
கேற்போடு-இந்த இயக்கத்தை நடத்தினோம்‌. நாடு தழுவிம 
முறையில்‌ ரயில்வேயில்‌ வேலைநிறுத்தம்‌ முடிவுசெய்யப்படாத நிலை 
யில்‌, செயற்குழு டி.ஆர்‌.இ.யு.-வுக்கு மட்டும்‌ வேலை நிறுத்கத்த 
லிருந்து விலக்களித்திருந்தது. 
வேலை நிறுத்தத்தின்‌ குறிப்பிடத்தக்க அம்சங்களாக நாம்‌ 
யார்க்க வேண்டியவை பற்றி சிஐடியூ மாநிலக்குழுவின்‌ பரிசீலனை 
அறிக்கை கீழ்வருமாறு குறிப்பிட்டுள்ள து:-- 
ள்‌ 8 முதன்‌ முறையாக அரசியல்‌ கோரிக்கைகளுக்காக பெருமள 
வில்‌ தொழிலாளி வர்க்க பங்கேற்புடன்‌ நடைபெற்ற முழு 
மையான பந்த்‌ இது. - 

இ மாறுபட்ட கருத்துக்களுடைய பல்‌ வேறு அமைப்புகளை 

* ஓரணியில்‌ திரட்ட முடிந்ததால்‌, இது வெற்றிகரமாக 
அமைந்கது. 

இ பந்த்‌-தையொட்டி பிரச்சார இயக்கம்‌ விரிவாகவும்‌, பெரு 
மளவிலும்‌ நடையெற்றது. பந்த்‌ பற்றிய பிரச்சாரத்தில்‌ 
அரசியல்‌ உணர்வு பெற்றுள்ள தொழிற்சங்க முன்னணியி 
னர்‌ குறிப்பிடத்தக்க அளவில்‌ பங்கேற்றுள்ளனர்‌. 

& தொழிற்சங்கத்‌ தலைமை நம்மிடம்‌ இல்லாத இடங்களிலும்‌ 
கூட நமது தோழர்களின்‌ முன்‌ முயற்சியும்‌, விரிவான பீரச்‌ 
சாரமும்‌ வேலை நிறுத்தமும்‌ : நடைபெற்றுள்ளது. வேலை 
நிறுத்தம்‌ இல்லை என சர்‌ இருத்த தலைமைகள்‌ முடிவுசெய்த 
பல இடங்களில்‌ அந்த முடிவுகளை மாற்ற முடிந்துள்ளது. 
சென்னையில்‌ இதற்கு பல உதாரணங்கள்‌ உள்ளன. i 

இ மார்ச்‌ 14-முதல்‌ துவங்கப்பட்ட பொதுத்துறை வேலை 
நிறுத்தம்‌ பந்த்தின்வெற்றிக்கு ஊக்கமளிப்பதாக அமைத்‌ 
தது. 

இ வேலை நிறுத்தம்‌ குறைந்த அளவில்‌ நடைபெற்றுள்ள 

மின்சாரம்‌, போக்குவரத்து போன்ற அரங்கங்களில்‌ கூட 
இதற்கு முன்‌ எப்போதும்‌ இல்லாத அளவில்‌ தொழி 
லாளர்கள்‌ இந்த பொது இயக்கத்தில்‌ பங்கேற்றுள்ளனர்‌. 
அதே நேரத்தில்‌ இந்தப்‌ போராட்டத்தில்‌ ஏற்பட்ட நமது 
பலவீனங்கள்‌ பற்றியும்‌ அந்த பரிசீலனை அறிக்கை கீழ்‌ 
வருமாறு குறிப்பிடுகின்ற து:-- 


* பொதுவான பிரச்சாரத்தில்‌ கவனம்‌ செலுத்தப்பட்ட 
போதிலும்‌, ஆலை வாரியாக வேலைநிறுத்தத்தை வெற்றி: 
பெறச்‌ செய்வதற்கான குறிப்பான தயாரிப்புகள்‌ நமது 
சக்திக்கேற்ப இல்லாமலிருந்தன. தொழிற்சாலை .பகுஇ 
மட்டுமல்லாது, மின்துறை அலுவலகங்கள்‌, போக்கு 
வரத்து பணிமனைகளிலும்‌ இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 
(இன்னும்‌ அதிகமான கவனம்‌ செலுத்தியிருக்க முடியும்‌ 
சன்று பல மாவட்டக்‌ குழுக்களின்‌ அறிக்கைகளில்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ள து). 

௫ போக்குவரத்து, மின்சாரத்தில்‌ மட்டுமல்லாது லெ பெரும்‌ 
தொழிற்சாலைகளிலும்‌ குறிப்பிடத்தக்க வேலை நிறுத்தம்‌ 
தடந்திருந்தாலும்‌, நமது உறுப்பினர்களையே முழுமை 
யாக வேலை நிறுத்தத்தில்‌ ஈடுபடச்‌ செய்ய முடியாத நிலை 
யும்‌ இருந்தது. 

கூ மிகப்‌ பெரும்‌அளவில்‌ பொதுவேலை நிறுத்தமும்‌, பந்த்தும்‌ 

தடைபெற்ற போதிலும்‌, பல மாவட்டங்களில்‌ ர்‌ திருத்த: 
தலைமையிலான... பெரும்‌ தொழிற்சாலைகள்‌ சிலவற்றில்‌ 
வேலை நிறுத்தம்‌ நடைபெறவில்லை. சென்னையில்‌ 
ரிலஃபைனரி, ஃபெர்டிலைசர்‌, டி.சி. எஸ்‌., சேலத்தில்‌ 
அத்தியா சிமெண்ட்‌ (மிகச்‌ சிலரே பங்கேற்றனர்‌), 
சேஷசாயி காகித ஆலை, அம்பாசமுத்திரம்‌ கோட்ஸ்‌ 
போன்றவை உதாரணங்கள்‌. 


- 


* சர்க்கரை ஆலைகளில்‌ பல இடங்களில்‌ நமது தோழர்கள்‌ 
மட்டுமே பங்கேற்றுள்ளனர்‌. சல ஆலைகளில்‌ வேலை நிறுத்‌ 
தம்‌ செய்ய முடியாத நிலையும்‌ ஏற்பட்டது. இருந்த போதி 
அம்‌ சில ஆலைகளில்‌ விவசாயிகள்‌ கரும்பு அனுப்பாத 
நிலையில்‌ வேலை நடைபெறவில்லை. 

ஸ்‌ இந்த பலவீனங்களை ஸ்தூலப்படுத்தும்‌ முறையில்‌ போக்கு, 
வரத்து, மின்சாரம்‌ மற்றும்‌ குறிப்பிட்ட சங்கங்களில்‌ | 
விசேஷமான பரிசீலனைகள்‌ நடத்தி ௪ி.ஐ.டி.யூ. மையத்‌ 
திற்கு அனுப்ப வேண்டுமென சி.ஐ.டி.யூ. மாநிலக்‌ கு 
முடிவு செய்தது. இன்னமும்‌ நிறைவேற்றப்படவில்லை. ./ 


மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில்‌ 1987 ஜனவரி 21 
வேலை நிறுத்தம்‌ யொதுத்துறையை நாசப்படுத்தும்‌ மத்திய அர 
சின்‌ கொள்கைகளுக்கு எதிரான வேலைநிறுத்தமாகும்‌. அதில்‌ 
தொ.மு.ச. பேரவை கலந்துகொள்ள மறுத்த நிலையில்‌ தமிழ்நாட்‌ 
நூல்‌ சி.ஐ.டி.யூ., எறஜுடியூசி, மற்றும்‌ வங்கி, இன்ஷுரன்ஸ்‌ சங்கங்‌ 

7 


களை ஒன்றிணைத்து உறுதியாக நடத்தப்பட்ட து$இந்த வேலை நிறுத்‌ 
த ட்‌ . உ. 

1988 மார்ச்‌ 1416-ல்‌ நடைபெற்ற 3 நாள்‌ வேலை நிறுத்‌ 
தத்தையும்‌ ஐ.என்‌.டி.யு.சி. தலைமைதவிர மற்றவர்களின்‌ ஒத்து 
ழைப்போடு வெற்றிகரமாக நடத்தினோம்‌. 


8. புதிய விலைவாசிப்‌ புள்ளி மற்றும்‌ தொழிலுறவு 


மசோதாவுக்கு எதிராக நாம்‌ தனியாகவும்‌, கூட்டாகவும்‌ நடத்திய 


கண்டன இயக்கங்கள்‌, மாநில மாவட்ட மாநாடுகள்‌, மத்திய, 


அரசின்‌ கொள்கையின்‌ விளைவுகளை எடுத்துக்காட்டி, ஒரு கணிச 


மான பகுதியினரை உணரச்‌ செய்ய உதலியுள்ளது. இது பற்றிய; 


நமது பிரசுரங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. 
மத்திய அரசன்‌ கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம்‌ 


என்பது குறிப்பிட்ட சில இயங்கங்களோடு நின்றுவிடக்‌ கூடாது. : 


, அன்றாடப்‌ பணிகளின்‌ பகுதியாக: தொழிலாளர்கள்‌ மத்தியில்‌ 
கொள்கைப்‌ பிரச்சனைகளை எடுத்துச்‌ செல்வது அவசியம்‌.தற்போது 

இந்தப்‌ பணிகள்‌ நடைபெறுவதே இல்லை என்று கூறலாம்‌. 

மாநில இயக்கங்கள்‌ 


9. இதே காலத்தில்‌ நாம்‌ தனியாகவும்‌, கூட்டாகவும்‌ திட்ட 
மிட்டு பல இயக்கங்களை மாநில மட்டத்தில்‌ நடத்தியிருக்கிறோம்‌, 
விலைவாசி உயர்வு மற்றும்‌ வரிக்‌ கொள்கைகளுக்கு எதிராக 
ஒல்வொரு ஆண்டும்‌ .பட்ஜெட்‌ காலத்தில்‌ ஆர்ப்பாட்டங்கள்‌, 
தர்ணா நடத்துவது என முடிவு செய்யப்பட்டாலும்‌, 
யெல்லாம்‌ பெயரளவிலான, -மிகக்குறைவான தொழிலாளர்களே 


சாதனா 


அவை ' 


பங்கேற்ற சம்பிரதாயப்பூர்வமான இயக்கமாகத்தான்‌ இருந்துள்‌ . 
ளது. : 1986 பிப்ரவரி 13 முதல்‌ 80 வரை ஒருவார காலம்‌ பட்‌ 


ஜெட்டுக்கு -முன்னரே திட்டமிடப்பட்ட 
மும்‌ கூட தொழிலாளர்களை 


தீவிர பிரச்சார இயக்க . 


திரட்டுவதில்‌ வெற்றிகரமாக நடை.. 
பெறவில்லை, ஸு தறி எக அல 


ஆலைமுடல்‌,” ஆட்குறைப்பு, கதவடைப்பு : 

10. ஆலை மூடல்‌ ஆட்குறைப்பு, ௧ “புக்‌ 

ல நகு |! கதவடைப்புக்கு எதிராக 
இந்தக்‌ காலத்தில்‌ தனியாகஃ ஆலை மட்டத்தி 


ல ட வும்‌, கூட்டாகவும்‌, 
ஸ்தல மட்டத்திலும்‌, மாநில மட்டத்‌ ம்‌ பிரச்‌ 
இயக்கங்களையும்‌ போராட்டங்களையுப்‌ ட மன்‌ 


ப்‌ - யப்படுத்துே 

ளு வந்தன. 1986 மார்ச்‌ மாதத்தில்‌ ணன்‌ அன 

சன்னைக்கு நடைபயணமும்‌, சென்னையில்‌ மார்ச்‌ 31-ல்‌ மறிய 
8 


வ லூ 


6 இட்ட 


லும்‌, தலைவர்கள்‌ கைது என்ற செய்தி அறிந்தவுடன்‌ துவங்கி: 
8 நாட்கள்‌ கோவை பஞ்சாலைகளில்‌ நடைபெற்ற கூட்டான வேலை. 
நிறுத்தம்‌ குறிப்பிடத்தக்கதொரு இயக்கமாகும்‌. மூடப்பட்ட 
ஆலைகளைத்‌ திறக்கக்‌ கோரி வேலையிலுள்ளவர்களின்‌ 8 நாள்‌ 
வேலைநிறுத்தம்‌ அந்தப்பிரச்சனையின்‌ ஆழத்தை எடுத்துக்காட்ட 
உதவியது. கீழ்மட்டத்திலிருந்து ஏற்பட்ட நிர்ப்பந்தம்‌ -இந்த. 
கூட்டு இயக்கத்தை உருவாக்க பெரிதும்‌ உதவியது. நெருக்கடி 
முற்றிவந்த நிலையிலும்‌, இனி போராட்டம்‌ நடத்தி பயனில்லை 
என்று சீர்திருத்தவாத தலைவர்கள்‌ பரெங்கமாக அறிவித்தனர்‌. 


"நீடித்த போராட்டங்களுக்கு அவர்கள்‌ ப்பை இல்லை என்பது 


கெளிவாயிற்று, 

இதே காலத்தில்‌, அங்னக; ஆட்குறைப்புக்கு எதிராக 
மேட்டூர்‌ பந்த்‌(1986 ஜனவரி),சேலம்‌ மாவட்டத்தில்‌ கட்சி சார்பில்‌ 
நடைபெற்ற பிரச்சார பயணங்கள்‌ (1987 ஜன்‌ 18-24 
புதுக்கோட்டையில்‌ அனைத்து சங்கங்கள்‌, எதிர்கட்சிகள்‌ நடத்திய 
பந்த்‌(22-7-87),செய்கற்பட்டில்‌-சென்னையில்‌ பின்னி இன்ஜினியரிங்‌. 
மில்லை திறக்ககோரி,சிஐடியூ சார்பிலும்‌,கூட்டாகவும்‌ இயக்கங்கள்‌, 
குமரியில்‌ நாகம்மாள்‌ . மில்‌ கதவடைப்பு எதிர்ப்புபோராட்டம்‌, 
மதுரை மகாலட்சுமி . மில்‌ மூடலுக்கு எதிரான போராட்டம்‌ 
ட குறிப்பிடத்தக்க போராட்டங்களாகும்‌. 


- 1988 ஜனவரி 17 அன்று நாம்‌ மதுரையில்‌ வெற்றிகர 


மாக கடத்தல்‌ மாநில சிறப்பு மாநாடு அரசின்‌ கொள்கைகளின்‌ 
3. பால்‌ நமது முன்னணியினரின்‌ கவனத்தை ஈர்க்கும்‌ முயற்சியாகும்‌. 


சிறு முதலாளிகள்‌ . சங்கப்‌ பிரதிநிதிகளையும்‌ இதில்‌ உரையாற்ற 
வைக்க முயன்றோம்‌. ஏற்றுக்கொண்ட சிலரும்‌ தேதி மாற்றத்தால்‌ 
பங்கேற்க இயலாது போயிற்று. 

ஆலைமூடல்‌ போன்ற பிரச்சனைகளில்‌, தொழிலாளி வர்க்க 
இயக்கத்தின்‌ ஒட்டுமொத்த சக்தியும்‌ பயன்படுத்த ' முடியாமல்‌ 
போகும்‌ நிலையில்‌, கல்கத்தா காங்கிரஸ்‌ அறிக்கை சுட்டிக்காட்டு 
வது போல்‌ **நெருக்கடியின்‌ சுமை முழுவதையும்‌ தொழிலாளர்‌ 
மீது தணிப்பதற்கு முதலாளி வர்க்கத்திற்கு எளிதில்‌ சாத்திய 


மாகிறது.”” 


சென்னை பின்னி இன்ஜினீயரிங்‌ போன்று மூன்று ஆண்டு 
காலம்‌ விடாப்பிடியாக போறாடிய தொழிலாளர்களைக்‌ கூட 
பணிய வைக்க முதலாளிக்கும்‌, அரசுக்கும்‌ சாத்தியமாகிறது. 

இதுபோன்ற இடங்களில்‌ கட்சி தலையிட்டு தொழிலாளர்‌ 
களை ஒன்றுபடுத்த இயக்கங்களை நடத்துவது அவசியம்‌. 


12, அதேநேரத்தில்‌, நீடித்த வீரமிக்க போராட்டம்‌ நடத்திட 
தொழிலாளிகள்‌, அவர்களது எதிர்ப்பு சக்தி குறைந்து வரும்‌, 
தேரத்தில்‌ அந்த போராட்டத்தை எப்படியாவது தீர்த்து வைக்க 
வேண்டுமென விரும்பும்‌ நேரத்தில்‌ அவர்கள து ஒற்றுமையையும்‌ ' 
சங்க நம்பிக்கையையும்‌ காக்கும்‌ வகையில்‌ அந்த போராட்டத்தை 
முடித்து வைப்பதற்காக தொழிலாளர்களின்‌ ஓப்புதலுடனும்‌,. 

்‌ சிஐடியூ தலைமையின்‌ வழிகாட்டுதலுடனும்‌ நடவடிக்கைகளை மேற்‌. 
கொள்ள வேண்டியுள்ளது. | 


॥ 
! 


12. இந்தக்‌ காலத்தில்‌ மாநிலத்‌ தழுவிய முறையில்‌ நடை. 
பெற்ற மற்றுமொரு இயக்கம்‌ புதிய ஜவுளிக்‌ கொள்கை எதிர்ப்பு. 
இயக்கமாகும்‌. பஞ்சாலை மூடல்களையொட்டி பஞ்சாலைத்‌ தொழி : 
லாளர்களிடையேயும்‌, குறிப்பிடத்தக்க அளவில்‌ கைநெசவாளர்‌ | 
களிடையேயும்‌ கடந்த ஆண்டு காலமாக புதிய ஐவளிக்கொள்கை : 
எதிர்ப்பு இயக்கம்‌ நடைபெற்றுள்ளது. 


சிஐடியூ சார்பிலும்‌, கூட்டாகவும்‌ இந்த இயக்கங்கள்‌ 
நடைபெற்றன. 1986 மே மாதம்‌ கோட்டைக்கு பேரணி, செப்டம்‌ 
பரில்‌ 6000 கைநெசவாளர்கள்‌ பங்கேற்ற 3நாள்‌ மறியல்‌, பாராளு 
மன்றத்திற்கு மகஜர்‌ ஆகிய இயக்கங்கள்‌ குறிப்பிட த்தக்கவை, 
கைநெசவு நெருக்கடி தொடர்ந்ததால்‌ ஜவுளிக்‌ கொள்கை எதிர்ப்பு 
பிரச்சாரம்‌ தொடர்ந்து தடைபெற்றது. நாடாளுமன்ற மனுக்கள்‌ 
குழுவும்‌, அதன்‌ சிபாரிசில்‌ புதிய ஜவுளிக்‌ கொள்கை, கைநெசவா 
எர்களுக்கு எந்தவித முன்னேற்றத்தையும்‌ ஏற்படுத்தவில்லை என்‌ 
பதை.ஓப்புக்‌ கொள்ளச்‌ செய்து, அம்பலப்படுத்தியுள்ளோம்‌. 


16 டட 


சகோதார ஆதரவு இயக்கம்‌ 

74. நாடு தழுவிய முறையிலும்‌, மாநில ரீதியாகவும்‌ 
நடைபெற்ற பல போராட்டங்களை ஆதரித்து பல இயக்குங்கள்‌ 

இத்சல்‌ சாலத்தில்‌ நடைபெற்றன. 
ஸ்‌ 1985 டிசம்பர்‌ 11-ல்‌ ஆசிரியர்‌ போராட்டத்தை ஆதரித்‌ 
' தும்‌ சென்னையில்‌ மீனவர்கள்‌ மீது நடைபெற்ற துப்பாக்கிச்‌ 
சூட்டைக்‌ கண்டித்தும்‌ மாநில ரீதியான வேலை நிறுத்தம்‌ 
- சென்னை, கோவையில்‌ பெருமளவில்‌, இதர மாவட்டங்களில்‌ ': 
ஓரளவு நடைபெற்றது. 


ஸ்‌ 1987ல்‌- கல்லூரி ஆசிரியர்கள்‌ வேலைநிறுத்தம்‌, 1988 'பிப்‌ 
வரி மாநில அரசு ஊழியர்‌ ஒரு நாள்‌. வேலை நிறுத்தம்‌, 1988 
அரசு ஊழியர்‌-ஆசிரியர்‌ மறியல்‌ மற்றும்‌ வேலை நிறுத்த 
ஆதரவு இயக்கங்கள்‌ . 

ஸ்‌ ராணிப்பேட்டை போலீஸ்‌ அடக்குமுறை பொய்‌ வழக்கு 
களுக்கு எதிரான மாநிலந்தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டங்‌ 
கள்‌ போன்ற ஆதரவு இயக்கங்கள்‌ குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌ 


| 1988, ஜூன்‌ ஜூலையில்‌ அரசு ஊழியர்‌ 

ட ஆசிரியர்‌ வேலைநிறுத்த காலத்தில்‌ நடைபெற்ற தொழிற்‌ 'சங்க 

| ஆதரவு நடவடிக்கைகளில்‌ குறிப்பாக ஜுலை 15 ல்‌ மறியல்‌, சிஐ 

| ம யூ நடவடிக்கைகளின்‌ பால்‌ போராடும்‌ கியர்கள்‌ கவனத்‌ 
தை ஈர்க்க உதவியது. 


ஆதரவுஇயக்கங்களில்‌ நமது முழுபலத்தையும்‌ திரட்டமுடி 
யாத பலவீனம்‌ நீடிக்கின்றது. ஆனால்‌ அரசு ஊழியர்‌ ஆசிரியர்‌ 
போராட்டம்‌ போன்ற சில இயக்க காலங்களில்‌ ஓரளவு அரசியல்‌ 
| உணர்வு பெற்ற தொழிலாளர்களையும்‌ ஓரளவு பங்கேற்கச்‌ செய்ய , 
முடிந்துள்ளது. ஆனால்‌ அரசு ஊழியர்களும்‌ ஆசிரியர்களும்‌ 
| மாநிலந்‌ தழுவிய முறையில்‌ ஒருமாத காலம்‌ வேலைநிறுத்தம்செய்த 
போது ஒரு நாள்‌ ஆதரவு வேலைநிறுத்தத்தீற்கான முடிவை 
| மேற்கொள்ள முடியாத அளவில்தான்‌ நமக்குஸ்தாபன பலம்‌ 
! உள்ளது. மாநிலம்‌ தழுவிய மறியல்‌ என்ற அளவிற்கே நாம்‌ முடி 
| வெடுக்க முடிந்தது என்பதையும்‌ - சுவனத்தில்‌ கொள்ளவேண்டும்‌. 
| போக்குவரத்து 
15. மாநிலத்தில்‌ போக்குவரத்துத்‌ துறையில்‌ அரசு போக்கு 
வரத்து கழகங்களில்‌ நாம்‌ குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெற்றுள்‌ 
|) ளோம்‌. 1985-ல்‌ 12,000 ஆக இருந்த அரசு போக்குவரத்து ஊழி 
| வர்‌ சம்மேளன உறுப்பினர்‌ எண்ணிக்கைதற்போது 2 1,000 ஆக உயர்‌ 
11 


ளது. அனால்‌ இதில்‌ 19,000 பேர்‌ பல்லவன்‌, திருவள்ளுவர்‌, ' 
ட படட வடட பாண்டியன்‌ சுழகல்‌ ஆகிய சங்கங்களில்‌ 
தான்‌ உள்ளனர்‌. 10-கழகங்களில்‌ சுமார்‌ 8,000பேர்‌.. இரண்டில்‌ ' 
நூற்றுக்கும்‌ குறைவு. உறுப்பினர்‌ எண்ணிக்கையில்‌ எல்லா கழகங்‌ 
களிலும்‌ உயர்வு ஏற்பட வாய்ப்புண்டு. அதற்குரிய ஸ்தாபன ஏற்‌ 
பாடுகள்‌, முழுநேர ஊழியர்கள்‌, மாவட்ட கமிட்டிகளுடன்‌ நெருக்‌ 
கமான உறவு, தலைமையின்‌ முறையான வழிகாட்டுதல்களுடன்‌ | 
செயல்பட்டால்‌, நமது சங்கங்கள்‌ நல்ல வளர்ச்சி பெற வாய்ப்பு 
உண்டு. அரசியல்‌ ரீதியாகவும்‌, தனியாக கவனம்‌ செலுத்த வேண்‌ 
டிய துறை இது. 

இளம்‌ தொழிலாளர்கள்‌, காஷ-ூவல்‌, டெம்ப்ரவரி தொழி 

லாளர்கள்‌ பிரச்னைகளில்‌ விசேஷ கவனம்‌ செலுத்தி செயல்பட்‌ 
டுள்ளோம்‌. நமது உறுப்பினர்‌ எண்ணிக்கையில்‌ 70சதம்‌, 1977-௧ 
குப்‌ பின்‌ வேலைக்கு சேர்ந்த புதிய தொழிலாளர்கள்‌. ப 


திர்ணயிக்கக்கூடிய சக்தியாக மா றவில்லையானாலும்‌, புறக்‌ 
கணிக்க முடியாத சக்தியாக இருக்கின்றோம்‌. கோஷங்களை உருவாக்‌ , 
* கவும்‌, தொழிலாளர்களின்‌ கவனத்தை ஈர்க்கவும்‌ நம்மால்‌ முடி ! 
- கிறது. நமது முன்னேற்றம்‌ தொழில்‌ பிரிவு வாரி அமைப்புகள்‌ ' 
வளராமல்‌ தடுக்கவும்‌, ஜா இய முயற்சிகளை முறியடிக்கவும்சா த்திய 
மாகியுள்ளது. போனஸ்‌ மற்றும்‌ இடைக்கால நிவாரணத்திற்காக 
இந்த ஆண்டு அக்டோபரில்‌ நடைபெற்ற இயக்கங்கள்‌ , ஒப்பந்தம்‌, 
மற்றும்‌ அதற்குபின்‌ தொழிலாளர்‌ மக்தியில்‌ ஏற்பட்ட தி 
யலிப்புகள்‌ பற்றி சம்மேளனமும்‌ டி.யு.சப்கமிட்டியும்‌ விரிவாக 
யரி8லிக்க வேண்டும்‌, 
மாநில பிராக்ஷன்‌ சமீப காலமாக செயல்பட்டு வருகின்‌ 
றது. அதன்‌ செயல்பாடுகளையும்‌ சம்மேளன மைய செயல்பாடுகளை 
பல மேலும்‌ முறைப்படுத்தி மாநில கட்டி, தொழிற்சங்க மையத்‌ 
துடன்‌ நெருக்கமான உறவு ஏற்படுத்த வேண்டியுள்ளது. 


போக்குவரத்துத்‌ ப ழ்‌ ல்‌ ல 
. துறையில்‌ நமக்கு மிகப்‌ பெரும்‌ ன்‌ 
வனம்‌, தனியார்‌ துறையில்‌ தான்‌. பயணிகள்‌ போக்குவரத்தில்‌ 


40-சதமும்‌ சரக்‌ ்‌ 
கு போக்‌ வ னியார்‌ 
துறையில்தான்‌ கள்ள குவரதது முழுமையாகவும்‌ த 


த ; த. அதில்‌ நாம்‌ சக்தியாகவே இல்லை. 
ற "இயக்கத்தைக்‌ கட்டும்‌ அ ௮ தயும்‌ உணரவில்லை. 
படுத்தி தனிட உன்ன பலத்தையும்‌ செல்வாக்கையும்‌ பயன்‌ 

யார்‌ துதையில்‌ இயக்கம்‌ கட்ட வேண்டும்‌. 


லாளர்களை ஒன்று இரட்டும்‌ பணி 
சேலம்‌, இருச்சியில்‌ துவக்கப்பட்டுள்‌ 


ஆட்டோ தொழி 


சென்னை, குமரி, கோவை, 


13 


சாது. இதை ஸ்திரம்படுத்துலதுல்‌, மற்ற “தரங்களில்‌ 
படுத்துவதும்‌ அவசியம்‌. 
16. மின்‌ அரங்கம்‌ 

சி.ஐ.டி,யூ,வின்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கை 10,000-லிருந்து 
12,000 ஆக (1,500 காண்ட்ராக்ட்‌ தொழிலாளர்கள்‌) மட்டுமே 
உயர்ந்துள்ளது. சேலம்‌ மாநாட்டில்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்ட செக்‌ 
டேரியன்‌ போக்குகள்‌ திருத்தப்படுவதற்கான முயற்சி நடை 


- பெற்று கூட்டு இயக்கங்களுக்கு கல்ட்திப்து முன்‌ முயற்சிகள்‌ 


மேற்கொள்ளப்பட்டன. 


கடுமையான பழிவாங்குதல்களுக்கடையே, அதையும்‌ 
தாங்க நின்று இந்தப்‌ பணிகளை ஓரளவு வெற்றிகரமாகச்‌ செய்ய 


.. முடிந்துள்ளது. அலை இந்திய ரீதியில்‌ 9,ஐ.டி.யூ., ஏ.ஐ.டி.யூ 9., 


சம்மேளனங்கள்‌ கூட்டுப்போராட்டங்கள்‌ நடத்தும்‌ நிலையிலும்‌ 
மாநிலத்தில்‌ அந்த நிலை இல்லை. மார்ச்‌ 15 வேலை நிறுத்தமும்‌, மின்‌ 
அரங்கப்‌ பிரச்சனைகளுக்காக என்று சுருக்கி கூட்டாசு அறிக்கை 
வெளியிட்டும்‌, தனியான பிரச்சாரமே நடைபெற்றது. 


. ... நமது விடாப்பிடியான கூட்டு இயக்க முயற்சியால்‌ தற்‌ 
போது அனைத்து சங்க கூட்டு இயக்கம்‌ உருவாக்கியுள்ளது. 

ர மிக முக்கியத்துவம்‌ வாய்ந்த அரங்கத்தில்‌ மாநில ரீதி 
தியான சங்கமாக செயல்படுகின்றோம்‌, மாவட்ட கமிட்டிகளுடன்‌ 
"மேலும்‌ நெருக்கமான நிலையும்‌, அரங்கத்திலுள்ள ஊழியர்களில்‌, 


சங்கப்‌ பணிகளுக்கு பொறுப்புக்கள்‌ நிர்ணயிப்பதில்‌ சுவனமும்‌ -. 


தேவைப்படுகிறது, மாநில, மாவட்ட மட்டங்களில்‌ இது பற்றி 
விவாதிக்கப்பட வேண்டியுள்ளது. 


இந்த காலத்தில்‌ மாநில மாநாடு கட்த ப னு 
டுள்ளது. மாதில பிராக்ஷன்‌ செயல்படுகின்றது. 

இந்த அரங்கில்‌ கடந்த, மூன்று ஆண்டு செயல்பாடுகளை : 
கணிப்பதில்‌, இத்த மாநிலஸ்தாபனத்தை குறிவைத்து தாக்கி அழிப்‌ 
பதற்கு மறைந்த முதல்வர்‌ எம்‌ ஜி ஆர்‌. தனி அக்கறை எடுத்து, 


ட “கொடுக்கப்பட்ட பலமுனை மூர்க்கத்தனமான தாக்குதல்களிலி 


ருந்து நமது சங்கத்தை பாதகாத்து நிலை நிறுத்தி செயல்பட 
வைப்பது என்பது தான்‌ அதன்‌ பிரதான கடமையாக அமைந்தது. 
அதை வெற்றிகரமாகவே நிறைவேற்றியுன்ளனர்‌ என்பது தால்‌ 
மதிப்பீடு. இருப்பினும்‌ 80, 000 நிரந்தர தொழிலாளர்களும்‌, பல்‌ 
லாயிரம்‌ காண்ட்ராக்ட்‌ தொழிலாளர்களும்‌ பணியாற்றும்‌ இந்த 
முக்கியமான துறையில்‌ நமது உறுப்பினர்கள்‌ 12, 000ம்‌ தான்‌ 
- என்பதை நாம்‌ சுவனத்தில்‌ கொள்ள வேண்டும்‌. 


8 உ.) 


ரயில்வே 


17 நமது தலைமையிலுள்ள டி ஆர்‌ இயூ--வில்‌ உறுப்பினர்‌ 
எண்ணிக்கை 7, 000-லிருந்து 10, 000--மாக உயர்ந்துள்ளது. 
.இந்த உயர்வில்‌ கணிசமான பகுதி சென்னை டிவிஷனில்‌ ஏற்பட்‌ 
டுள்ளதாகும்‌. ஒரு லட்சத்திற்கும்‌ மேற்பட்ட தொழிலாளர்களில்‌ 
ஒரு சிறு பகுதியினரிடையே மட்டும்‌ தான்‌ நாம்‌ பணியாற்றி வரு 

. கிறோம்‌ என்பதை நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. சங்கச்‌ செயல்‌ 
பாடுகளில்‌ முன்னேற்றம்‌ உள்ளது. நிர்வாகத்தின்‌ கடும்‌ பழிலாங்‌ 
குதலுக்கு மத்தியில்‌ இந்த முன்னேற்றம்‌ அடைந்துள்ளது. மாநில 
யிராக்ஷன்‌ கூட்டங்கள்‌ நடைபெறுகின்றது. அலல இந்திய பீராக்‌ 
ஷனுக்கு ரிப்போர்‌ ட்டுக்களும்‌ முறையாக அனுப்பப்படுகின்றது. 


ரயில்வே அரங்கப்‌ பணிகளில்‌ முன்னேற்றம்‌ காண்பதற் 
-காக மதுரை, திருச்சி, தென்‌ ஆற்காடு, பெரியர்‌, சென்னை ஆய: 
ஐந்து மாவட்டங்களில்‌, முழுநேர ஊழியர்களை மாவட்டக்குழுக்‌ 
கன்‌ அமர்த்த வேண்டுமென மாநிலக்குழு முடிவு செய்திருந்தது. 
இதில்‌ மதுரை, திருச்சி மாவட்டங்களில்‌ முழுநேர ஊழியர்கள்‌ 
ஒதுக்கப்பட்டனர்‌. ஆனால்‌, பல்வேறு காரணங்களால்‌ அந்த முழு 
நேர ஊழியர்களும்‌ ரயில்வே அரங்கில்‌ தொடரவில்லை. இந்த ஐந்து 
மாவட்டங்களிலும்‌ ரயில்வே அரங்கப்‌ பணிகளுக்கான முழுநேர 
அழியர்களை மாவட்டக்குழுக்கள்‌ ஒதுக்குவது மிகவும்‌ அவசிய 
மாகும்‌. ரயில்வே அரங்கில்‌ கட்சியின்‌ நடைமுறைத்‌ தந்திரங்கள்‌ , 
பற்றிய மத்திய கமிட்டி தீர்மானத்தை அந்த அரங்கத்‌ தோழர்க 
ளிடம்‌ விளக்கி கூறப்படாத நிலை இருந்து வந்தது. அதைப்‌ போக்‌ 
கும்‌ முறையில்‌ மாநில பிராக்ஷன்‌ மூலம்‌ மூன்று இடங்களில்‌ ' 
ரிப்போர்ட்‌ செய்யப்பட்டுள்ளது. நமது ஊழியர்களிடையே இதை : 
்‌ விரிவாக எடுத்துச்‌ செல்ல வேண்டியுள்ள து. 


துறைமுகம்‌ 

18. துறைமுகத்‌ தொழில்‌ ஒரு கேந்திரமான தொழில்‌. கடந்த ' 

காலத்தை ஒப்பிடுகையில்‌ நமது தோழர்சன்‌ சற்று கூடுதல்‌ கவ! 
அம்‌ செலுத்துகிறார்கள்‌. சற்று முன்னேற்றமும்‌ உண்டு. 

சென்னை துறைமுகம்‌ சம்பந்தமாக மாவட்ட கமிட்டி 

ஒரு தோழரை முழுநேர ஊழியராக நியமித்துள்ளது... ணர்‌ 

பினர்‌ எண்ணிக்கையில்‌ அபிவிருத்தியில்லை. ஆனால்‌ வாய்ப்புக்‌ | 

நன்றாக இருக்கிறது. அடுத்த மூன்றாண்டுகளில்‌ நமது Dt 

ஒருபெரிய வெகுஜன ஸ்தாபனமாக கட்ட வேண்டும்‌. துறை 

துறையில்‌ அரசியல்‌ பணிகளை திட்டமிட்டு செய்வது அவசிய? 

14 

ல்‌ 


்‌ தூத்துக்குடியில்‌ துறைமுகத்‌ தொழிலாளர்களின்‌ அங்‌ 
கரிக்கப்பட்ட சங்கம்‌, நமது அகல இந்திய சம்மேளனத்துடன்‌ 
மட்டும்‌ இணைக்கப்பட்டிருந்தது. தற்போது ௫.ஐ.டி.யூ-விலும்‌ 
இளைக்கப்பட்டுவிட்டது. டாக்‌ பகுதியிலும்‌ நாம்‌ வலுவான சங்க. 
மாக இருக்கின்றோம்‌.பாரத்‌ பந்த்தின்‌ போது தூத்துக்குடி துறை. 
முகத்‌ தில்‌ முழுவேலை நிறுத்தம்‌ நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. 
19. கேந்திரத்‌ தொழில்களில்‌ நமது தொழிற்சங்க, அரசியல்‌ 
பணிகளை விஸ்தரிப்பதில்‌ கட்சியின்‌ அனைத்துக்‌ கமிட்டிகளும்‌ 
முனைப்பான கவனம்‌ செலுத்த வேண்டியுள்ளது. இதன்‌ அரசியல்‌ 
முக்கியத்துவத்தை உணர்ந்து பணியாற்றுவதை உத்தரவாதப்‌ 
படுத்த வேண்டும்‌. 
20. மத்திய பொதுத்துறை . 
மத்திய பொதுத்துன்ற நிறுவனங்களில்‌ அகில இந்திய 
இயக்கங்களின்‌ வளர்ச்சி, நமது சங்கங்களின்‌ பொதுவான செயல்‌ 
பாடுகளை அதிகரித்துள்ளது. 
இந்துஸ்தான்‌ டெலிபிரிண்டர்சில்‌ 75 சதம்‌ தொழிலா 
ளர்கள்‌ நமது சங்கத்தில்‌ உறுப்பினர்களாக இருக்கிறார்கள்‌. 
இருச்சி பி.ஹெச்‌.இ.எல்‌., போட்டோ பிலிம்ஸ்‌ சங்கங்‌ 
களில்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கை உயரவில்லை. இந்த இரண்டு 
சங்கங்களின்‌ பலத்தை அதிகப்படுத்தவும்‌, செயல்பாட்டை 
மேலும்‌ செழுமைப்படுத்தவும்‌ சம்பந்தப்பட்ட: மாவட்டக்‌ குழுக்‌ 
கள்‌ விசேஷ கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. 
தெய்வேலியில்‌ நமது வேலைகளில்‌ முன்னேற்றம்‌ ஏற்‌ 
பட்டுள்ளது. பேச்சுவார்‌ த்தைகளுக்கு கூட உரிமை மறுக்கப்பட்ட 
நிலையிலும்‌, நாம்‌ செயல்பாட்டை முறைப்படுத்த முயன்று, ஒரளவு 
"வெற்றி பெற்றுள்ளோம்‌. 
்‌ சேலம்‌ மாநாட்டில்‌ சுட்டிக்காட்டப்பட்ட செக்டேரியன்‌ 
(போக்குகளைக்‌ களையும்‌ போராட்‌ டம்தொடருகின்றது.தொடர்ந்து 
கவனமாக இருக்க வேண்டியுள்ளது. நமது சரியான அணுகுமுறை 
பயன்‌ தரும்‌ என்பதன்‌ எடுத்துக்‌ காட்டு தான்மார்ச்‌ 14-16 வேலை 
நிறுத்தத்தின்‌ முழு வெற்றி. 
சேலம்‌ ஸ்டீலில்‌, பல்வேறு பழிவாங்குதல்களிடையே,. 
பெரும்பான்மையினர்‌ உறுப்பினர்களாகியும்‌, மாநில அரசின்‌ 
சூழு பரிந்துரைத்தும்‌, அங்கீகாரம்‌ மறுக்கப்பட்ட நிலையில்‌ செயல்‌ , 
பட்டு வருகின்றோம்‌. 
்‌ ராணிப்பேட்டை பெல்லில்‌, சி ஐ டியூ தலைமை தேர்த்‌ 
ிதடுக்கப்பட்டதைத்‌ தொடர்ந்து பாதுகாக்க முடியவில்லை. இருப்‌ 
சச்‌ 


பினும்‌, கடந்த ன்றாண்டுகளில்‌, நமது தோழர்கள்‌ அங்குசெயட்‌ 
ப்ள லால்‌ அந்த சங்கத்தில்‌ ச ஐ டியூ நிலைக்கு ஆத 
வான சுயேட்சையான ஒரு பலத்தை வளர்த்துள்ளோம்‌. கட்‌ 
பலமும்‌ வளர்ந்துள்ளது. அரசியல்‌ வேலைகளும்செய்யப்படுகின்‌ றத 
அங்கு எதிர்கால வளர்ச்சிக்கு இதை ஒரு அஸ்திவாரமாக வைத்த 
தமதுபணிகளை வீஸ்தரிக்கவும்‌, செல்வாக்கை பெருக்கவும்‌ செயம்‌ 
பட வேண்டும்‌. ்‌ 


து 


மாநிலத்திலுள்ள . மத்திய பொதுத்துறை நிறுவ . 


தொழிற்சாலைகளிலும்‌, இதர. கேந்திர தொழில்களிலும்‌ பெரும்‌ ; 


தொழிற்சாலைகளிலும்‌ நமது ஸ்தாபன பலத்தையும்‌, அரசிய 
பலத்தையும்‌ அதிகப்படுத்த தேவையான ஊழியர்களை ஒதுக்க 
பணியாற்ற வேண்டும்‌. புரட்சி இயக்கத்திற்கு கேத்திர தொழில்‌ 
முக்கியத்துவத்தை முழுமையாக உணர்ந்து “பணியாற்ற வேண்டி 
யுள்வது. i 
இதர துறைகள்‌ | 
21 பஞ்சாலைகளில்‌ மாநில சம்மேளனம்‌ அமைக்கப்பட்டுள்‌. 
ளது. இந்த தொழிலில்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கையில்‌ முன்னேழ்‌. 
தமே இல்லை . என்பது மட்டுமல்ல, 1985-ல்‌ 12,000-ஆக இருந்த 
உறுப்பினர்‌ பலம்‌ தற்போது 10,000க்கும்‌ சற்று கூடுதலாகத்தான்‌. 


இருக்கின்‌ றது. ஜவுளித்‌ தொழில்‌ நெருக்கடி, ஆலைமூடல்கள்‌, ஆட்‌ ' 


குறைப்பு, ஓய்வு பெறும்‌ திட்டங்கள்‌ ஆகியவை நமது உறுப்பினர்‌ 
பலம்‌ குறைவதற்கான காரணங்களில்‌ ஒன்றாகும்‌. அதே நேரத்தில்‌ 
ஸ்தலத்திலும்‌ மாவட்ட மட்டத்திலும்‌ திட்டமிட்ட முயற்சியின்‌ 
மையும்‌ ஒரு காரணமாகும்‌. : உறுப்பினர்‌ எண்ணிக்கை குறைவு 


அல்லது தேக்கத்திற்கு இப்படிப்பட்ட காரணங்களில்‌ எதுபொருந்‌. ' 


தும்‌ என்பதை மாவட்டக்குழுக்க 
களும்‌ விவா தித்து முடிவுசெய்து அதன்‌ அடிப்படையில்‌ பணியாற்ற. 
வேண்டும்‌. பஞ்சாலைத்‌ தொழிலாளர்‌ சம்மேளனமும்‌ டி.யு.சப்‌' 
கமிட்டியும்‌ இந்தப்‌ பிரச்சனைகளை விவாதித்து மாதில ரீதியாக 
யொதுமைப்படுத்த வேண்டும்‌. 3 | 

இன்ஜினியரிங்‌ தெ 
நீடிக்கிறோம்‌. சென்னை உட்பட இதர மாவட்டங்களில்‌ பெ 
வில்‌ முன்னேற்றம்‌ ஏற்பட வேண்டியுள்ள து. | 

சிமெண்ட்‌, சர்க்கரை, டானரி, ஸ்தல ஸ்தாபனம்‌, பீடி,। 
குடிநீர்‌-வடிகால்‌ வாரியம்‌, கூட்டுறவு சங்கங்களின்‌ ஒருங்கிணை ந்த்‌ . 
செயல்பாட்டுக்கான கமிட்டிகள்‌ அமைக்கப்பட்டு பணியாற்றி! 
வருகின்றோம்‌. இந்த அரங்சுங்களில்‌ தமது பலத்தில்‌ பெரிய ! 
முன்னேற்றம்‌ ஏற்பட வில்லை, 


ருமளி, 


| 


16 | 


ளும்‌ சம்பந்தப்பட்ட பீராக்ஷன்‌। : 


ஈழிலில்‌ கோவையில்‌ முதல்‌ சங்கமாக" 


சி.ஐ.டி.யு-வுடன்‌ இணைக்கப்படாத, ஒரு சங்க அமைப்‌ 
புடைய சங்கங்களில்‌ சென்னை சுற்றுப்புறப்‌ பகுதிகளில்‌, நமது 
தோழர்களின்‌ தலைமையில்‌ : 25,600 உறுப்பினர்கள்‌ உள்ளனர்‌ . 
ஒரு குறிப்பிட்ட துறை என்ற முறையில்‌ தோட்டத்‌ தொழில்‌ 


பற்றிய நமது பெரும்‌ பலவீனம்‌ நீடிக்கிறது. குமரியில்‌ ரப்பர்‌ 


தோட்டத்‌ தொழிலாளர்களிடையே கணிசமான செல்வாக்கு 
உடைய சங்கம்‌ தவிர, குறிப்பிட்டு சொல்லும்‌ பலம்‌ எந்த மாவட்‌ 
டத்திலும்‌ இல்லை. லட்சக்கணக்கான தோட்டத்‌ தொழிலாளர்‌ 
களை நமது அணியில்‌ திரட்ட சம்பந்தப்பட்ட கமிட்டிகள்‌ தனி 
கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. மத்திய தர வர்க்க ஊழியர்களின்‌ 
அமைப்புக்களில்‌ பெருமளவு உறுப்பினர்கள்‌ கொண்ட ஸ்தாபனங்‌ 
களில்‌ நம்‌ தோழர்கள்‌ பணியாற்றுகிறார்கள்‌. இதில்‌ குறிப்பிடத்‌ 
தக்க முன்னேற்றமும்‌ உள்ளது. ல 


கூட்டு நடவடிக்கைகள்‌ 


22 சேலம்‌ மாநாட்டிற்கு பிறகு கூட்டு நடவடிக்கைகள்‌ பல. 


துறைகளிலும்‌ நடைபெற்றுள்ளது. பொதுத்துறை (1987) ஆலை. 
மூடல்‌ எதிர்ப்பு, வேலைநிறுத்தங்கள்‌ (1986, 87), சிமெண்ட்‌ (1987) 


ஸ்தல ஸ்தாபனத்‌ துறைகளில்‌ (1987) ஒரு நாள்‌ வேலை நிறுத்தங்‌ ' 
கள்‌, கைத்தறியில்‌ கூட்டான மாநிலம்‌ - தழுவிய, ஸ்தல மட்ட . 


லறியல்கள்‌, போக்குவரத்தில்‌ சென்னையில்‌ ஒரு நாள்‌ வேலைநிறுத்‌ 


்‌ - தம்‌ மற்றும்‌ கூட்டு இயக்கங்கள்‌, சர்க்கரை, பீடி, டேனரி, குடி நீர்‌-' 
: வடிகால்‌ வாரியம்‌ ஆகியவற்றில்‌ கூட்டு இயக்கங்கள்‌ என மாநில 


இயக்கங்கள்‌ நடைபெற்றுள்ளன. 

தொழிலாளர்‌ போராட்டங்களை ஆதரித்து கோவை, 
இருப்பூர்‌ , புதுக்கோட்டை, மேட்டூர்‌, தூத்துக்குடி, செங்கற்பட்டு। 
மணலி ஆகிய இடங்களில்‌ பந்த்‌ நடைபெற்றுள்ள து. 


23. அனுபவங்களும்‌ பரிசீலனையும்‌ 


பெரும்பாலான கூட்டு நடவடிக்கைகளை உருவாக்குவதில்‌ : 
"தாம்‌ கீழ்‌ மட்டத்திலும்‌, மேல்‌ மட்டத்திலும்‌ எடுத்த முன்‌ முயற்‌ 


சதியே காரணமாகும்‌. பல சந்தர்ப்பங்களில்‌ சீர்‌ திருத்த தலைமை 


"கன்‌ ஒற்றுமைக்கு வர மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ 


மறுத்தாலும்‌ நாம்‌ எடுக்கும்‌ முன்‌ முயற்சிகளினாலும்‌, சுயேட்சை 
யானநடவடிக்கைளின்‌ காரணமாகவும்‌ அவர்களின்‌ எதிர்ப்பை 
யும்‌ முறியடித்து, கூட்டு நடவடிக்கைகளில்‌ சேர திர்ப்பந்தம்‌ 
ஏற்படுகிறது. - Ce 
க்டந்த மூன்றாண்டுகளில்‌ தொடர்ந்து கூட்டு நடவடிக்கை. 
களில்‌ பங்கெடுத்ததன்‌ காரணமாக தொழிலாளிகள்‌ மத்தியில்‌: 
௮ 37 


விய 


| 


- 


ஒற்றுமை உணர்வு வளர்ந்திருப்பதினால்‌, சில கலில்‌ 
தாம்‌ மற்ற தொழிற்சங்கத்‌ தலைவர்களை 
அறிக்கைகள்‌ வெளியிடுவதும்‌ மற்ற த்க்‌ ்‌ 
பலர்‌ நேரடியாக முன்வருவதும்‌ நமது அனுப்‌ கும்‌. 


சில சந்தர்ப்பங்களில்‌, தங்களை பின்பற்றக்கூடிய தொழி 
லாளிகள்‌ எழுச்சியை நாம்‌ பயன்படுத்தாமல்‌ ன அது 
பொது.வேலை நிறுத்தத்திற்கு போகாமலிருப்பதற்கும்‌, ர்திருத்தத்‌ 
தலைமைகள்‌ முன்கையெடுத்து, உண்ணாவிரதம்‌, தனக்காக 
போன்ற வடிவங்கள்‌ கொடுக்கும்போது, நாம்‌ அதில்‌ வ 
மிதாழிலாளிகளின்‌ உத்வேகத்தை தட்டி விட்டு பொது வ 
நிறுத்தம்‌, பந்த்‌ போன்ற வடி வங்களுக்கு கொண்டு செல்ல முடில 
தையும்‌ பார்த்தோம்‌. 


ஆனால்‌, வேலை நிறுத்தத்தில்‌ இறங்கிய பின்‌, அதன்‌ முழு 
பயன்‌ அடைவதற்கு முன்‌, நம்மையும்‌ மீறி வேலை நிறுத்தங்களை 
வாபஸ்‌ பெற்று போராட்டத்தை கலைப்பதற்கு சீர்‌ இருத்தத்‌ தலை: 
மையினால்‌ இன்னமும்‌ முடி௫ன்றது. நம்மால்‌ அது தடுக்க மூடிவ 
தில்லை. (போக்குவரத்தில்‌ ஊதியஉயர்வு போராட்டத்தில்‌ மட்டும்‌ 
தான்‌ அதுவும்‌ நமது பலம்‌ குறிப்பிட்டத்கக்கதாக இருப்பதனா: 
அம்‌, ஆரம்பத்தில்‌ இருந்தே 8ழ்மட்டத்திலேயே அனைத்து பகுதி 
தொழிலாளிகளை திரட்டியதாலும்‌, சிஜடியூ சங்கம்‌ . பேட. 
ஒப்புதல்‌ தெரிவித்த பின்‌, தானும்‌ கையெழுத்து இடுகின்றேன்‌ 
என்று ஐ.என்‌ டி யூசி கூற வேண்டியதாயிற்று. கூட்டான 
ஒப்பத்தமும்‌ ஏற்படுத்த முடிந்தது.) 


தமிழ்தாட்டில்‌ கூட்டு நடவடிக்சைகளின்‌ அவசியத்தை. 
உணர்த்துவது ஒரு பிரச்சனையல்ல. கூட்டுநடவடிக்கைகளின்மூலம்‌ 
தொழிற்சங்க அரங்கில்‌ நிலவும்‌ இன்றைய பலாபலனை தமக்கு 
சாதகமாக மாற்ற முடிந்துள்ளதா என்பதுதான்‌ பிரச்சனை... 
அனைத்து பகுதி தொழிலாளிகளின்‌ 


முது இருந்த பலவீனம்‌ தொடர்‌ 
ம. 


[2 


மாதிலத்தில்‌ ஐ டியூ உறுப்பினர்‌ எண்‌ ன்‌ 
னமும்‌ சுமார்‌ 1.5 லட்சம்‌ தான்‌, எண்ணிக்கை இன்‌ 


பஞ்சாலை, இன்‌ ஜீனியரிங்‌ மின்சாரம்‌ மற்றும்‌ ட ௩ 
0 1 . 8 ட்‌ மறும்‌ க்க 
| உறுப்பினர்‌ எண்ணிக்கையிலும்‌ குறிப்பிடத்தக்க மாற்றம்‌ இல்லை. 
்‌ 18 s 


பொதுவாக மற்ற சங்கங்களில்‌ பிளவு ஏற்பட்டால்‌ அதன்‌ 
பகுதிகள்‌ இன்னமும்‌ வேறு சங்கங்களுக்கு செல்லும்‌ நிலைஉள்‌ 
ளது. திருச்சி துப்பாக்கித்‌ தொழிற்சாலையிலும்‌, பி.எச்‌.இ; 
எல்‌.லிலும்‌உள்ள என்‌.எல்‌.ஓ.சங்கங்களில்‌ உடைப்புஏற்பட்ட 
தும்‌ அந்த பகுதி சிஜடியுவிற்கு வர வில்லை. பி. எம்‌.எஸ்சுக்கு 
சென்றது. ஒரு பகுதி எச்‌. எம்‌. எஸ்சுக்கு சென்றது. 
அதிமுக பிளவின்‌ “காரணமாக ஏ.டி. பி. சங்கத்தில்‌ 
ஏற்பட்ட பிளவினால்‌ சிஜடியுவிற்கு எந்த பகுதியும்‌ வவில்லை. 
அதேபோல்‌ சி.பி.ஐ பிளவிற்கு பின்‌ எந்தப்‌ பகுதியும்‌ சிஐடியு : 
விற்கு வரவில்லை. . பத்க்‌ 
24. இத்தனை கூட்டு நடவடிக்கைகளுக்கு பிறகும்‌ 
அனைத்து சங்கங்களுக்கும்‌ இடையில்‌ உள்ள பலாபலனில்‌ 
- அடிப்படை மாறுதல்கள்‌ இல்லையென்பதே உண்மை. 
இதுபற்றி சேலம்‌ மாநாட்டு அறிக்கையில்‌ சுட்டிக்காட்டப்பட்‌ 
டுள்ள பலவீனங்கள்‌ தொடர்கின்‌ றன. 
கூட்டுப்போராட்டங்கள்‌ நடைபெறுகின்ற போது, அந்த 
தொழிலாளர்களின்‌ மத்தியில்‌ சிஐடியுவின்‌ நிலை மற்றும்‌ கட்சு 
யின்‌ கொள்சையை பரப்புவதற்கும்‌, அரசின்‌ கொள்கைகளை 
அம்பலப்படுத்துவதற்கும்‌ தனி நமேடைகளிலிருந்தோ, கட்சி 
உறுப்பினர்கள்‌ மூலமாகவோ திட்டமிட்ட முயற்சிகள்‌ 
நடப்பதில்லை. 15 ்‌ ன்‌ 
நமது சங்கங்களில்‌ அன்றாடச்‌ செயல்பாடுகளிலுள்ள | 
பலவீனங்கள்‌ தொடருகின்றன. தலைமைத்‌ தோழர்களுக்கும்‌ | 
அணிகளுக்கும்‌ தொடர்பு குறைந்துள்ளது. வாயிற்‌ கூட்டங்‌ | 
கள்‌, டிபார்ட்மெண்ட்‌ வாரி இயக்கங்கள்‌ மிகவும்‌ குறைந்துள்‌ | 
ளன. வாயிற்‌ கூட்டங்களில்‌ அரசியல்‌ பிரச்சனைகள்‌ எடுத்துச்‌ : 
செல்லப்படுவதும்‌ மிகக்‌ குறைவு. 
அங்கத்தினர்‌ சேர்ப்பு பற்றி திட்டமிடுதலும்‌ ம்‌ 
அற்ற நிலை. zl 
மேலும்‌, தொழிற்சங்கப்‌ போராட்டங்கள்‌ மற்றும்‌ நட, 
வடிக்கைகளின்‌ மூலமாக மட்டும்‌ பலாபலனை மாற்ற இலாது] 
என்பதும்‌ முழுமையாக உணரப்படவில்லை. இது பற்றி! 
* தோழர்‌ பி.டி.ஆர்‌. மாநில செயற்குழுவில்‌ தொழிற்சங்க 
அரங்க கடமைகள்‌ பற்றிய தொகுப்புரையின்‌ போது குறிப்‌ 
பிட்டதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்‌: 


்‌ 


**தொழிற்சங்க போராட்டம்‌ மூலமாக மட்டும்‌ அரசியல்‌ சக்தி' ்‌ 
களின்‌ பலாபலனை மாற்ற ' முடியாது. அந்தக்‌ காலமெல்லாம்‌ 
. - 19. 


ருவரும்‌ ஓர்‌ அரசியலுடன்‌ தயாராகத்தான்‌ வருகிறார்கள்‌. 

| ஆகவே தன்‌ தலைவன்‌ துரோகம்‌ செய்ததாக தெரிந்தாலும்‌ 
அந்த தொழிலாளி தன்‌ அரசியல்‌ விசுவாசத்தை விட்டுவிட 
மாட்டார்‌. ஆகவே, தொழிற்சங்க நடைமுறை தந்திரம்‌ 
மட்டும்‌ போதாது. அதற்கும்‌ மேலான உணர்வு தேவைப்‌ 
படுறெது'' ஆகவே, தொழிலாளர்கள்‌ மத்தியில்‌ நிலவும்‌ 
முதலாளித்துவ அரசியல்‌ கருத்துக்களை போராடி அகற்றுவ 
தும்‌ நமது உறுப்பினர்‌ பலத்தை பெருக்குவதற்கான 
போராட்டத்தின்‌ பிரிக்க முடியாத பகுதியாகும்‌. 

25. போராட்ட பரிசீலனைகள்‌ 


| போய்விட்டது. வேலைச்சந்தைக்கு வருகிற போதே ஒவ்வொ 


சேலம்‌ மாநாட்டு அறிக்கையில்‌, **நாம்‌ நடத்திய ஏரா 
எமான போராட்டங்களை அவ்வப்போது பரிசீலனை செய்து, 


. அதன்‌ படிப்பினைகளை மாநிலம்‌ முழுவதுமுள்ள தொழிலாளிகளின்‌ 


| 


| 


பொது உணர்வாக்குவதன்‌ மூலம்‌ அவர்களுடைய உணர்வை 
நாம்‌ உயர்த்தவேண்டும்‌'' என்பது ஒரு கடமையாக பணிக்கப்‌ 
பட்டது. மத்திய கமிட்டி தீர்மானத்தைவிவா தித்த செயற்குழு 
கூட்ட தொகுப்புரையிலும்‌ தோழர்‌ பி.டி.ஆர்‌ அவர்களும்‌ இதை 
. வலியுறுத்தியுள்ளார்‌. ்‌ 
இத்த திசையில்‌ மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளில்‌ 

போக்குவரத்து அரங்க ஊதிய உயர்வுப்‌ போராட்டப்‌ பரிலேனையை 
டி.யூ. சப்‌-கமிட்டி நடத்தியது. இறுதிப்படுத்தி எழுதி முடிக்காமல்‌ 
நின்றுவிட்டது. 

ஸ்தல ஸ்தாபன அரங்கில்‌ ஒரு நாள்‌ வேலை நிறுத்த பரி 
சீலனை 8ம்‌ அணிகளுக்கு ரிப்போர்ட்‌ செய்யப்படாமல்‌ விடப்‌ 
பட்டது. ்‌ 
பாரத்‌ பந்த்‌ பரிசீலனை முடிக்கப்பட்ட போது லெ 
பிட்ட சங்கங்களில்‌ ஏற்பட்ட பலவீனம்‌ பற்றி 
முடிவு செய்யப்பட்டு நடைபெறவில்லை. 


இவ்வாறு இந்த முக்கிய கடமை நிை ர்‌ 
ல ல்‌ ய றவே மேர்‌ 
கொள்ளப்பட்ட முயற்சிகளை நி மற்ற மேற்‌ 


சட னித ட பர அர்க்கம்‌ 
சீர்திருத்த 


தத்‌ தலைமையிலான சங்கங்களில்‌ நமது செயல்பாடு 
26. சீர்திருத்தத்‌ தலைமைகளில்‌ 

பட்டு, அதிலிருக்கும்‌ 

லைனுக்கு ஆதரவு 
ர்க 


ப்‌ 
ட்‌ 


குறிட்‌ 
பரிசீலனை செய்ய 


ஆ 


இயங்கும்‌ சங்கங்களில்‌ செயல்‌ 
உறுப்பினர்கள்‌ மத்தியில்‌ செடிய 


"இரட்டுவது,' "வர்க்க ' 


உணர்வையும்‌ 


[இ 
| 
ஒற்றுமை உணர்வையும்‌ வளர்ப்ப து, **தொழிற்சங்க 
ஒற்றுமைக்கான போராட்டத்தின்‌ பகுதியாகும்‌'* என்று 
சேலம்‌ மாநாடு ரிப்போர்ட்‌ சுட்டிக்‌ காட்டியதுடன்‌, ரயில்வே, 
துறைமுகம்‌ போன்ற தொழில்களிலும்‌, பஞ்சாலை, போக்குவரத்து 
முற்றும்‌ பெரும்‌ தொழில்களிலும்‌ இவ்வேலையைத்‌ துவக்க வேண்டு 
மென பணித்தது. ரயில்வேயில்‌ சிலகுறிப்பிட்ட பிரிவுகள்‌ மத்தியில்‌ 
இத்த வேலை துவக்கப்பட்டுள்ளது. துவக்கிய அளவு பலனும்தந்தது 
| மத்திய மாநில அரசு ஊழியர்கள்‌ மத்தியிலும்‌ செயல்படுகின்‌ 
றோம்‌. புகளூர்‌ தமிழ்நாடு காகுதஆலை தொழிலாளர்‌ சங்கத்திலும்‌ 
) செயல்படுகில்றோம்‌. அங்கும்‌ பயனளித்தது. உ.ககையில்‌ ராலீஸ்‌ 
இந்தியாவில்‌ ஐஎன்டி.யூசி யூனியனுக்குள்‌ செயல்‌ பட்டோம்‌. முழு 
। வதும்‌ நம்‌ பக்கம்‌ திரண்டது. தூத்துக்குடியில்‌ ஒரு முக்கியமான 
யூனியனில்‌ பலனளிக்கும்‌ முறையில்‌ செயல்படுகின்றோம்‌. 


' மதுரையில்‌ பென்னர்‌ இந்தியா சங்கத்திலும்‌ கல்பாக்கத்திலும்‌ 
! செயல்பட்டு வருகிறோம்‌. 


ஆனால்‌ பஞ்சாலை, மின்சாரம்‌, போக்குவரத்து விறு 
தொழில்களில்‌ பல லட்சத்திற்கு மேற்பட்ட தொழிலாளிகள்‌ பல 
| சங்கங்களுக்கு பின்னால்‌ பிளவுபட்டு திரண்டு நிற்கும்‌ பொழுது 
। இந்த வேலை அந்த தொழில்களில்‌ முற்றிலும்‌ துவங்கப்படவில்லை- 
'சிஐடியூ சங்கங்கள்‌ செயல்படும்‌ தொழில்களுக்கு இந்த கடமை”. 
பொருந்துமா என்‌ றஎண்ணம்கூட லெ மட்டங்களில்‌ இருக்கின்றது. 
ரயில்வேயில்‌ கூட ஏராளமான தொழிலாளிகளை உறுப்பினர்களாக 
, கொண்ட சங்கங்களில்‌ செயல்படுவது பற்றி சித்திக்க க்கூட இல்லை 


இந்தச்‌ செயல்பாடுகள்‌ பெருமளவில்‌ நடக்கக்‌ கூடியது, 
! சென்னையில்‌ உள்ள்‌ “ஒரு சங்கத்‌'' த்‌'' தொழிற்சாலைகளில்தான்‌. சென்‌ 
னையில்‌ நமது தோழர்களின்‌ செயல்பாட்டைப்‌ பற்றி சேலம்‌ 

| மாநாடு மதிப்பிடுகிறபொழுது:- 


| 
| “பல குழுக்களுடன்‌ சேர்ந்து ஆரம்பத்தில்‌ இல சங்கங்களில்‌ 
வெற்றி பெற்றிருந்தாலும்‌, பிறகு அந்த வெற்றியைப்பயன்‌ 
படுத்தி, நமது சொந்த பலத்தைப்‌ பெருக்குவதும்‌, நமது 
நிலையை ஸ்திரப்படுத்துவதும்‌ நாம்‌ மேலும்‌ உபயோகப்‌ 
படுத்த வேண்டிய தந்திரமாகும்‌. இதனால்‌ புயலென கிளம்பிய 
குசேலர்‌, பென்வால்டர்‌, ஏஐடியுசி, ஜன தாதலைமை, பேரவை . 
ஆயேவை பாதிக்கப்பட்டுள்ளது'' என்று சணித்தோம்‌. 
| சேலம்‌ மாநாட்டிற்கு பின்‌ 'அசோக்‌ லேலண்ட்‌ சங்கத்‌ தேர்‌ தலில்‌ 
! தரம்‌ தலைமையை இழந்தோம்‌. நாம்‌ மூன்றாவது இடத்தைத்தான்‌ 
பெற்றோம்‌. ஸ்ரீராம்பைபர்ஸ்‌ ' யூனியனிலும்‌ தலைமையை இழந்‌ 
கோட ன ட அதனமகளாக, நமது அதவது மு விம்கோ யூனியன்‌, 


| ர ம்‌ 31. 
தது | 


தொழிற்சாலை மூடும்‌ நிலை உருவானதாக பிரச்சாரம்‌ செய்யப்‌ : 


பட்ட பின்னணியில்‌ நடந்த தேர்தலில்‌ தலைமையை அ டல்‌ 

“குமாரமங்கலம்‌ வென்றார்‌. . இந்தியன்‌ ஆர்கானிக்‌ -.. ல்‌ 
மும்முனைப்‌ போட்டியில்‌ தோல்வியடை நீதோம்‌. ஜனதா கே.எஸ்‌ 
நாராயணன்‌ வென்றார்‌. மெட்டல்பாக்ஸ்‌ யூனியனில்‌ ஒரு ப 
இழந்ததை மறுமுறை வென்றோம்‌. ஆனால்‌ அந்தத்‌ டட ்‌ 

*. தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. இந்தக்‌ காலத்திலேயே ம்சன்‌ 
யூனியனில்‌ நாம்‌ தலைமையை மீண்டும்‌ வென்றோம்‌. இக்கல்‌ 
தோற்கடிக்கப்பட்டார்‌. தோழர்‌ வி.பி.சி. மறைவுக்கு பிறகு இந்த 
சங்கத்‌ தலைமைகளை எளிதில்‌ கைப்பற்றிவிடலாம்‌ என்ற சீர்திருத்த 
வாத தலைமைகளின்‌ எண்ணம்‌ நிறைவேறவில்லை. 


ஆனால்‌ சங்கத்‌ தேர்தல்‌ காலங்களில்‌ உருவாகும்‌ கூட்டணி 
களை ஆதாரமாக்கியே, இந்தத்‌ தேர்தல்களில்‌ நமது வெற்றி அமை 
கிறது. சேலம்‌ மாநாட்டில்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்ட முறையில்‌, 
“நமது பலத்தைப்‌ பெருக்குவதிலும்‌, நமது நிலையை ஸ்திரப்படுத்து 
வதிலும்‌'” நாம்‌ மிகப்‌ பெருமளவிற்கு கவனம்‌ செலுத்த வேண்டி 
யுள்ளது. இதில்‌ ஏற்படும்‌ பலவீனங்கள்‌ தான்‌ இழப்புகளுக்கு 

- காரணமாடின்றன. Ry 


27. முன்னுரிமை கடமைகள்‌ 


“தொழிற்‌ சங்க அரங்க கடமைகளும்‌?” 


மாநாட்டு அறிக்கையும்‌ வலியுறுத்துஇன்‌ ற, நமது தொழிற்சங்க 
முன்னுரிமைப்‌ பணிகளை அமுல்‌ த்‌ 


௮) உலக சமாதானம்‌ சர்வதே 


“தொழிலாளர்களின்‌... கவனத்தை. ஈர்க்கும்‌ முயற்சியில்‌- மே 
இன விழாக்கள்‌, குறிப்பாக 1086. 
இன நூற்றாண்டு விழா, செப்டம்பர்‌ 


௪ ஒருமைப்பாடு பிரச்சனைகளில்‌ 


நிகரகுவா போராட்ட 
சங்கங்கள்‌ மூலம்‌ வசூலித்து அனுப்பினோம்‌, 

தென்‌ஆப்பிரிக்க போராட்ட i, 

0 ட “ஆதரவு இயக்கங்கள்‌, 1987 
தஸ்‌ ன நித திரட்டுதல்‌ குறிப்பிடத்‌ தக்கவை. சி.ஐ.டி. 
ள்‌ 5 ங்க விருந்து மையத்தின்‌ மூலம்‌ ரூ.40,589 அனுப்பினோம்‌. 
்‌ வஸ்‌ மூ முயற்சியினால்‌ இந்துஸ்தான்‌ டெலிபிரிண்டர்‌ 


உதவி நிதியாக ரூ. 10,000 நமது ' 


- ஸிலிகுந்து ரூ. 61,815 அனுப்பப்பட்டது. இந்த இயக்கத்தில்‌ 
|! போக்குவரத்து சம்மேளனம்‌ விசேஷ கவனம்‌ செலுத்தி பிரச்சார 
. இயக்கத்தில்‌ ஈடுபட்டது. 8-மாவட்டக்குழுக்கள்‌ மட்டும்‌ இந்த. 


பணிகளில்‌ ஈடுபட்டன. . ௨லச சமாதானம்‌-சர்வதேச ஒருமைப்‌ 
பாடு' இயக்கங்கள்‌. பற்றி முன்‌ காலங்களைவிட: தொழிலாளர்‌ 


்‌ கூட்டங்களில்‌ பேசுவதும்‌, தொழிற்சங்க அரங்க பத்திரிகைகளில்‌ 


எழுதுவதும்‌ நடைபெற்றாலும்‌, சாதாரணத்‌ தொழிலாளர்கள்‌ 
பெருமளவில்‌ பங்கேற்கும்‌ அன்றாட இயக்கங்களாக மாற்றாத 
அபாயகரமான பலவீனம்‌ நீடிக்கின்றது. 


ஆ) காண்ட்ராக்ட்‌ காஷூவல்‌ தொழிலாளர்களை ஒன்று திரட்‌ 
டும்‌ பணியில்‌ சில முன்னேற்றங்கள்‌ உண்டு. இளம்‌ தொழிலா 
ளர்களான, சட்ட உரிமைகள்‌ அற்ற நிலையிலுள்ள 
இவர்களை சங்க ரீதியாக திரட்ட, போக்குவரத்து, மின்சாரம்‌, 
நெய்வேலி, ரயில்வே மற்றும்‌ சல ஆலைவாரியாசவும்‌, எப்‌. த. 
ஐ... வேர்‌ ஹவுசிங்‌ கார்ப்பரேஷன்‌, சிவில்‌ சப்ளைஸ்‌ போன்ற: 
வற்றிலும்‌ முயற்சிகள்‌ . மேத்கொள்ளப்பட்டது. குறிப்பாக போக்‌, 
குவரத்தில்‌ நமது முன்‌ முயற்சியால்‌ தொடர்ச்சியாக நடை 
பெற்ற இயக்கங்கள்‌ , கடந்த காலத்தில்‌ ஒப்பந்தத்தின்‌ 
போது அனைவரையும்‌ (சுமார்‌ 12,000) நிரந்தரம்‌ செய்ய 
அரசை ஒப்புக்கொள்ளச்‌ செய்தது. இந்த இயக்கம்‌ நமதுஉறுப்பி 
னர்‌ எண்ணிக்கையை உயர்த்தவும்‌ உதவியது. 

மாநில ரீதியாக கையெழுத்து, இயக்கமும்‌, மாநிலம்‌ 
முழுவதுமிருந்தும்‌ 3000 பேர்‌ 'பங்குகொண்டு.சென்னையில்‌ பேரணி 
யும்‌ (23-2-88) நடைபெற்றது. கையெழுத்து இயக்கத்திலும்‌, 
பேரணியிலும்‌ சென்னை மாவட்டக்‌ குழுவும்‌, மின்‌ அரங்கமும்‌ 


! தவனம்‌ செலுத்தியது. 


மே 5 அன்று மின்‌ அரங்கில்‌ சுமார்‌ 10, 0,000காண்ட்ராச்ட்‌ 
தொழிலாளர்களின்‌ மாநிலம்‌ தழுவிய ஒருநாள்‌ வேலைநிறுத்தம்‌. 
நடைபெற்றது. சென்னையில்‌ நவம்பர்‌ 3 அன்று மாநிலம்‌ முழுவது 
மிருந்தும்‌ திரட்டப்பட்ட . 2500க்கும்‌ மேற்பட்டோர்‌ கலந்து 
கொண்ட பேரணியும்‌ நடைபெற்றது. 

சென்னை மணலியில்‌, காண்ட்ராக்ட்‌ தொழிலாளர்கள்‌ 
போராட்டத்தையொட்டி போலீசாரின்‌ தாக்குதலைக்‌ கண்டித்து, 
சென்னையில்‌ ஆதரவுஇயக்கங்களும்‌,மணலியில்பந்த்தும்‌ நடைபெற்‌ 
அள்ளன, நெய்வேலியிலும்‌ பல போராட்டங்கள்‌ நடைபெற்றுள்‌ 
ளன. திருச்சி பி.எச்‌.இ.எல்‌.லில்‌ தமது சங்கம்‌ காண்ட்ராக்ட்‌ 
தொழிலாளிகளின்‌ புதிய சங்கத்தை அமைத்துள்ளது. இந்த. 

23- 


| 
நடவடிக்கைகள்‌ வரவேற்கத்‌ தகுந்ததாக இருந்தாலும்‌, தேவைக்‌ - 
கும்‌, வாய்ப்பிற்கும்‌, செய்துள்ள வேலைகளுக்கும்‌, பெரிய இடை , 
வெளி இருப்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்‌. 
இ) ஸ்தாபன ரீதியாக திரட்டப்படாத தொழில்களில்‌ நாம்‌ I 
நீண்டகாலமாக பணியரற்றி வந்திருக்கிறோம்‌. ஆனால்‌ சேலம்‌ I 
மாநாட்டில்‌ சுட்டிக்காட்டியிருப்பது போல்‌, அதன்‌ அரசியல்‌ 
முக்கியத்துவத்தை உணர்த்து இதைச்‌ செய்ததாகக்‌ கூறமுடியாது. 
கைத்தறி, விசைத்தறி, பீடி, தோல்‌, கட்டுமானம்‌, பனியன்‌ 
போன்ற பல துறைகளிலும்‌ நாம்‌ ஏற்கனவே சங்கங்கள்‌ அமைத்‌ 
துள்ளோம்‌. ்‌ 


கைத்தறியில்‌, பீடியில்‌ சம்மேளனமும்‌, தோல்‌ 

. கட்டுமானம்‌ தொழில்களுக்கு ஒருங்கணைப்புக்குழுக்களும்‌உள்ளன. 
கைத்தறியில்‌ தொடர்ச்சியான இயக்கங்கள்‌ நடைபெற்றுள்ளன; 
உறுப்பினர்‌ எண்ணிக்கையில்‌ சிறு முன்னேற்றம்‌ உண்டு. இதர 
துறைகளில்‌ நாம்‌, சங்க ரீதியாக இரட்டியுள்ளவர்களின்‌ எண்ணிக்‌: 
கையில்‌ குறிப்பிடத்தக்க முன்னேற்றமில்லை. அதே நேரத்தில்‌ இந்த 
துறைகளில்‌ தொழில்வாரி இயக்க நடவடிக்கைகள்‌ முன்‌ காலங்‌ 
களை விட சற்று கூடுதலாக நடைபெற்று வருகின்‌ றன. 


மிகவும்‌ கொடூரமாக சுரண்டப்படுகிற லட்சக்கணக்கான 
குழந்தைத்‌ தொழிலாளர்கள்‌ நமது மாநிலத்தில்‌ உள்ளனர்‌. அவர்‌ 
களது பிரச்சனைகளில்‌ தலையிடுவதிலும்‌ அவர்களை ஸ்தாபன ரீதி 
_யாக திரட்டுவதிலும்‌ நமது சங்கங்களுக்குபெரும்பலவினமுள்ள து. 
இவர்களது பிரச்சனைகளில்‌ கவனம்‌ செலுத்தும்‌ நோக்கோடு 
ஜூன்‌ 1 குழந்தைத்‌ தொழிலாளர்‌ சுரண்டல்‌ எதிர்ப்பு நாளாக 
இயக்கம்‌ நீடத்துவது என்ற தமது முடிவு பெயரளவுக்கே அமலாக. 
யுள்ளது. . 1 4 
இந்த அரங்கில்‌ இன்றுள்‌ i - ந 
படுத்தியாக வல்‌ த்ய பது என்ட அமத 


இருச்சி மாநாடு நமது நோக்கத்திற்கேற்ப, மாவடட. 
மையத்தில்‌ இட்டமிட்டு விரிவான பிரச்சார இயக்கங்களோடு, 
வேலையற்றவர்களைத்‌ திரட்டிய மாநாடாகநடைபெற்றது, இப்படி 
। செய்வது சாத்தியம்‌ என்பதை திருச்சிமா நாடு ஊர்ஜிதம்‌ செய்தது. 
| ஆனால்‌ கோவை, சேலம்‌ மாநாடுகள்‌ தொழிலாளர்கள்‌: 
மட்டும்‌ கலந்து கொண்ட, அதுவும்‌ பெயரளவிலான மாநாடாக 
! தோல்வி கண்டது. தென்‌ஆற்காடு மா நாடு இன்னமும்‌ நடைபெற 
வில்லை. 
' இந்த மிக முக்கியமான கடமையின்‌ அரசியல்‌ முக்கெத்து 
வத்தையும்‌, அவை நிறைவேற்றப்படாததால்‌ ஏற்படும்‌ விளைவு. 
களையும்‌, அபாயங்களையும்‌ நம்‌ தோழர்கள்‌ உணரவில்லை. 


உ) உழைக்கும்‌ பெண்கள்‌: இந்தத்‌ துறையில்‌ முதல்‌ முத 
லாக சில மாற்றங்கள்‌ ஏற்பட்டுள்ளன. நிலைமையில்‌ முறிப்பு ஏற்‌ 
படுத்த, பம்பாய்‌ டியூ மாநாட்டுக்கும்‌, உழைக்கும்‌ பெண்கள்‌ 
| மாநாட்டிற்கும்‌ பிரதிநிதத்‌ தோழர்கள்‌ தேர்விலும்‌, பிறகு 
| மூநில ரீதியான பிரதிநிதிகள்‌ கூட்டங்கள்‌ இருமுறை நடத்தியும்‌ 


செய்ய மையத்திலிருந்து குறிப்பு தயாரித்து மாவட்ட சிறடியூ 


த பபப 


| போர்ட்டிங்கும்‌ நடத்தப்பட்டுள்ளது. 
| மதுரையில்‌ ஒரு பெண்‌ தோழரை உழைக்கும்‌ பெண்கள்‌ 
| இயக்கத்திற்கென முழுநேர ஊழியராசு ஒதுக்கியுள்ளார்கள்‌. 
சென்னையில்‌ மாவட்ட மாநாடுநடத்தி கமிட்டி. அமைக்கப்பட்டது , 
ஆனால்‌ அதை செயல்படுத்துவநில்‌ அக்கறை காட்டவில்லை. வேறு 
லெ மாவட்டங்களிலும்‌ கமிட்டிகள்‌ உள்ளன. பெண்களை சங்கு 
| நிர்வாகத்தில்‌ தேர்‌ ந்தெடுப்பதில்‌ சில நடவடிக்கைகள்‌ எடுக்கப்பட்‌ 
டுள்ளன. 

தன்பாத்தில்‌ நடந்த அனைத்திந்திய ஒருங்கணைப்புக்குழு 
கூட்டத்தில்‌ கலந்து கொள்வதற்கு விசேஷ முயற்சி எடுத்து ஐந்து 
பெண்களை அனுப்பி வைத்தோம்‌. சிஐடியூ மாநில மாநாட்டை 
யொட்டி ஒருநாள்‌ [மாநில மாநாடு நடத்துவது என முடிவு செய்‌ 
துள்ளோம்‌. i 

இந்தக்‌ காலத்தில்‌ இன்ஷூரன்ஸ்‌, ரயில்வே அரங்கங்களில்‌ 
| பெண்‌ ஊழியர்களைத்‌ திரட்ட விசேஷ முயற்சி நடைபெற்றது. 
- இன்ஷூரன்ஸ்‌ அரங்கில்‌ இது நல்ல வெற்றி கண்டுள்ளது. அத்து 
டன்‌, அனைத்திந்திய ஒருங்கிணைப்பு கமிட்டியின்‌ இருமா த இதழுக்கு 





(உழைக்கும்‌ பெண்களின்‌ குரல்‌) சுமார்‌ 200, வருட சந்தாக்களும்‌ ' 


25 


| சுவனம்‌ செலுத்தினோம்‌. பம்பாய்‌ மாநாடு முடிவுகள்‌ ரிப்போர்ட்‌.' 


கவுன்சில்களுக்கு அனுப்பப்பட்டது. சில மாவட்டங்களில்‌ ரிப்‌: 


னுப்பியுள்ளனர்‌... ரயில்வேயில்‌ டிஆர்‌ இயூ முன்முயற்சி எடுத்து 
யத நயன்‌ டிவிஷன்‌ வட்டமா வ a 
வென்ஷன்‌ வெற்றிகரமாக தடத்தி, கிளர்ச்‌ த்‌ ம டி. 
யுள்ளனர்‌. இருப்பினும்‌ தொழிற்சங்க அரங்கில்‌ இந்த கடமை. 
பற்றிய உணர்வு பின்‌ தங்கிய நிலைமையிலேயே உள்ளது. 
ஊ) விவசாயிகளுக்கு ஆதரவு: விவசாயிகளுக்கு ஆதரவான 
இயக்கங்களின்‌ முக்கியத்துவத்தை சேலம்‌ மாநாட்டில்‌ வலியுறுத்தி 
காட்டினோம்‌. தொழிற்சங்க அரங்கில்‌ இந்தக்‌ கடமையை அணண்றத்‌ 
செய்ய பயனுள்ள கருவியாக விவசாய இயக்க நிதி வசூலை பயன்‌ 
படுத்த வலியுறுத்தினோம்‌. நிலைமையில்‌ பெரிய மாறுதல்‌ ஏற்பட 
'வில்லை. விவசாய இயக்க நிதி வசூலில்‌ பல மாவட்டக்‌ குழுக்கள்‌ 
கவனம்‌ செத்தல்‌ சென்னைய தவிர ஒரு குறிப்பிட்ட 
காலத்திற்குள்‌ நடத்தி முடிக்கும்‌ இயக்கமாக இது மாற்றப்பட 
வில்லை. 1986-ல்‌ ரூ 40,000, 1987-ல்‌ ரூ 30,000, 88-ல்‌ ரூ 40,000: 
மட்டுமே விவசாய இயக்கத்திற்கு அளிக்க முடிந்துள்ளது. 1989 


ஜனவரி ,19 நிதியளிப்பின்‌ போது மேலும்‌ குறையும்‌ நிலையும்‌: 
உள்ளது. 





நெய்குப்பையில்‌ அரிஜனக்‌ குடிசைகள்‌ எரிக்கப்பட்ட 
பொழுது அதைக்‌ கண்டித்தும்‌, நிவாரணம்‌ இரட்டுவதிலும்பெரும்‌ 
பாலான சிஐடியூ சங்கங்கள்‌ பரவலாக பங்கு கொண்டுள்ளன. 
1987 செப்டம்பர்‌, 1988 செப்டம்பர்‌ விவசாயிகள்‌ 
போராட்டத்தையொட்டி தொழிற்சங்க அரங்கில்‌ குறிப்பிடத்தக்க 
பிரச்சாரம்‌ நடைபெற்றுள்ளது. பெருமளவில்‌ துண்டு பிரசுரங்‌ 
கள்‌, போஸ்டர்கள்‌ வெளியிடப்பட்டுள்ளது. மறியலிலும்‌ இரு. 
முறையும்‌ கணிசமான தொழிலாளர்களை பங்கேற்கச்‌ செய்ய 
சிஐடியூ மாநிலக்குழு திட்டமிட்டது. தமது சங்கங்கள்‌ அதை. 
ஒரளவு நடைமுறைப்படுத்தவும்‌ செய்துள்ளன.  ' 
சென்னையில்‌,சுற்றுப்புறப்‌ பகுதிகளில்‌ விவசாய சங்கத்தைக்‌ 
கட்டுவதில்‌, தொழிற்சங்கக்‌ கட்சிக்‌ களைகள்‌ பிரச்சார இயக்கங்‌ 
்‌ ப 'துரையில்‌ உறுப்பினர்‌ சேர்க்க தொழிற்‌ 


சங்க அரங்கத்‌ தோழர்களின்‌ ஸ்குவார்டுகள்‌ 9 


ளது. 
தழிழகத்தில்‌ வலுவான விவசா 23 

வேண்டுமென்ப தர்‌ ய இயக்கம்‌ உருவாக 

பணியாற்ற நல்ல 


26 


ஷ்‌ 


ம்‌ 
எ...) ஜாதி, மத, மொழி, இன உணர்வை து - > 

i ட ட ப களில்‌ மிகப்‌ 
சக்திகளுக்கு எதிரான இயக்கங்கள்‌ பற்றி அரச. 
பகுதியில்‌ ஏற்கனவே குறிப்பிட்டு உள்ளோம்‌. தமிழ்த்‌”. 
அரசியல்‌ சூழ்நிலையில்‌ தொழிற்சங்க அரங்கில்‌ விசேஷ சவ்‌. 
செலுத்த வேண்டியுள்ளது. 

சமீப காலத்தில்‌ வலுப்பெற்றுள்ள ஜாதீய இயக்கங்கள்‌ 

இன்னும்‌ 'தொழிற்சங்க இயக்கத்தைப்‌ பெருமளவில்‌ தாக்கவில்லை 
என்றாலும்‌, அந்த அபாயம்‌ தலைதூக்க ஆரம்பித்துள்ளது. சீல 
இடங்களில்‌ தொழிற்சாலை தேர்தல்களிலும்‌; அங்கொன்றும்‌, இங்‌ 
கொன்றுமாக பாரத்‌ பந்த்‌ போராட்ட காலத்திலும்‌ ஜாதி-மத 
அமைப்புகள்‌ சீர்குலைவு முயற்சிகளில்‌ ஈடுபட்டுள்ளன . 


பஞ்சாப்‌, அசாம்‌, டார்ஜிலிங்‌, திரிபுரா, பிரச்சனைகள்‌ 


பற்றி நமது தொழிலாளர்களிடையே ஓரளவு பிரச்சாரமும்‌, நிதி 
திரட்டுதலும்‌, கண்டன கடித இயக்கமும்‌ நடைபெற்றுள்ள து. 

| நமது தொழிற்சங்க அரங்க பத்திரிக்கைகளும்‌ இதில்‌ 
கவனம்‌ செலுத்தி வந்துள்ளன. 


ஏ) பிளவுவாத, ஜாதி-மதச்‌ சக்திகளை எதிர்த்துப்‌ போராடும்‌ 
போதே றுபான்மை மக்கள்‌, தாழ்த்தப்பட்டேடோரது 
பிரச்சனைகளில்‌ விசேஷ சுவனம்‌ செலுத்தி செயல்பட 
வில்லை என்பதையும்‌ இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்‌. சமீ 
'பத்தில்‌ .இருச்சி பெல்லில்‌, அரசியல்‌ சட்டப்படியான உரிமைகளை. 
கேட்டு, எஸ்‌.சி.[எஸ்‌.டி. அசோஸியேஷன்‌ போராடியபோது 
நமது சங்கம்‌ சரியான நிலை எடுத்தது. இவர்களது நியாயமான 
சில பிரச்சனைகளில்‌ தொழிற்சங்கங்கள்‌ கவனம்‌ செலுத்தாமல்‌ 
போனால்‌, பிழ்போக்கு சக்திகள்‌ அதைப்‌ பயன்படுத்தி ஒற்று 
மையை குலைக்கும்‌ ஆபத்தும்‌ ஏற்படுகின்றது என்பதை நாம்‌ உணர்‌ 
வேண்டும்‌. ்‌ 

| ஸ்தாபனம்‌ 

| 28) டியு சப்‌-சுமிட்டியின்‌ மூலம்‌ தொழிற்சங்க அரங்கப்‌ 
பணிகளுக்கு வழிகாட்டுவதற்கும்‌, தொழிற்சங்க அரங்க கடமை 
களை நிறைவேற்றுவதற்கும்‌ சேலம்‌ மாநாடு முடிந்த பிறகு மேற்‌ : 
கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள்‌ பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டுள்‌ 
ளோம்‌. 

| .... மநநிலத்தில்‌ டி. யு” சப்கமிட்டி தவிர ரயில்வே, போக்கு 
வரத்து, மின்‌ அரங்க மாநில பிராக்ஷன்கள்‌ உள்ளன. கைத்தறி 
பிர ஈக்ஷன்‌ அமைக்கப்பட்டதோடு நிற்கின்றது. இதுதவிர மத்திய: 
Kk 27% 


i (4 


i 
| 
ம்‌ 

தர வர்க்க தொழிற்சங்க அரங்கங்களுக்கான 6-மாநில க்‌ 
களும்‌ உள்ளன. 9 ! 
டி. யு. சப்‌ கமிட்டி 3 ஆண்டுகளில்‌ 7 முறை கூடியுள்ளது. 

1986ல்‌ மூன்று முறையும்‌, 87ல்‌ இரண்டு முறையும்‌, 88ல்‌ இரண்ட 
முறையும்‌ இந்தக்‌ கூட்டங்கள்‌ நடைபெற்றுள்ளன. இந்தக்‌ கூட்‌ 
உங்களில்‌, தொழிற்சங்க அரங்க கடமைகள்‌, அத்த லாக்‌. 
மாநில முழுவதும்‌ ரிப்போர்ட்‌ செய்தல்‌, பஞ்சாலை அரங்கப்‌ பிஸ்‌ 

சனைகள்‌, மாநில மைய செயல்பாடுகள்‌, மாவட்ட யோதுப்புகள்‌, 

உள்ளாட்சி தொழிலாளர்‌ ஒரு நாள்‌ வேலைநிறுத்த பரிசீலனை 

பொதுத்துறை வேலைநிறுத்தம்‌, பொதுத்துறை வேலைநிறுத்தத்தை 

ஓட்டிய மின்‌ அரங்கப்பிரச்சனைகள்‌, மின்‌ அரங்கம்‌, போக்குவரத்த 
சம்மேளன மாநாடுகள்‌, அகில இந்திய மாநாட்டு தயாரிப்புகள்‌, 

பாரத்‌ பந்த்‌ பரிசீலனை போன்‌ றவை இந்தக்கூட்டங்களில்‌ வீவாதிஃ 

கப்பட்ட முக்கிய பிரச்சனைகள கும்‌. 

மாவட்ட சிஐடியு செயல்பாடு பற்றியும்‌, மாவட்டக்‌ 

களுக்கு உதவி செய்ய பொறுப்புகள்‌ நிர்ணயிக்கப்பட்டது எந்த்‌ 

அளவு அமுல்படுத்தப்பட்டது என்பது பற்றியும்‌,டி.யு.சப்கமிட்டி 


விவாதிக்க வேண்டுமென முடிவு செய்யப்பட்டுள்ள து. 


- சேலம்‌ மாநாட்டில்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்டபடி நிர்வாக 
கள்‌ கூட்டத்திற்கு மாற்றாக மாநில டி. யு. சப்கமிட்டி என்ற நி& 
இல்லாவிட்டாலும்‌, டி.யு. சப்கமிட்டி தொழிற்சங்க அரங்க; 
திற்கு வழிகாட்டும்‌ கமிட்டியாகவோ, தொழிலாளர்கள்‌ மத்தியில 
நமது அரசியலை கொண்டு செல்வதற்கு திட்டமிடும்‌ கமிட்டியா 
வா இல்‌ அமும்செயல்படவில்லை அரங்க பிராக்்‌ஷன்களின்டி.யு. 
சப்கமிட்டிகளின்‌ வேலைக்கும்‌, கட்சிக்கமிட்‌ டி.களின்‌ வேலைகளுக்குப்‌ 
இடையில்‌ இருக்க வேண்டிய வரையறைகள்‌ தெளிவு படுத்தப்பட 
வேண்டிய அவசியம்‌ இருக்கிறது'' என்று சேலம்‌ மாநாட்டு அறி 
க்கையில்‌ கூறப்பட்டுள்ளது. இதை நாம்‌ இன்னும்‌ நிறைவேற்‌] 
வேண்டியுள்ளது. மா நில மட்டத்திலும்‌, மாவட்டங்களிலும்‌ டி.யு 
சப்‌ கமிட்டிகள்‌, பிராக்ஷன்கள்‌, கட்சி, அரசியல்‌ பணிகள்‌ 
/ முறைப்படுத்த வேண்டும்‌. 
மாவட்டங்களில்‌ டி.யு. 

அதன்‌ செயல்பாடுகள்‌ பற்றி மு 
பிடுகளை மாநில டி.யு. சப்‌-கமி 
வும்‌ செய்யவில்லை. 












சப்‌ கமிட்டிகள்‌ இருந்தாலும்‌ 
றையான, முழுமையான மதிய 
ட்டியோ, செயற்குழுவோ இஃ 


அந்தந்த மாவட்டங்களிலுள்ள தகொழிற்சர்‌ ங்க 
கலு யும்‌ சறடியு மாவட்டக்‌ குழுக்களின்‌ செயல்பாடுகளைய 
காட்ட லேண்டி்து மல்லல்‌ பாது பரிசீலனை செய்‌ து.॥.:// 


26 


1,ஐ.டி.ஃயு. அமைப்பு 

29. நமது தோழர்கள்‌ தலைமை தாங்கும்‌ சங்கங்களில்‌ மிகப்‌ 
பரும்பாலான சங்கங்கள்‌ சிஐடியு-வில்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 
ஏன்னையில்‌ “ஒரு சங்கம்‌'” என்று நிலையில்‌ செயல்படும்‌ சிக சங்‌ 
ங்களைத்‌ தவிர, இதர சங்கங்கள்‌ அனைத்தையும்‌ இணைப்பும்‌ 
எய்ப்புகள்‌ உள்ளன. இட்டமிட்ட முயற்சி இல்லாத திலையில்‌ 
ல்‌ சங்கங்கள்‌ இணைக்கப்படாமல்‌ உள்ளன. முறையாக இணைக்‌ 
ப்படாமல்‌ ஃஐடிய-வில்‌ இணைக்கப்பட்டது என்று அழிப்ப 
ம்‌, பல ஆண்டுகளாக பசிவ செய்யப்படாயல்‌ செயல்படு ந்துவ 
ம்ம்‌ கூட நடை.பெறுகிறது. நுமது தலைமையில்‌ உள்ள தொழி 
ாளர்சளின்‌ உண்மையான எண்ணிக்கை பதிவு. செய்யப்படா 
ன போகும்‌ ஆபத்தைப்‌ பல முக்கிய நோழர்கள்‌ உணரவில்லை 






| தற்போது நமது மாநிலத்தில்‌ இணைக்கப்பட்ட 320-க்‌ 
நம்‌ மேற்பட்ட சங்கங்களில்‌ 1.5 லட்சத்திற்கும்‌ மேற்பட்ட 
உறுப்பினர்கள்‌ உள்ளனர்‌. இணைக்கப்படாத, நமது தலைமையி 
லுள்ள சங்கங்களில்‌ சுமார்‌ 30,000க்கும்‌ மேற்பட்ட உறுப்பி 


எர்சுள்‌ உள்ளனர்‌. 
1 


| கடந்த 3 ஆண்டுகளில்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கையில்‌ 
நறிப்பிடத்‌ தக்த முன்னேற்றம்‌ ஏ, படவில்லை என்பதை நாம்‌ கவ 
த்தில்‌ கொள்ள வேண்டும்‌. இலை தர அரங்கங்களில்‌, 


முன்னேற்றம்‌ ஏற்பட்டும்‌, ஓட்டு மொத்த நிலையில்‌ மாற்றம்‌. எர 
படவில்லை, | 


ப 


3 





மாவட்டரீதியாக இந்த நிலைமை பற்றி பரிசீலித்து ௪. 
நன்‌ எண்ணிக்கையை உயர்த்த திட்டமிட வேண்டும்‌. இதுப ரமி 

ரில ஆண்டுகளாக , வற்புறுத்தப்பட்டு வந்தும்‌, அன்‌ ட வேலை 
நீளோடு முடிந்துவிடும்‌ நிலையே நீழி.க்சிறு நது. 


ரம்மேளனங்கள்‌ ; 


! 39. மின்சாரம்‌, ரயில்வே, மாநில சங்கமாகவும்‌, போக்ளு 
வரத்து, கைத்தறி, பஞ்சாலை, பீடி. சம்மேளனங்களாகவும்‌, ஸ்தல 
| காபனம்‌, டானரி, கூட்டுறவு, குடிநீர்‌ வடிகால்‌ வாரிய சங்கள்‌ 

ந்ஸின்‌ ஒருங்கிணைப்பு குழுக்களாகவும்‌, சர்க்கரை, சிமெண்ட்‌ சல்‌ 
ங்களின்‌ தொழில்வாரி கூட்டங்களாகவும்‌, மாநில ரீதியான 
செயல்பாட்டில்‌ இந்தக்‌ காலத்தில்‌ முன்னேற்றம்‌ ஏற்பட்டுள்ள து. 
இந்த அமைப்புகளின்‌ செயல்பாட்டில்‌ மேலும்‌ அதிகமான மேன்‌ 
செற்றம்‌ காண்பது அவசியமாகும்‌. 


பூ ௨ டியூ. மையம்‌ - மாநிலக்‌ குழு 


21. தற்போது. எற டி.யூ மையத்தில்‌ ஏ. கே. பத நாபன்‌, 
வைத்தியநாதன்‌, எஸ்‌. சந்திரசேகரன்‌ அகியோர்‌ முயுயை 


29 





தய, 





ர்‌ ௭ றனர்‌. ரண்டு அலுவலக உதவியாளர்‌ 

டடக்‌ அல்ம் பணிகள்‌ மேலும்‌ அதிசுமா$ 

உள்ளன. 

இந்த காலத்தில்‌ நிர்வாகிகள்‌ கூட்டம்‌ 1982-ன்‌. 2 முனற 

யும்‌, 87-ல்‌ 4--முறையும்‌, 88-ல்‌_2--முறையும்‌ நடைபெற்றுள்ளது 

மாநிலக்‌ குழு கூட்டம்‌ 86-ல்‌ 3-ம்‌, 87-ல்‌ 2-ம்‌, 88-ல்‌ 3-ம்‌ 
நடைபெற்றுள்ளன. 


மையத்தில்‌ வேலைகளை மேலும்‌ முறைப்படுத்துவதும்‌ 
மாவட்டக்‌ கமிட்டிகளுக்கு ஸ்தாபன வேலைகளிலும்‌, தொழி; 
பிரச்சனைகளிலும்‌ மேலும்‌ உதவுவதும்‌ உத்திரவாதப்படுத்தப்பட 
வண்டும்‌. ்‌ 


32. சங்க இணைப்புகள்‌, *ஈ'” பாரம்‌ சமர்ப்பித்தல்‌ போன்‌; 
மிக முக்கியமான பிரச்சனைகளில்‌ பெரும்‌ பலவீனம்‌ தொடர்ந்த 
நீடிக்கிறது. இன்று இந்தப்பிரச்சனையிலுள்ள பலவீனத்தைசுட்டி! 
காட்ட ஒரே ஒரு உதாரணம்‌ போதுமானது. அகில இந்தி 
ரீதியில்‌ மத்திய அமைப்புகளின்‌ உறுப்பின! 
எண்ணிக்கையை நிர்ணயிக்க வெரிஃபிகேஷன்‌ அறிவிக்கப்பட 
டதையொட்டி நமது சங்கங்கள்‌ கணக்கு முடித்து *₹ஈ** பா! 
நகல்களை அனுப்புவதும்‌, இணைப்புக்‌ கட்டணம்‌ அனுப்புவது! 
முறைப்படுத்த எத்தனையோ முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்ட 
. பிறகும்‌ நிலைமையில்‌ உத்திரவாதமான முன்னேற்றத்தை ஏ; 
படுத்த இயலவில்லை. ்‌ ்‌ 
ccc 

33. இணைக்கப்பட்ட சங்கங்களில்‌ ““ஈ'? பாரம்‌ 

சமர்ப்பித்துள்ள சங்கங்களின்‌ விபரம்‌ 
TTT 








ஆண்டு சங்கங்கள்‌ உறுப்பினர்கள்‌ 

1986 178 1,09,319 
1987 193 1,20,468 
1988 (இதுவரை) 143 96,275 


(அகில இந்திய மையத்‌ தகவல்‌) 


வெரிஃபிகேஷன்‌ ' எவ்வளவு ்‌ i 
ன முக்கியமானது என்பது! 
அதில்‌ ஏற்படும்‌ பலவீனம்‌ என்ன விளைவுகளை உருவாக்கும்‌ ௭: 
தும்‌ தெரிந்தபின்னரும்‌ இதில்‌ கவனம்‌ செ அுத்தாத கவலையற்‌ 
போக்கு பல மாவட்டங்களில்‌ நீடிக்கின்றது. 

20 


34. இ ஐ று மையத்திற்கு செலுத்தவேண்டிய நிதி, விவ 
சாய இயக்க நிதி, தொழில்வாரி கூட்டங்கள்‌, சம்மேளனங்கள்‌ 
எடுக்கும்‌ முடிவுகள்‌ அமுல்படுத்தப்படுவது ஆகியவற்றிலும்‌ பல 
மாவட்டங்களில்‌ பெரும்‌ பலவீனங்கள்‌ உள்ளன. கட்சியின்‌ மாவட்‌ 
டக்‌ கமிட்டிகள்‌ கவனித்து, லபல மாறுதல்‌ காண வேண்டி 
யுள்ளது. 
மாநாடுகள்‌ 

35. சஜஐடியு--வின்‌ மாவட்ட மாறாடுகள் நடத்தி முடிக்கட்‌ 
படுவதற்கு இடையே 1987 ஜுன்‌ மாதத்தில்‌ அகில இந்திய மாநாடு 


ட யம்பாயில்‌ நடைபெற்றது. மாநிலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட 


பிர இநிதஇகள்‌ அனைவரும்‌ கலந்துகொண்டனர்‌. மொத்தம்‌ 200பிரதி: 
நிதிகள்‌, 2 பார்வையாளர்கள்‌, இவர்களில்‌ 21 பேர்‌ பெண்கள்‌. 
1988 ஏப்ரல்‌ மாதத்தில்‌ மாநில மாநாடு நாகர்‌ கோவிலில்‌ 
நடத்த முடிவு செய்யப்பட்டதை ஓத்திவைத்துள்ளோம்‌. 
இந்தக்‌ காலத்தில்‌ மின்‌ ஊழியர்‌ மத்திய அமைப்பு,. 
போக்குவரத்து சம்மேளனம்‌, கைநெசவுத்‌ தொழிலாளர்‌ சம்மேள” 
னம்‌, பஞ்சாலைத்‌ தொழிலாளர்‌ சம்மேளன அமைப்பு மாநாடு, 


டேனரி தொழிலாளர்களின்‌ மாநில மாநாடு ஆகிய மாநிலமாநாடு. , 


களும்‌ நடைபெற்றுள்ளன. 
வுக்கு பிரசுர்ங்கள்‌ 


36. நமது பிரச்சாரப்‌ பணியில்‌: திர்‌ மற்றும்‌ தொழிற்‌ : 


சங்க மாத ஏடுகள்‌ குறிப்பிடத்தக்க பணியா ற்றுகின்‌ றன. . தீக்கதிர்‌ 
விற்பனை தொழிலாளர்களிடையே மிக குறைவான பிரதிகள்தான்‌ 
இருக்கிறது. சி.ஐ.டி.யூ. செய்தியின்‌ விற்பனை 13,500லிருந்து 
15,000—ஆக உயர்ந்துள்ளது. இதிலும்‌ சென்னை 6,500, மதுரை 
1,100, கோவை 1,100, அண்ணா 750, தென்‌ஆற்காடு 800, 
பெரியார்‌ 650, என விற்பனையாகின்றது. பல மாவட்டங்களில்‌ 
பெயரளவிற்கான விற்பனைதான்‌. இந்த விற்பனையை பெருச்கத்‌ 
திட்டமிட்டு முயற்சித்தால்‌ பெரும்‌ வாய்ப்புண்டு. 

போக்குவரத்து தொழிலாளி 16,000-லிருந்து30,000-ஆக 
உயர்ந்துள்ளது. நமது உறுப்பினர்‌ எண்ணிக்கையைவிட மக்‌ 
கூடுதல்‌ விற்பனையாகின்றது. ப்‌ 
வர மின்கதிர்‌ 5000 பிர திகளும்‌, தொழிலரசு 7 1500 பிரதிச்‌ 

ற்பனையாகின்‌ றது. 

மேலும்‌ இந்தக்‌ காலத்தில்‌, பம்பாய்‌ மாநாட்டு தான்‌ 

தமிழில்‌ 1000 பிர திகள்‌, . விலைவாசி புள்ளி பிரசுரம்‌ 8000, சிஐடியூ 


செய்தி சார்பில்‌ சிறப்பு மலர்‌ 5000 பிரதிகள்‌--ஆ௫ய பிரசுரங்கள்‌. 


31 


எ 


டியூ மாநிலக்‌ குழுவின்‌ சார்பிலும்‌, கல்‌ எ ந்‌ | 
. ஜவுளிக்‌ கொள்கையை மனுக்கள்‌ குழு ளட பற்றி வ தி 
பிரதிகள்‌) கைத்தறி சம்மேளனத்தின்‌ சார்பிலும்‌ வெள ல்‌ 
பட்டன. | 
தொழிலாளர்‌ களிடையே பத்திரிக்கை-பிரசுரவிற்பனையை ! 

மலும்‌ பல மடங்கு அதிசப்படுத்துவதன்‌ அரசியல்‌ முக்கியத்‌ 
துவத்தை உணர்ந்து இதில்‌ முன்னே ற்‌ றம்‌ காண வேண்டும்‌. | 


கட்சி உறுப்பினர்‌ சேர்ப்பு 
37. தொழிற்சங்க அரங்கில்‌ கட்சி உறுப்பினர்‌ எண்ணிக்கை! 
நிலைமை கவலை தரக்கூடியதாக இருக்கின்‌ றது. தொழில்துறையி 
| அள்ள கட்சி உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கை, அந்தந்த மாவட்‌. 
டத்தின்‌ மொத்த கட்டி உறுப்பினர்‌ எண்ணிக்கையுடன்‌ ஒப்பி ட்‌. 
டுப்‌ பார்த்தால்‌ 12 சதவிதெத்திலிருத்து 45 சதவிகிதம்‌ வரை: 


உள்ளது. 1985 ம்‌ ஆண்டுடன்‌ இன்றைய சதவிதெத்தை ஓப்பிட்‌: 
டால்‌, பெரும்பாலான மாவட்டங்களில்‌ தேக்க நிலையும்‌, சில 


உட உ 


மாவட்டங்களில்‌ வீழ்ச்சியும்‌ ஏற்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்தில்‌ 
தொழிற்சங்க உறுப்பினர்‌ எண்ணிக்கை 60 சதம்‌ கூடியுள்ளபோது। 
கட்சி உறுப்பினர்‌ எண்ணிக்கை குறைந்துள்ளது. கட்சி உறுப்‌: 
பினர்‌ எண்ணிக்கையை அந்தந்த சங்க உறுப்பினர்‌ எண்ணிக்கை 
யுடனே அல்லது மொத்த தொழிலாளர்கள்‌ எண்ணிக்கையுடனோ 
ஓப்பிட்டுப்பார்த்தால்‌, மிகவும்‌ சிறிய அளவிலேயே உள்ளது. 

| அத்துடன்‌, தொழிற்சங்க அரங்க கிளைகளுக்கும்‌, தொழிற்சங்க; 
( ஸ்தாபன இயக்க வேலைகளுக்கும்‌ இருக்க வேண்டிய இணைப்பு! 
பல்வீனமாகவே உள்ளது. | 
இந்த அரங்கில்‌ நமது பெரும்‌ கடமையாக பிக்கப்‌: 
பட்டுள்ளன கட்டு உறுப்பினர்‌ சேர்ப்பு வேலையை உணர்‌ வுபூர்வ: 
மாகலோ, இட்டமிட்ட அடிப்படையிலோ செய்யப்படவில்லை: 
என்றும்‌, கவனம்‌ செலுத்தப்படவில்லை என்றும்‌ பெரும்பாலான ! 
மாவட்ட கட்டு மாநாடுகளும்‌ ஒப்புக்கொண்டுள்ளன. 
இந்த பெரும்பலவீனம்‌ நீடிக்குமேயானால்‌, கட்ச விரும்பும்‌ 
முன்னேற்றம்‌ ஏற்படாது என்பதோடல்லாமல்‌, எதிர்காலத்தில்‌' 


எற்படும்‌ தாக்குதல்களை சந்தித்து இயக்கத்தை பாதுகாப்பதிலும்‌ 
'க்கல்கள்‌ ஏற்படும்‌. 







கண்க ஆசிவே தொழிற்சங்க அரங்கில்‌ கட்டி உறுப்பினர்‌ 
“ர்ப்புக்கு விசேஷ கவனம்‌,செலுத்துவது என்பது மட்டுமல்லாது, 
உணர்வு பூர்வமான இட்டமிடுவதும்‌ தேவை. 

ட்‌: 


௩௩ 


38. இறுதியாக, கடந்த மூன்றாண்டு காலத்திய நமது 
தொழிற்சங்க அரங்க செயல்பாட்டின்‌, இந்தப்‌ பரிசீலனையில்‌ 
அடங்கியுள்ள முன்னேற்றங்களையும்‌, பலவீனங்களையும்‌ தொகுத்‌ ்‌ 
துப்பார்ப்போம்‌. 


முன்னேற்றங்கள்‌ 


1) சிறுடியூ-வின்‌ பொதுவான செல்வாக்கும்‌; ௨. றுதியுட னும்‌, 
ஒற்றுமைக்காகவும்‌ போராடுகின்ற ஸ்தாபனம்‌ என்ற ௮ ந்தஸ்தும்‌, 


அப்ரத்துட்பஞுதி தொழிலாளர்கள்‌, ஊழியர்கள்‌ மத்தியிலும்‌ . 
பாவலாக வளர்த்துள்ளது. 


| நமது போக்குவரத்து ஊழியர்‌ சம்மேளனம்‌ ஊதிய 
| கம, போனஸ்‌,  கரஷகவல்‌ தொழிலாளர்‌ கோரிக்கைகள்‌, 
சம்பந்தமாக மூன்‌ மூயற்சியுடன்‌ நடத்திய 
| போராட்டங்கள்‌, கடும்‌ அடக்கு முறைக்கு மத்தியிலும்‌, 
। தீற்காப்பு போராட்டம்‌ நடத்திக்‌ கொண்டே தொழிலாளர்‌ ஒற்று 
| மைச்சாக நமது மின்‌ ஊழியர்‌ மத்தியஅமைப்பு நடத்திய முயற்சி 
‘ களும்‌, போராட்டங்களும்‌, ஆலை மூடல்களுக்கு எதிராக நடை 
பெற்ற போராட்டங்களில்‌ நமது.தொடர்ச்சியான பங்கு, அரசின்‌ 
'; கொள்கைகளுக்கு எதிராக நாம்‌ நடத்திய போராட்டங்கள்‌, பரவ 
்‌ லாக நடத்தப்பட்டுள்ள ஆதரவு இயக்கங்கள்‌, கைத்தறி, ஸ்தல 
1 ஸ்தாபனத்‌ தொழிலாளர்கள்‌ போன்‌ றவர்களிடையே நடைபெற்‌ 
| துள்ள தொடர்ச்சியான முனைப்பான நடவடிக்கைசள்‌ இவை 
5) அனைத்தும்‌ நமது செல்வாக்கை பரவலாக்குவதற்கு அஸ்திவாரமாக 
4 அமைந்துள்ளன. 
்‌ 2) கேந்திரத்‌ தொழிலான போக்குவரத்தில்‌, அரசுப்‌ 
i] போக்குவரத்து கழகத்‌ ' தொழிலாளர்களிடையே நாம்‌ அடைந்‌ 
வ துள்ள முன்னேற்றம்‌, இக்காலத்தில்‌ விசேஷகவன த்திற்குரியதாகும்‌, 
ல: ; பொருத்தமான பிரச்சனைகளைத்‌ தேர்ந்தெடுத்து, அதோடு காஷ௫ 
ன: வல்‌ தொழிலாளர்‌ பிரச்சனையையும்‌ இணைத்து இயக்கங்கள்‌ நடத்‌ 
தப்பட்டதும்‌, அந்த இயக்கங்களை கட்சி உறுப்பினர்கள்‌, தொழிற்‌ 
ம்‌ சங்கமுன்னணியினர்‌ மூலம்‌ வழிநடத்திசென்றதுழ்‌, குட்சிப்பணியில்‌ 
 மூன்னேற்றம்‌ காண்பதன்‌ மூலம்‌, ஸ்தாபன வளர்‌3சிக்கு வழிகோல: 
்‌ முடியும்‌ என்பதற்கும்‌ போக்குவரத்துத்‌ துறையின்‌ முன்னேற்றம்‌. 
ஓர்‌ எடுத்துக்‌ காட்டாகும்‌. மாநிலத்தில்‌ பிரதேசவெறியும்‌, மொழி 
வெறியும்‌ தாண்டிவிடப்படும்‌ நிலையில்‌, அனைத்திந்திய உணர்வை 
வலுப்படுத்தும்‌ ஒரு சரிய முயற்சியாக பீகார்‌ மாநிலத்தில்‌ நிலநடுக்‌ 


2.) கத்தால்‌ பாஇக்கப்பட்டோருக்கு நிவாரணமாக போக்குவரத்து: . 
தொழிலாளர்கள்‌ உ.னர்வுபூர்வமாக ரூ. 20,003.55 வசூலித்து : 
அனுப்பியுள்ளது சிறந்த எடுத்துக்காட்டாகும்‌. EF 

ல 33 


[7 3) ரயில்வேயில்‌ செக்டேரியன்‌ போக்குகளை த்‌ திருத்‌ து ம்‌! 
சோடு செயல்படத்துவங்கியதன்‌ மூலம்‌ நமது சங்க உறுப்‌! 

. : எண்ணிக்கையில்‌ 3000 உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதில்‌ 1500! 

ன சுற்றுப்புறங்களில்தான்‌ என்றாலும்‌, ' குறிப்பிடத்தக்க। 
'னற்றமாகும்‌. 6 . | 

) மின்சாரத்‌ துறையில்‌ அரசாங்கத்தின்‌ மூர்க்கத்தனமான । 
'குமுறைகளையும்‌ தாங்கி நமது அமைப்பை பாதுகாக்க முடிந்‌ 

டாது, i | 

5) நாம்‌ நடத்திய கிளர்ச்சிகளையொட்டி மாநாடு முழுவதும்‌! 

1 சங்கங்களின்‌, மாவட்ட குழுக்கள்‌ சார்பில்‌ துண்டு பிரசுரம்‌! 
ப, போஸ்டர்கள்‌ வெளியிடுவதில்‌ குறிப்பிடத்தக்க முன்னறே்றம்‌। 
அள்பட்டுள்ளது. நமது மாத இதழ்களின்‌ விற்பனை வாய்ப்பு 
: ஈக்கு ஏற்ப இல்லாவிட்டாலும்‌ முன்னேற்றம்‌ கண்டுள்ளோம்‌. | 


| 
6) சிஐடியூ மையத்தின்‌ செயற்பாட்டி லும்‌ முன்னேற்றம்‌. 
முற்பட்டுள்ளது. தொடர்ந்து சுற்றறிக்கைகள்‌,கடிதப்‌ போக்கு! 
ட வரத்துக்கள்‌ மூலம்‌ மாவட்டக்‌ குழுக்கள்‌ மற்றும்‌ சங்கங்‌' 
டனும்‌ தொடர்பு, அலை இந்திய மையத்திற்கு 
ன்றிக்கைகள்‌, அரசு மட்டத்திற்கு பிரச்சனைகள்‌ கொண்டு. 
செல்வது, அரசாங்க கமிட்டிகளின்‌ செயல்பாடு, தொழில்‌! 
பாரி கூட்டங்கள்‌. நிர்வாகக்குழு கூட்டங்களை தயாரிப்புகளுடன்‌| 
நடத்துவது,பத்திரிகை அறிக்கைகள்‌, இதரத்‌ தொழிற்சங்க! 
௮/மைப்புகளுடன்‌ நெருக்கமான தொடர்புகள்‌, கூட்டு இயக்க' 
முயற்சிகள்‌ ஆகியவற்றில்‌ முன்னேற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. | 


....... 49.இந்தமுன்னேற்றங்களைக்‌ காணக்கூடிய அதே சோசச்‌! 
$ல்‌ இக்காலத்தின்‌ செயல்பாடுகளில்‌ தமக்கு இருந்துவரும்‌ பன 
ங்களை தாம்‌ குறைத்து மதிப்பிடலாகா து. " 
1) நமக்கு இடைத்த பரவலான 0 ல்‌ ஸ்‌ | 

6 லாஃ சல்வாக்கை ஸ்தாபன பல: 

மாக மா திறுவதில்‌ பெரும்‌ பலவீனம்‌ உள்ளது. | 
சிலடியூ வின்‌ மாநில உறுப்பினர்‌ எண்ணிக்கை பிரதா ன! 
சங்கங்களின்‌ உறுப்பினர்‌ எணணிக்கை உயராலல்‌ தேங்க | 


இருப்பது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. 


ட நமது கட்டியின்‌ அஸ்திவமாமான வ, 

ட்‌ வர்க்க அரங்கத்தில்‌, 
ம்‌ தாம்‌ ஒரு புறக்கணிக்க ்‌ ரப | 
ஸி வன்ர்லில்ல படக முடியாத சக்தியாக 


ரைட்‌ உனக வய 


8. 


தலைமைகளை தடுக்கும்‌ சக்திவாய்ந்த ஒரு சக்தியாக ; - 
இன்னும்‌ வளரவில்லை. இந்த நிலையிலும்‌ ஆசிரியர்‌ .- 
அளழியர்களின்‌ சமீபத்திய போராட்டத்திற்காதர்‌ .' 
மாநில ரீதியான ஒருநாள்‌ பொது வேலைநிறுத்தத்‌;! -ஃ 
ஒன்றுபடுத்த முடியவில்லை. நமது தனியான மறியலு!. 
நிறுத்த வேண்டிய நிலை 

அரசியல்‌ நடவடிக்கைகளில்‌ நமது சி.ஐ டி. யூ. உறுப்ப. 
களின்‌ அனைத்து பகுதியையும்‌ ஈடுபடுத்த முடியாத ட 
வீனம்‌. . 

மத்தியக்‌ கமிட்டி தீர்மானத்தினடிப்படையில்‌ போரா :".!... 
பரி£லனை நடத்தாமலிருக்கும்‌ பலவீனம்‌ தொடர்சின்‌ ஈன. 
கேந்திரத்‌ தொழில்களில்‌, சில பிரிவுகளில்‌ சிறு முன்னே * 
றம்‌ கண்டாலும்‌, அந்தத்‌ துறையில்‌ இன்னமும்‌ அபல 
படையான உடைப்பு ஏற்படுத்தாத நிலைமை. 

மொழி, இனம்‌, ஜாதி, போன்ற பிரிவினை சக்திகளை 
எதிர்த்து நடத்த வேண்டிய போராட்டத்தில்‌, தொழிற்‌ 
சங்கங்களின்‌ தலையீடு விஷயத்தில்‌ முன்னேற்றம்‌ இல்லாத 
நிலை. 

நமது வர்க்கத்தின்‌ உணர்வை சோசலிச உணர்வு மட்டத்‌ 
இற்கு உயர்த்துவதற்கு பிரச்சாரத்துறையில்‌ முறிப்பு 
ஏற்படுத்துவதற்கு கவனம்‌ செலுத்தாத நிலை, இர பீரசு 
ரங்கள்‌ வெளியிடுவதென்று எடுக்கப்பட்ட முடிவும்‌ அமு 
லாகவில்லை. 

மாவட்ட ச. ஐ.டி. யு. அமைப்புகளை தொடர்ச்சியாக 
இயங்க வைப்பதிலும்‌, அவர்கள்‌ மூலம்‌ இணைக்கப்பட்ட 
சங்கங்களை இயங்க வைப்பதிலும்‌ முன்னேற்றம்‌ இல்லாத 
நிலை. சங்கங்களிடமிருந்து “*ஈ'* பாரம்‌. சி. ஐ.டி. யு 
மையத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு மாநில மையத்தில்‌ 
இருந்து கடும்‌ முயற்சிகள்‌ நடத்தியும்‌, போதிய அபிவி 
ருத்தி இல்லாதது இதற்கு உதாரணமாகும்‌. 


. தொழிற்சங்க ஜனநாயகம்‌ பெரியளவில்தொடர்ந்துமீறப்‌ 


பட்டுவருகின்‌ றது. நான்கு ஆண்டுகள்வரை பேரவை நடத்‌ 
தப்படாமலிருப்பது, தொழிற்சங்கம்‌ நட த்தும்‌ போராட்‌ 
டத்தை கட்டி தவர்கள்‌ தலையிட்டு நிறுத்துவது போன்‌ ற 
நிலை ஏற்படுகிறது. மூடிவுக்கா உருவாக்குவதில்‌ உறுப்பி 


னர்களுக்கு பங்கு என்பது இல்லை என்பதே பொதுவான்‌ 
த ந ்கக் ல்‌ சக கரட்‌ 


35 , 


ர்‌ 


( 


7 னீ | 
/ 10. சேலம்‌ மாநாட்டில்‌ சுட்டிக்காட்டப்பட்ட இரண்டு திரிபு | 
- கள்‌ கட்சியின்‌ வழிகாட்டுதலுக்கு உட்படாபால்‌ சங்கம்‌, 
களை நடத்துவது அல்லது கட்சியின்‌ கனை. போல்‌ வெகு 
ஜன ஸ்தாபனத்தை நடத்துவது தொடர்கின்றது. மாவட்‌! 
டங்களில்‌ தொழிற்சங்க அரங்கப்‌ பணிகளை கண்காணிப்‌ 
பதிலும்‌, வழிகாட்டுவதிலும்‌ பலவீனங்கள்‌ தொடர்கள்‌ 
றன. | 
40. இந்த்‌ பலவினங்களைக்‌ களைவதற்கான போராட்டத்தில்‌ 
இி.ஐ.டி.யு. மையம்‌ நமது மாநில டி.யு. சப்‌-கமிட்டியின்‌ வழிகாட்‌ | 
டுதலின்‌ கீழ்‌ ஒரு குறிப்பிட்ட இசையில்‌ செயல்பட வேண்டியுள்‌ | 
வாது. அதாவது, சிஐடியு 'மையம்‌ அனைத்து தொழில்சள்‌ சம்பந்‌ 
தப்பட்ட பிரச்சனைகளுக்கும்‌ வழிசாட்டுவதும்‌, அனைத்து மாவட்ட. 
குழுக்களையும்‌ செயல்படுத்துவதும்‌ செய்ய வேண்டும்‌. சிதுடியு | 
மாவட்ட குழு கூட்டத்தை நடத்தி வைக்கச்‌ செல்லும்‌ சிமி! 
நிர்வாகி, அதில்‌ எழுந்துள்ள பிரச்சனைகள்‌ பற்றி சம்பந்தப்பட்ட | 
மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களிடம்‌ ரிப்போர்ட்‌ செய்வது 
, டன்‌, சிஐடியு. மாநில மையத்திற்கும்‌ அந்த பிரச்சனைகள்‌ பற்றி. 
ரிப்போர்ட்‌ அனுப்ப வேண்டும்‌. அதை வைத்து சிஐடியு மையமும்‌, | 
கட்சி மையமும்‌ தலையிட வேண்டிய பிரச்சனைகள்‌ இருந்தால்‌ தலை 
யிட வேண்டும்‌. 


அத்துடன்‌ நிற்காமல்‌, . அரரியல்‌-ஸ்தாபன - கொள்கை 

து ப ப தர்தா ரல்‌ ந. [i ௯. 
கனத செய்யும்‌ மையமாக ௪ ஐடி யூ மையம்‌ செயல்பட | 
வண்டும்‌. இந்த அபு.ப்படையில்‌ சிஐடியு மையம்‌ செயல்பட 
வீல்லை என்ற பலவீனம்‌ உள்ளது. ' | 


இன்றைய இந்த பலலீனங்களைப்‌ போக்குவதற்காக, | 


5 2 FG செ ம்‌ பி ட - 1 
| கட்‌ மாநில செயற்குழு முன்‌ முயழ்‌ச எடுப்ப இலும்‌ பலல்‌! 
னம்‌ உள்ளது. த்க்‌ 


தோழர்களே, 

ப்‌ டன குறிப்பிட்ட பலவீனங்கள்‌ போக்கக்‌ கூ 

னர்கள்‌ ஆணட நமது உணர்வின்‌ பகுதியாக மாற்றி, | 

வரிப்‌ போராடுவோமேயானால்‌, நிச்சயமாக i 

பெரிய ப்‌ லகு க தவக்‌ இந்த அரங்கில்‌ அகுற்கு வாய்ப்பு | 
அளவில்‌ எழுந்துள்ள காலம்‌ இது. 1 | 

கடமைகள்‌ 


டி யவ 





41. இந்த பின்னணியில்‌ 
படையான மா 


களை நாம்‌ நிை 
36 


நமது செயல்பாட்டில்‌ ஒரு அடிப்‌ 
டண ஏ.ற்படுத்துவதற்‌ கழ்ச்காணுப்‌ 1] 
வேற்ற வேண்டும்‌: கு கழ்க்காணும்‌ கடை 


1. மாநில-மாவட்ட தொழிற்சங்க மையங்களை பேதம்‌ 


பலப்படுத்துவதற்கான விசேஷ முயற்சிகள்‌ மேற்கொள்னப்பா ' 


வேண்டும்‌. 


. 3. : தொழிற்சங்க அரங்கப்‌ பிரச்சனைகளையும்‌. நமது செயல்‌ 
பாடுகளையும்‌ அவ்வப்போது, அனைத்து மட்டங்களிலும்‌ கட்சி 


சமி. டிகள்‌ பரிலேளை செய்வது ஒரு தடை மறையாக மாற்றம்‌ : 


(பட வேண்டும்‌. . 


3. இஜடியூ உறுப்பினர்‌ எண்ணிக்கையில்‌ தற்பேது நில 
வும்‌ தேக்கத்தை உடைத்து எண்ணிக்கையை கணிசமாக &.யர்த்‌ 


.துவதற்கு, திட்டமிட்டு, விசேஷ சந்தா சேர்ப்பு இயக்கம்‌ நடத்து 


வது, டிபார்ட்மெண்ட்‌ நடவடிக்கைகள்‌, கேட்‌ கூட்டங்கள்‌, 
போன்றவை சங்கங்களின்‌ அன்றாட நடவடிக்கையாக மாற்றுவது, 
தொழிற்சங்க ஜனநாயகத்தை உத்தரவாதப்படுத்துவது. 
4. கேந்திரத்‌ : தொழில்களில்‌ ஒரு உடைப்பு எற்படுத்தி 
முன்னேறுவது- அதற்கு தேவையான ஊழியர்களை ஒதுக்குவது. 
5. அமைப்பு ரீதியில்‌ இல்லாத தொழிலாளிகளை விசேஷ 
கவனம்‌ செலுத்தி திரட்டுவது. 
.... 6. “பிரச்சார” பிரசுரங்கள்‌ திட்டமிட்டு தயார்‌ செய்து 
தொழிலாளிகள்‌ மத்தியில்‌ பரவலாக விற்பது. 


7. இத்த அரங்கில்‌ வேலை ;செய்யும்‌ ஊழியர்களுக்கு தனி: 


வகுப்புகள்‌ ஏற்பாடு செய்ய வேண்டும்‌. 

8. “இஜடியு செய்தி” அடுத்த ஓராண்டில்‌ 20,000 --ஆ௯ 
உயர்த்துவது, அரங்கப்‌ பத்திரிக்கைகள்‌ அனைத்தின்விற்பனையிலும்‌ 
முன்னேற்றம்‌ காண்பது. 

9. தொழிலாளர்கள்‌ மத்தியில்‌ தீக்கதிர்‌ விற்பனையை 
உயர்த்துவதற்கு திட்டமிட்டு செயல்படுவது. ்‌ 


20. “-முன்னுரிமை'* கடமைகளை முழு அளவில்‌ நிறைவேற்று: 2 


வதற்கு திட்டமிட்டு செயல்படுவது. 


11. விவசாய இயக்கத்திற்கான தொழிலாளர்களிடம்‌ ' 


நடத்தப்படும்‌ வசூல்‌ அனைத்து சிஜடியூ உறுப்பினர்‌ 
களிடமும்‌ வசூல்‌ செய்வது. 

-13.. இந்த அரங்கில்‌ கட்ச உறுப்பினர்‌ சேர்ப்பு கணிசமாகக்‌ 
உயர்த்துவதற்கு இட்டமிட்டு, தனி தவனம்செலுத்துவது. 

இந்த கடமைகளை நிறைவேற்றுவதன்‌ மூலம்‌, இன்றைய 

தேக்கம்‌ உடைவது மட்டுமல்ல. நமது மாநிலத்தில்‌ புர ட்கெரமான 
இயக்கம்‌ விரிவடைவதற்கு வழிகோலவும்‌ முடியும்‌. ௫ 
i ற்‌ 37 










விவசாயிகள்‌ அரங்கம்‌ 


4, நாற்பதாண்டு காலமாக இந்தியாவில்‌ (முதல; ரிக துவத்‌ 
தைக்‌ சுட்ட எடுக்கப்பட்ட முயற்சியின்‌ விளைவாக ஏற்பட்‌ 
டுள்ள நெருக்க கிராமப்‌ புறங்களை வலுவாகத்‌ தாச்கியுள்‌ 
ளது என்பதற்கு விளக்கம்‌ தேவையில்லை. 

2. தமிழக கிராமப்புறங்களில்‌ நிலைமை மேலும்‌ மேலும்‌ மோச 
மாகிக்கொண்டு வருகிறது. விவசாயத்‌ தொழிலாளர்கள்‌ 
வேலையின்‌ றியும்‌, உருப்படியான கூலியின்‌ றியும்‌ வறுமையின்‌ 

. விளிம்பீற்கே தள்ளப்பட்டுள்ளனர்‌. இதன்‌ விளைவஃசவே 
போச்‌ எல மாநிலங்களைம்யுவிடவறுமைக்ளேட்டிற்குக முள்‌ 


» 


ளோர்‌ எண்ணிக்கை தமிழகத்தில்‌ அதிகமாக (39.6%) 
உள்ளதைப்‌ பார்க்க முடியும்‌. 
லி. கிராமப்புற ஏழை மக்களின்‌ உண்மைக்‌ கூலி வேகமாகக்‌ 
குறைவதும்‌, அவர்களுடைய வாங்கும்‌ சக்தி பெருமளவு 
குறைந்திருப்பதும்‌ தமிழக கிராம மக்களின்‌ நிலையை பெரு 
மளவு மோசமாக்கியுள்ளது. 
ரீ. உருப்படியான நிலச்சீர்‌ திருத்தம்‌ செய்யப்படாத நிலையில்‌ 
| தமிழகத்இல்‌ நில உடமைகளில்‌ பெருமளவு பழற்றம்‌ ஏ*பட 
வில்லை. கரஈ.மப்புற குடும்பங்களில்‌ 10 சதவீத உயர்மட்டக்‌ 
குடும்பங்கள்‌ கையில்‌ 60 சதவீத நிலங்கள்‌ இருந்ததாக 1950... 
சர்வே கூறுகிறது. இதே நேரத்தில்‌ அடிமட்டத்தில்‌ வாழ்ந்த 
60 சதவீத குடும்பங்களிடம்‌ 4.40 சதவீத நிலங்களே 5. 
தன என்றும்‌ 1950-ல்‌ கூறப்பட்டது. நிலஉறஷ குற்த்து 
ஆய்வு நடத்திய பேராசிரியர்‌ 9ி..டி. குரியன்‌, 1975 தும்‌, 
நில உடமை விஷயத்தில்‌ பெரும்‌ மாற்றம்‌ ஏற்படவீல்லை 
என்று கூறுகிறார்‌. 1975-க்குப்‌ பின்‌ செய்யப்பட்ட ஆய்வு 
விவரங்கள்‌ நம்மிடம்‌ இல்லை என்றாலும்‌ நில உடமையில்‌ 
இக்காலத்தில்‌ பெரும்‌ மாற்றம்‌ ஏற்பட வாய்ப்பு ஏதும்‌ 
இல்லை என்பது தெளிவு. (அதற்குப்‌ பின்‌ நில உச்சவரம்பு 
சட்டம்‌ ஏதும்‌ மாற்றமில்லை. இ.நக்கும்‌ சட்டங்களும்‌ பெரும்‌ 
மாற்றம்‌ உண்டாக்கும்‌ அளவு அமுலாக்கப்படவில்லை.) அர 
சாங்கம்‌ வேளாண்மை உற்பத்தியைப்‌ பெருக்குவதற்கெவ 
அ முூ.லாாரக் கய பல்வேறு இட்டங்கள்‌, அக்க 
தொசைகள்‌,மானியங்கள்‌,பசுமைப்‌ புரட்சி இட்ட “கள்‌ ஆகி 
யவை பெரும்பா லும்‌, நிலப்பிற புக்கள்‌ க கமர்‌ 
விவசாயிகளுக்கே பலன்‌ தருவதாய்‌ அமைத்தன. இவைகள்‌ 
ஒரளவு உணவு உற்பத்தியை மரதன்‌ வக உதவினாலும்‌ 
இராமப்புறத்தில்‌ பல்வேறு வர்க்க கவி அடையே 


ச்‌ 


த்தில்‌ இடைவெளியை மேலும்‌ அதிகஙாக்சலே உதவி 
யுள்ளது என்றும்‌ ஆய்வுகள்‌ கூறுகின்‌ றன. 


15, விளைபொருட்களுக்கு நியாயமற்ற விலை நிர்‌ ன்‌ இடு 
பொருட்களின்‌ விலை செங்குத்தாக உயர்தல்‌ ஆகியவை 
தொடர்ந்து விவசாயிகளை வாட்டுகிறது. இது தவிர 
பெரும்‌ வெள்ளம்‌, கடுமையான வறட்சி, புயல்‌. ஆகியவை 
மாறி மாறி தாக்குவதன்விளைவாக சிறுவிவசாயிகள்‌, நடு த்தர 
விவசாயிகள்‌, பணக்கார விவசாயிகள்‌ உள்ளிட்ட சகலபகுதி 
விவசாயிகளும்‌ சொல்லொணாத்துயரத்துக்கு உள்ளாகிள்ற 
னர்‌. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்‌ சேதம்‌ ஏற்படும்‌ 
நிலையிலும்‌ இவர்களுக்கு இத்தகைய காலங்களில்நிவாரணம்‌ 
வழங்க அரசு போதிய நடவடிக்கை எதுவும்‌ எடுக்காததன்‌ 
விளைவாக இவர்களது வாழ்க்கை நிச்சயமற்ற சூன்ய 
நிலைக்கு தள்ளப்படுகிறது. 


6. 1981 மக்கட்‌ தொகை கணக்கெடுப்பின்படி தமிழக மக்கன்‌" 
தொகை சுமார்‌ 70 சதவீதம்‌ பேர்‌ (3.5 கோடி) கிராமம்‌ 
புறங்களில்‌ வசிப்பதாக கூறுகிறது. இவர்களில்‌ குறைந்த 
பட்சம்‌.60 சதமானப்‌ பேர்‌ கூலித்தொழிலாளராகவும்‌, சிறு 
விவசாயியாகவும்‌, குத்தகை விவசாயியாகவும்‌ : உள்ளனர்‌ 
எனக்‌ கணக்கிட்டாலும்‌, இந்த வசையில்‌ எண்ணிக்கை | 
ஏறத்தாழ 2.கோடிப்‌ பேர்‌ ஆகிறது. 
தம்முடைய 12 வது காங்கிரசும்‌, சேலம்‌ - மாதில 
மாநாடும்‌ கிராமப்புற பாதிக்கப்பட்ட மக்களை திரட்ட 
நாம்‌ எந்த திசை வழியில்‌ நடவடிக்கை எடுக்க வேண்டும்‌ 
என்று வழிகாட்டிஇருக்கிறதோ,அவைகள்மீது நாம்‌ எடுத்த 
நடவடிக்கைகள்‌, நடத்திய இயக்கங்கள்‌, போராட்டங்கள்‌ 
பற்றி பரிசிலிப்போம்‌. 
8. அகில இந்திய இயக்கங்கள்‌: 
12-வது கட்சி காங்கிரஸ்‌ 1986-ம்‌ ஆண்டு வி.ச. வீன்‌ 
பொன்விழா ஆண்டையொட்டி மலர்‌ வெளியிடவும்‌," 
முக்கிய போராட்டங்கள்‌ குறித்து பிரசுரங்கள்‌ வெளியிட 
வும்‌, விவசாய புரட்சி இயக்கத்திற்கு விவசாயிகளை 
இரட்டவும்‌, அரசின்‌ கேடுகெட்ட கொள்கைகளுக்கு 
எதிரான பிரச்சாரத்தை நடத்துமாறும்‌, கொடி ஏற்றுவது. 
- பொதுக்‌ கூட்டங்கள்‌ நடத்துவது ஆகியவைகளை இறப்‌ 
பாக செய்ய அறைகூவல்‌ விடுத்திருந்தது. இவற்றை 
யொட்டி பிரச்சாரம்‌, கொடியேற்று விழா, சில பொதுக்‌ 
கூட்டங்கள்‌ நடத்தப்பட்டன. 


ஷை 


[7 
Ee. 


க 


9. மறியல்‌ இயக்கம்‌ | 

1987. செப்டம்பர்‌ 7-முதல்‌ 13-முடிய நிலச்‌ சீர்‌ இருத்த 
விவசாய விளைபொருள்களுக்குக்‌ கட்டுப்படியான விலை, வ்‌ 
சாயத்‌ தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட கூலிச்சட்பு 
வேண்டும்‌ என்பது உட்பட சில மாநில கோரிக்கைகளுடன்‌ 1! 
அம்ச கேோரிக்கைகளுக்கான அகில இந்திய அளவில்‌ நடைபெற்‌ 
மறியல்‌ போராட்ட த்தின்‌ பகுதியாக தமிழசுச்திலும்‌ நட த்‌. இனோம்‌ 
வப்போராட்டத்தை சக்தியாக நடத்த ஸ்தாபன எற்பாடுகு 
விரிவாகக்‌ செய்யப்பட்டது. இம்மறியல்‌ (இயக்கத்தை விளக 
64,001 பிரசுரம்‌ 25 காசில்‌ வெளியிட்டு விற்கப்பட்டது. தமி, 
ட்டில்‌ நும்‌ ஸ்தாபனம்‌, இயக்கம்‌ இல்லாத ஆயிரக்கணக்கா॥ 
நாமங்களில்‌ இக்கோரிக்கைகளை விளக்கி பீரச்சாரம்‌ செய்ய 
பட்டது. மீ, 1,450 துண்டு பிரசுரங்களும்‌," 29, 250 போஸ்ட! 
களும்‌ வெளிபிடப்பட்டன, 242-ஸ்குவார்‌ டுகன்‌ மூலமும்‌, 21 
கபா துக்கூட்டங்கள்‌ மூலமும்‌ பிரச்சாரம்‌ செய்யப்பட்டது. 41 
பேரவைக்‌ கூட்டங்கள்‌ நடத்தப்பட்டு 8,325 வழியர்களிட! 
பாறியலை விளக்கி பேசப்பட்டது. மறியலில்‌ நாம்‌ திட்டமிப்‌ 
கற்க (29,500) மேலாக 30,763 பேர்‌ கன்‌ 


2 கைதானார்சும்‌ 
இலம்‌ 3,847 பெண்களும்‌, 


406 குழந்தைகளும்‌ இருந்த 
குறிப்பிட த்தக்ககாகும்‌. இம்மறியல்‌ இயக்கத்திற்கு சி.ஐ.டி. 
தொழிற்சங்கங்கள்‌ ,மாதர்‌,வாலிபர்‌ சங்கங்கள்‌ ஆதரவளித்ததுட। 
நேரடியாக மறியலில்‌ பங்கு கொண்டார்கள்‌. மாநிலம்‌ மு! 


வதும்‌ கட்சி அணிகள்‌ முழுமையாக இந்த இயக்கி 
வெற்றிகரமாக நடக்க உதலியது, | 


10. 1988 செப்டம்பர்‌ 12 முதல்‌ 18 வரை மறியல்‌ 


வட துசாரி கட்சிகளின்‌ தலைமையிலுள்ள விச., வி கொ) 
அடைப்புக்களின்‌ சார்பில்‌ அகில இந்திய ரீஇயில்‌ இந்த மறிய! 
க்கான எட்ட டைபெற்றது. தமிழகத்‌ இலுள்ள இடதுசாரி கப்‌! 
கூட்‌ நக்கு, ழ்‌ க்கட்‌ கலைமையிலுள்ள விச,விதொச சார்பி! 
ள்‌ சதி இந்த இயக்கத்திற்கு தாயாரிப்பு வேலைக்‌ 
அம்பா. க்‌, மாவட்ட அளவில்‌ கூட்டுக்‌ குழுச்சி 
டும்‌, சுமார்‌ டன்‌ £000பேர்கள்‌ கலந்து கொண்ட மாதில மாம்‌! 
அ, சும; 12,000 பேர்கள்‌ வரை கலந்துகொண்ட 26 பிராந்தி! 
தப்பட்ட து.சுமார்‌ 25லட்சம்‌ துண்டுப்பிரசுரம்‌ 


கவர்‌ டிகள்‌ சூலம்‌ , க தப்‌ 520க்கும்‌ வெறிக்‌ 
3, கதுவ ட்வின்‌ தெருமுனைப்‌ பிரச்சாரம்‌, 100க்கும்‌ மேற்பட 


எ மூலம்‌ இம்மறியல்‌ வினக்க பிரச்சாரம்‌ 1000 
“அகப்பட்டது. நாம்‌ மட்டும்‌ 50,000 மறிய 


3 
க... 


ணை பை ட்ட" 


+ 


கோரிக்கைவிளக்க பிரசுரம்‌ வெளியிட்டோம்‌.CPI 23 ஆயிர ம்வெளி 
யிட்டார்கள்‌.இந்தடியக்கத்கை சிபி தலைமையிலுள்ளவர்களுடன்‌ 
சேர்த்து நடத்துவதில்‌ ஏற்பட்ட சில ரெமங்களையும்‌, இடையூறு 
களையும்‌ சமாளித்து முன்‌ முயற்சி எடுத்து நமது தோழர்கள்‌ 
வெற்றிகரமாக நடத்நியுன்ளனர்‌. இம்மறியலில்‌ 330 மையங்களில்‌ 
தமது சார்பில்‌ சுமார்‌ 47,000 பேர்களும்‌, சிபி சார்பில்‌ 
25, 000 பேர்களும்‌ கலந்து கொண்டனர்‌. இடல்‌ 14,000க்கும்‌ 
மேற்பட்ட பெல்கரும்‌ 500க்கும்‌ மேற்பட்ட குழந்தைகளும்‌ 
கைதாயீனர்கள்‌. 
தமிழகத்தில்‌ பரவலாக மழை இருந்தும்‌, கட்சி மாநாடு 

சன்‌, மற்றும்‌ நெொடர்ச்சியான வேலைகளுக்கு மத்தியிலும்‌, இரு 
மணம்‌ போன்ற விசேஷங்கள்‌ இருந்த போதிலும்‌ இவ்வளவு பேர்‌. 
மறியலில்‌ பங்கெடுத்துக்‌ கொண்டது இயக்கத்தின்‌ வளர்ச்சி 
யையும்‌, நமக்குள்ள வாய்ப்பையும்‌ எடுத்துக்‌ காட்டுவதாக 
உள்ளது. இந்த மறியலில்‌ இதர சகோதர தொழிற்‌ 
சங்க, மாதர்‌,வால்பர்‌ அமைப்புக்களும்‌ கணிசமான அலவு மறி 
யலில்‌ .சலந்தகொண்டதாலேயே நமது எண்ணிக்கை இந்த அளவு 
உயர்ந்தது. இந்த போராட்டத்தின்‌ பகுதியாக தென்‌்அற்காடு 
மாவட்டம்‌ சேப்ளாநத்தம்‌ கிராமத்தில்‌ பினாமி நிலத்திலும்‌, 
காமராஜர்‌ மாவட்டம்‌ கான்சாபுரம்‌ கிராமத்தில்‌ தரிசு நிலத்திலும்‌ 
இழபகியது அப்பகுதியில்‌ இயக்க வளர்ச்சிக்கு உதவியது. 
11. சமாதான இயக்கம்‌: 

அஇவிச வன்‌ அறைகூவலுக்கிணங்க தமிழ்‌ நாட்‌ டில்‌ குறிப்‌ 
பாக தஞ்சை, செங்கை மற்றும்‌ சில மாவட்டங்களில்‌ பொதுக்‌ 
கூட்டம்‌, ஹால்‌ கூட்டம்‌, பேரவைக்கூட்டங்கள்‌ நடத்தப்பட்டுள்‌ 
ளன. இந்த இயக்கத்தில்‌ விவசாய மக்களை இரட்டுவதிலுள்வ 
பெரும்‌ பலஹீனம்‌ நீடிக்கிறது. 
12. 1987 டிசம்பர்‌ டில்லி பேரணி. 


இப்பேரணிக்கு முன்பு நவம்பர்‌ மாதம்‌ தமிழகத்டுல்‌ 
இடதுசாரி வெகுஜன அமைப்புகள்‌ சார்பில்‌ நடத்தப்பட்ட பிரக்‌ 
சார பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதில்‌ விச, விதெர ச 
அமைப்புக்கள்‌ குறிப்பிடத்தக்க அளவு செயல்பட்டன. 


13. 1588 மார்ச்‌ 15 - பாரத்‌ பந்த்‌ 


இந்த இயக்கத்தில்‌ இதுவரை இல்லாத அளவு இறாமப்‌। 

விவசாயிகளும்‌, விவசாயத்‌ தொழிலாளர்களும்‌ பங்கெழித்துக 

கொண்டு கிராமப்புறங்களில்‌ பந்த்‌ வெற்றிகரமாக நடைபெற 
கீ 


செய்தனர்‌. தஞ்சை மற்றும்‌ பல மாவட்டங்களில்‌ விவசாயத்‌ | 
தொழிலாளர்கள்‌ வேலைநிறுத்தம்‌ செய்து பந்த்தில்‌ கலந்துகொண் 
டனர்‌. க 1 





மாநில இயக்கங்கள்‌ 
14. வறட்சி நிவாரண இயக்கம்‌ 


1986-87 இரு ஆண்டுகளில்‌ தமிழகத்தில்‌ கடுமையான ; 
வறட்சி ஏற்பட்டிருந்தது. 23-மாவட்டங்களில்‌ 12மாவட்டங்கள்‌ | 
இதனால்‌ கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில்‌ மத்திய- | 
மாநில அரசுகள்‌ உரிய நிவாரண வேலைகளைக்கூட செய்யவில்லை. | 
மேலும்‌ விவசாயிகளின்‌ கூட்டுறவு கடனுக்காகவும்‌, நிலவரி பாக்கிக்‌ | 
காகவும்‌ ஐப்தி நடவடிக்சைகளில்‌ அரசு ஈடுபட்டது. இத்தகைய ! 
, நிலையை எதிர்த்து உடனடியாக தமிழகம்‌ முழுவதையும்‌ வறட்சி | 
மாநிலமாக அறிவித்து நிவாரண வேலைகளை செய்ய்‌ வேண்டும்‌, ; 
கூட்டுறவு கடன்‌ பிரச்சனைக்கு முனுஆதிச்‌ குழுவின்‌ பரிந்துரைப்‌ 
படி தீர்வு காண வேண்டும்‌, வி தொ-க்களுக்கு வேலை வாய்ப்பளிக்க. 
வேண்டுமென்று வலியுறுத்தி நாம்‌ தனியாக தீவிரப்பிரச்சாரம்‌ 
செய்தோம்‌. உண்ணாவிரதம்‌, தர்ணா நடத்தினோம்‌. நெல்லை, புதுக்‌ | 
கோட்டை, மாவட்டங்களில்‌ வறட்சி நிவாரண மாநாடுகள்‌ 
தடத்தினோம்‌. 16-6-86ல்‌ மாநிலம்‌ முழுவதும்‌ மறியல்‌ போராட்‌ | 
டம்‌ நடத்த முடிவு செய்தோம்‌. அதே தேதியில்‌ உழவர்‌ உழைப்‌ | 


*ட்ரளர்‌ கட்சி, ஜனதா, தமது கழகம்‌, சிபிஐ, விச ஆவை | 


களும்‌ மறியல்‌ செய்ய முடிவு செய்திருந்‌ 
கமாக முடிவு செய்து சிபிஐ-யுடன்‌ பேசினோம்‌. ஆ 


இயக்கத்துக்கு வர மறுத்துவிட்டனர்‌. மற்ற 3-கட்சிகளும்‌ எம்‌ ஜி! 
ஆர்‌ உடன்‌ பேச்சு வார்த்தை நடத்தி மறியல்‌ போராட்டத்தை | 


கைவிட்டனர்‌. இறுதியில்‌ நாம்‌ னி த ்‌! 
16,000 பேர்கள்வரை பக்‌ i ன்‌ ட ர ரி 


து போராட வேண்டும்‌, 
15. கடன்‌ நிவாரணம்‌ 


ர ்‌ தீதிட முன்வராமல்‌ சு 
அரசு ஐப்தபோன்ற கடும்‌ ர கண்டு ப்பத்‌ 


கு நிரந்தரப்‌ பரிகாரம்‌! 
இம்‌. சில இடங்களில்‌ ஜப்‌ இிமை 
டூ 


நக ்‌ ம்‌ 











தடுத்து நிறுத்த நம்மால்‌ முடிந்தது. ஐப்தரசெய்த பொருட்களைத்‌ 
திரும்பப்‌ பெறவும்‌ செய்தோம்‌. இதுகுறித்த வழக்குகளையும்‌ சந்தித்‌ 
தோம்‌. 

பின்னர்‌ நமது தொடர்ந்த போராட்டம்‌ காரணமாக 
வட்டி தள்ளுபடி என்று அரசு அறிவித்தபோது தவணை நீட்டிக்கக்‌ 
கோரி 12-11-86 அன்று கோட்டை முன்‌ மாநிலம்‌ முழுவதிலும்‌ 
இருந்து வந்த பிரதிநிதிகளைக்‌ கொண்ட உண்ணாவிரதம்‌ நடத்தி 
னோம்‌. இதர சங்கங்களும்‌ இக்கோரிக்கைகளை ஆதரித்து நின்றது. 
போராடியது. பின்னர்‌ அரசு தவணையை நீட்டித்தது. இது 
ஓரளவு சிறு விவசாயிகளுக்கு உதவியாக இருந்தது. 


16. காவேரி ஈதி நீர்‌ பிரச்னை 


கடந்த 3 ஆண்டுகளில்‌ காவிரி பாசனப்‌ பகுதியில்‌ விவசா 
யத்திற்கு நெருக்கடி ஏற்படும்போதெல்லாம்‌, நாம்‌ தண்ணீர்‌ பெறு 
போராடி வந்திருக்கிறோம்‌. உண்ணாவிரதம்‌, ஆர்ப்பாட்டம்‌, 
கர்ணா என நடத்துவதுடன்‌ 21.7.86-ல்‌ தஞ்சை,. இருச்சி, தென்‌ 
னற்காடு மாவட்டங்களில்‌ தாம்‌ மறியலும்‌ நடத்தினோம்‌. 5000-க்‌ 


கும்‌ மேற்பட்டவர்கள்‌, கைது செய்யப்பட்டனர்‌. நாம்‌, சி.பி.ஐ... ன்‌ 
தி.மு.க, சேர்ந்து 1,9 87-ல்‌ பந்த்‌ போராட்டம்‌ நடத்தினோம்‌. ' 
அனைத்து பகுதியினர்‌ ஆதரவுடன்‌ இப்போராட்டம்‌ . வெற்றிகர 


மாக நடைபெற்றது. 


i 


இப்பிரச்னைக்கு நிரந்தர தீர்வு காணப்படாத நிலையில்‌ 
காவிரிப்‌ பாசன பகுதியில்‌ நெல்‌ விவசாயத்திலிருந்த வேறு விவ 
சாயத்திற்குசெல்வ தும்‌, இருபோகம்‌ ஒருபோகமாவதும்‌, தெளிப்பு 
விவசாயத்திற்கு செல்வதும்‌ கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதி 
கரித்து வருகிறது, இதனால்‌ பல்லாயிரம்‌ விவசாயத்‌ தொழிலாளர்‌ 
ளுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருப்பதுடன்‌, உணவு உற்பத்தியும்‌ 


பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. ஆண்டுதோறும்‌ சுமார்‌ 100 கோடி : 


பாய்க்கு மேல்‌ உற்பத்தி இழப்பு ஏற்படுகிறது. விரைவில்‌ ' நிரந்‌ 
கரத்‌ தீர்வகாணப்படவில்லையெனில்‌ நிலைமை மேலும்‌ மோசமா 
கும்‌ அபாயம்‌ உள்ளது. ' 


17. குத்தகை விவசாயிகள்‌ பற்றி. 


ட இது குறித்து 30,7.ச7ல்‌ இருத்துறைப்பூண்டியில்‌ நடத்தப்‌ 

வட்ட மாநில மாதாட்டில்‌ கோர்ட்‌ உத்தரவிட்டாலும்‌ நிலத்தை 

டட வெளியேறமாட்டோம்‌ என்ற உறுதியான முடிவினை மேற்‌ 

காண்டோம்‌. அதன்பின்‌ மாநில அரசு குத்தகைகாரர்களை 

வளியேற்றுவ தில்லை என்று அப்போது அறிக்கை வெளியிட்டது. 
6 


டை. 


5 எய கோர்ட்டை திறந்து வழக்குகளை முடித்து! 
த்க்‌ வார்‌ செல்லு போலீஸ்‌, ரெவின்பு அதிகாரிகளுக்கு 
அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால்‌ நிலவன்‌ யோதிலி ஆபத்து! 
அதிகரித்துள்ளது. இந்த இயக்கத்தில்‌ சம்பந்தப்பட்ட ந்தி 
களை திரட்டுவதில்‌ பலஹீனம்‌ மிருந்து வருகிறது. கூட்டு இயச்‌। 
சம்‌ நடத்தவும்‌ முடியாத நிலை இருந்து வருகிறது. இன்று, ரச்‌] 
தகை விவசாயிகளுக்கான இயக்கத்தில்‌ அவர்களை சக்தியாக) 
இரட்ட முடியாத நிலை உள்ளது. எதிர்காலத்தில்‌ தீர்வு சாண । 
டூவண்டிய பிரச்சனையாக இது நம்முன்‌ உள்ளது. 


18. கரும்பு விவசாயிகள்‌ இயக்கம்‌ 


ஆலைவாரியாக பல சங்கங்கள்‌ இருந்தபோ திலும்‌அலலைகள்‌ 
அரசுடனும்‌, ஆலைநிர்வாகத்துடனும்‌ சமரசப்‌ போக்கை கடப்‌ 
பிடிக்கும்‌ சங்கங்களாகவே உள்ளன. இந்த நிலையில்‌ பாதிச்சப்‌। 
பட்ட கரும்பு விவசாயிகளை திரட்ட மாநில அளவில்‌ ஒரு அமைப்‌ | 
பை ஏற்படுத்த 6 2 87ல்‌ திருச்சியில்‌ மாநில அளவில்‌ கரும்பு. வில 
சாயிகள்‌ கூட்டம்‌ நடத்தப்பட்டது. 5687ல்‌ திருச்ச மாவட்டப்‌! 
புகளூரில்‌ மாநில கரும்பு விவசாயிகள்‌ மாநாட்டை ட்‌ 


14-ஆலைகளிலிருந்து விவசாயிகள்‌ கலந்து கொண்டனர்‌. இதில்‌ 
தமிழ்நாடு கிராம விவசாயிகள்‌ சங்கம்‌ அமைக்கப்பட்டு 25- பேர்‌ 
சொண்ட கமிட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டு வரு 
கிறது. கரும்பு விவசாயிகள்‌ கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆலவா! 
யிலில்‌ நடத்தப்பட்ட ஒரு நாள்‌ உண்ணாவிரதம்‌ நல்ல பிரதி 
பலிப்பை தந்தது. இச்சங்கத்தை தொடர்ந்து செயல்படுத்த உரிய 
ஏற்பாடுகள்‌ செய்திடல்‌ வேண்டும்‌. 
19. கட்டுப்படியான விலைக்கான இயக்கம்‌. 

i 


நெல்லுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கு நாம்‌ ஆண்டு 
தோறும்‌ போராடி. வருகிறோம்‌. அரசு மானியத்தை டோக்சனாச! 
கொடுப்பதை மாற்றி ரூபாயாகக்‌ கொடுக்க வைப்பதில்‌ வெற்றி 
பெற்றோம்‌. 1986ல்‌ இராமநாதபுரம்‌ மாவட்ட த்தில்‌ மிளகாய்‌ வில] 
வீழ்ச்சியடைந்த போதும்‌, கட்டுப்படியான விலை நிந்ணயம்‌ செரி] 
யக்‌ கோரி மாநாடு நடத்தப்பட்ட து. 1988-ல்‌ தஞ்சை மாவட்டத்‌ 
இல்‌ என்‌ விலை வீழ்சியால்‌ பல ஆயிரக்சுணக்கான விவசாயி 
நட்ட கடும்‌ பாஇப்பு ஏற்பட்டபோது எள்ளுக்கு நியாய வி௮ி 
விலவவிபாச்‌ அலுலலகங்களுக்கு மூன்‌ ஆர்ப்பாட்டமும்‌, பருத்தி 
ம்ப கட்டுப்படியான விலை கேட்டு மதுரை, அண்ணா 
ன்‌ தண்‌ உண்ணாவிரதம்‌, தர்ணா ஆகிய போராட்டங்சி 
தம்‌] தடத்தியுள்ளோம்‌. ஆனால்‌ விவசாயிகள்கடும்‌ நெருக்கடியில்‌! 


7 





| 








சக்கயெள்ள இந்த சூழலில்‌ விலைப்பிரச்சனைக்கான ஒரு சக்தியான 
விவசாயிகள்‌ இயக்கத்தை உருவாக்கும்‌ நிலையிலோ; மத்திய-மாநில 
அரசுகளை நிர்ப்பத்திக்கும்‌ அளவிலோ, நாம்‌ இல்லை என்பதே 
இன்றைய நிலை. 

20. மலைவாழ்‌ மக்கள்‌ கோரிக்கை . 


தமிழகத்தில்‌ மலைவாழ்‌ மக்கள்‌ கோரிக்கைகளுக்காக 
குறிப்பாக, நிலப்பட்டா பெறுதல்‌, குடியிருப்பு, போக்குவரத்து, 
கல்வி, வைத்திய வசதிகள்‌ மற்றும்‌ அவர்களுக்காக மத்திய-மாநில 
அரசுகள்‌ கூடுதல்‌ நிதி ஒதுக்கி அவர்கள்‌ நல்வாழ்வு திட்டங்களை 


. நிறைவேற்ற வேண்டுமென்று வலியுறுத்து தோடர்ச்சியாசு பல. 


ஸ்தல இயக்கங்கள்‌ நடத்தி வந்துள்ளோம்‌. 

சுமார்‌ 20-க்கும்‌ மேற்பட்ட மலைகளில்‌ 5 லட்சத்திற்கும்‌ 
மேல்‌ உள்ள இம்மக்கள்‌ அரசு மற்றும்‌ காட்டிலாசா அதிகாரி 
களால்‌ கடும்‌ தொல்லைக்கு ஆளாக்கப்படுகின்றளர்‌. இலர்சு க்கு 
வர வேண்டிய சலுகைகள்‌ மறுக்கப்படுகிறது. நிலத்தை ஸஎீட்ட்‌ 
வெளியேற்றமும்‌ தொடர்ந்து நடடைபெறுகிறது, இப்பகுதி மக்களை 
சகலவிதமான சீர்குலைவுசச்திகளும்‌ இசை திருப்ப தொடர்ந்துமுயற்‌, 
இக்ன்‌ றன. இந்நிலையில்‌ இவர்கள்‌ பிரச்சனைகளுக்காக 28.7.87ல்‌ 
மிதன்னாற்காடு கல்வர। யன்‌ மலைப்பகுதி கள்ளக்குறிச்சியில்‌ மா நில 
மாநாட்டை. நடத்தினோம்‌. இம்மாநாட்டிற்கு மாநிலத்திலுள்ள 
14 மலைகளிலிருந்து . 144 பிரதிநிதிகளும்‌, 300க்கும்‌ மேற்பட்ட 
பார்வையாளர்களும்‌ ஆக 500 பேர்கள்‌ வரை கலந்து கோண்‌ 
டார்கள்‌. இறுதியில்‌ தடை.பெற்ற பேரணியில்‌ 2000 பேர்‌ சுலந்து 
கொண்டனர்‌... இம்மாநாடு மலைவாழ்‌ மக்கள்‌ மத்தியில்‌ நமதுசெல்‌ 
வாக்கை அதிகப்படுத்த ௪.தவியுள்ளது. தொடர்ந்து இவர்களுக்கு 
மத்தியில்‌ வேலை செய்வதற்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்த 
வேண்டும்‌. ல 


21. விவசாயத்‌ தொழிலாளர்‌ இயக்கம்‌ 
தமிழ்நாட்டில்‌ விவசாயத்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌ மாறில்‌, 


மட்டத்தில்‌ தனியாக அமைக்கப்பட்டது. தஞ்சை, இருச்சி, மதுரை. 






தென்னாற்காடு ஆயெ நான்கு மாவட்டங்களிலும்‌ தவி மாவட்ட 
கமிட்டிகள்‌ இருக்கின்றன. மற்றைய மாவட்டங்களிலும்‌ வி.சு 
வட்டக்‌ குழுவே விவசாயத்‌ தொழிலாளர்‌ பிரச்சனை களைய 
22, கூலிக்கான இயக்கும்‌ . 
தமிழ்நாட்டில்‌ 2 கூலி சட்டம்‌ உள்ளது. கீழ்க்தஜுசை 
கீவிர தமிழகம்‌ து குதைந்தபட்ச கூலிச்‌ சட்டமும்‌, கீழத்‌ 
8 


தஞ்சையில்‌ நியாயக்‌ கூலிச்‌ சட்டமும்‌ அமுலில்‌ சரன்‌ இப்‌ 
போது குறைந்தபட்ச கூலிச்‌ சட்டத்தில்‌ இருப்பதை ட த ய க்‌ 
. கூலி சட்டத்தில்‌ உள்ள கூலி குறைவாக உள்ளது. என தரன்‌ 
நாம்‌ இரு சட்டத்தையும்‌ ஒன்றாக்கி தமிழகம்‌ முழுவதும குனிந்த 
பட்ச கூலியை அமுலாக்க நிர்வாக ஏற்பாடு வேண்டும்‌ என்று 
இயக்கம்‌ நடத்தி வருகிறோம்‌. தழ தஞ்சையில்‌ அறுவடை கூலி, 
சட்டத்தில்‌ 9-ல்‌ ஒன்று என்று உள்ளது. இடையில்‌ போராடி தாம்‌ 
8-ல்‌ ஒன்று பெற்றோம்‌. பிறகு 7-ல்‌ ஒன்றுக்கு நாமும்‌ சிபீஐ சங்க 
மும்‌ சேர்ந்து போராடி ஏழரைக்கு ஒன்று என்று 
அமுலாக் கப்பட்டது. உழவடடைக்கால கூலி 
இந்த ஆண்டு: ஆண்களுக்கு ரூ.15, பெண்களுக்கு 
ரூ.10- என்ற அளவில்‌, உள்ளது. மேல தஞ்சையில்‌ சில பகுதி 
களும்‌ தென்னாற்காடு, சிதம்பரம்‌, காட்டுமன்னார்குடி,, மதுரை 
மாவட்டத்தில்‌ உத்தமபாளையம்‌, பெரியகுளம்‌, திருச்‌ மாவட்டத்‌ 
இல்‌ லால்குடி, முசிறி, திருச்‌, வட்டங்களிலும்‌ சட்டக்‌ கூலிக்கு. 


போராடி சில இடங்களில்‌ சட்ட கூலியையும்‌, சில இடத்தில்‌ இருப்‌ 


பதை விட கூடுதலாகவும்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
43. நெய்‌ குப்பையில்‌ 

சட்டக்‌ கூலிக்காக போராடிய போது தான்‌, திருச்சி 
மாவட்டம்‌ நெய்குப்பையில்‌ சட்டக்‌ கூலி கொடுக்க மறுத்து மிராசு 
தார்கள்‌ 750 விவசாயத்‌ தொழிலாளர்களின்‌ வீடுகளை எரித்து 
சாம்பலாக்கினார்கள்‌. இதில்‌ ரூ. 75 லட்சத்திற்கு மேல்‌ சேதம்‌. 
நமது சகோதர சங்கங்கள்‌ அவர்‌ களுக்கு உதவிய து. காவல்துறை 
பாதிக்கப்பட்டவர்கள்‌ மீதே வழக்கு போட்டது, இதில்‌ நமது 
இயக்கம்‌ உறுதியாக நின்று போராடியதால்‌ அவர்கள்‌ நமது இயக்‌ 
கத்தின்‌ மீது நம்பிக்கையுடன்‌ இருக்கிறார்கள்‌. அதன்‌ பிரதிபலிப்பு 
பல கிராமங்களுக்கு நமது இயக்கம்‌ பரவ உதவி இருக்கிறது 
24 குடிமனைப்பட்டா 


i தமிழகத்தில்‌ பெரும்‌ பகுதி விவசாயத்‌ தொழிலாளர்‌ 
கனாக்கு குடிஇருக்கும்‌ மனைப்பட்டா இல்லாமல்‌ இருக்கின்‌ ற நிலை 
ய்‌ பட்டா கோரி இயக்கம்‌ நடத்தி வருகிறோம்‌. அதில்‌ 1987 
ஆம்‌ ஆண்டு இறுதியில்‌ சேலம்‌ மாவட்டத்தில்‌ வி ச,வாலிபர்‌ சங்‌ 
கம்‌, கட்சி ஆகியவை இனைந்து மாவட்டம்‌ முழுவதும்‌ இருந்து 
குடிமனைப்பட்டா இல்லாதவர்களை ஊர்வலமாக அழைத்து வந்து 
மாவட்ட கலெக்டர்‌ அலுவலகம்‌ முன்‌ ஆர்ப்பாட்டம்‌ நடத்தியது. 


அதேபோல்‌ கள்ளக்குறிச்‌ சியில்‌ னைப்‌ 
டி 5 ம ட்‌ ரி 
பெரும்‌ பேரணி நட நத து. இவைகள்‌ தரப்‌ பட்டா வேண்‌ 


ல 


. டும்‌ என்ற பிரச்னையை அப்பகுதியில்‌ ஒரு.வெகுஜன இயக்கமாக 
முன்னுக்கு கொண்டு வந்துள்ளது... i 


25. அரசு சலுகைகள்‌ 


குடிநீர்‌, நடைபாதை, வீடு, குடிசைக்கு ஒரு "விளக்கு, 
$வலை வாய்ப்பு, கறவை மாடு, ஆடுவளர்ப்பு ஆயெ அரசு சலுகை 
களை பெற்றுத்‌ தர பல இடங்களில்‌ நமது தோழர்கள்‌ கமிட்டிகள்‌ 
முயற்சி எடுத்து பெற்றுக்‌ கொடுத்திருக்கிறார்சுள்‌ . 


26, கரும்பு பண்ணை கழகம்‌ 


நாம்‌ தொடர்ச்சியாக இப்பிரச்னையில்‌ போராடி வந்துள்‌ 
“ளோம்‌, தஞ்சை மாவட்டம்‌ வடபாதி மங்கலத்தில்‌ உள்ள தமிழ்‌ 
தாடு அரசு கரும்பு பண்ணை கழகம்‌ கலைக்கப்பட்டு அதில்‌ இருந்த 
நிலம்‌ விவசாயத்‌ . தொழிலாளர்‌ குடும்பம்‌ ஒன்றுக்கு 
ஒன்றரை ஏக்கர்‌ வீதம்‌ வழங்கப்பட்டு வருகிறது. இது இப்பகுதி 
விவசாயத்தொழிலாளர்கள்‌ மற்றும்‌ விவசாயிகள்‌ மத்தியில்‌ தமது 
இயக்கத்தின்‌ செல்வாக்கை அதிகரித்திருக்கிறது. இப்பகுதி ௪பிஐ 
களமாக இருந்தஇடம்‌.அவர்கள்‌ தொடர்ந்து கரும்பு பண்ணையை 
்‌ கலைக்கக்‌ கூடாது என்று இயக்கம்‌ நடத்தி வந்தார்கள்‌ என்ப 
குறிப்பிடத்தக்கது.. 


27 அறுவடை இயந்திரம்‌ . 


தஞ்சை மாவட்டம்‌, நாகை வட்டம்‌, மூங்கில்குடி கிரா 

மத்தில்‌ 1988 ஏப்ரலில்‌ அறுவடை இயத்திரத்தை கொண்டு வந்து 
விவசாயத்‌ தொழிலாளர்களுக்கு வேலை இல்லா மல்‌ செய்ய எடுத்த 
முயற்சியை நாம்‌ தடுத்து அதில்‌ வெற்றி பெற்றிருக்கிறோம்‌. இதில்‌ 
'திமுச, அதிமுக, விவசாயத்‌ தொழிலாளர்களும்‌ நம்மோடு உறுதி 
'பாக சேர்ந்து இப்போதும்‌ நிற்கிறார்கள்‌.அ.தில்‌ இரண்டுவழக்குகள்‌ 
உள்ளது. இதில்‌ அவர்களும்‌ இருக்கிறார்கள்‌. 6 


- குறைந்தபட்ச கூலி சட்டத்தை மறு' ஆய்வு செய்ய 
அமைக்கப்பட்ட கூலி கமிஷனில்‌ நமக்கு பிரதிநிதித்துவம்‌ இல்லை. 
இதை கண்டித்து நாம்‌ இயக்கம்‌ நடத்தினோம்‌. அதோடு அ.தி.முக, 
ஆட்சி போய்‌ ஆளுநர்‌ ஆட்டி வந்தவுடன்‌ காங்கிரஸ்காரர்களும்‌ 
அதில்‌ இல்லை என்ற காரணத்தால்‌ அது திருத்தி அமைக்கப்பட 
வேண்டுமென்றும்‌ நாம்‌ கோரியதை காரணமாக வைத்து விவ 
சாயத்‌ தொழிலாளர்‌ பிரதிநிதிகளாக 2௮ திமுக வினர்‌ இருத்‌ 

30 க்‌ 


ததில்‌ 3 பேரை எடுத்துவிட்டு காங்கிரஸிற்கு என்றும்‌. ச்‌ 
ஒன்றும்‌ என்று திருத்தி அமைக்கப்பட்டது. த்‌ | 
சாயத்‌ தொழிலாளர்‌ குறைந்தபட்ச: கனி கமிஷனில்‌ 7 al 
துவம்‌ அளிப்பது நமக்கு இதுதான்‌ முதல்‌ ங்கும்‌ 
தமது தோழர்‌ பி. குமாரவேல்‌ உறுப்பினராக ம்ம்‌ 
நமது முயற்சியால்‌ ஒரு இடைக்கால அறிக்கை ன ட்‌ 

திருக்கிமேம்‌,இறு நி அறிக்கையும்‌ கொடுக்கும்‌ தறுவாயில்‌ ௨ ட்‌ 
இதழ்தக்‌ குழு மாவட்டங்களுக்கு வந்த பேற்று அனைத்து வட 

களிலும்‌ நமது கோரிக்கையை வலியுறுத்தி மகஜர்‌ சொடுத்திர 

இரோம்‌. 


“9 நிலத்தை பாதுகாக்க போராட்டம்‌ 


சென்னை பெருநகர குழுமத்தால்‌ (M.M.D.A.) மர 
மலை நகர்‌ பகுதியில்‌ 8 கிராமங்களை எடுத்து அதில்‌ இருக்குர 
நஞ்சை, புஞ்சை நிலங்கள்‌ முழுவதையும்‌ மறைமலை நகருக்‌ 
எடுத்துக்‌ கொண்டு அந்த கிராமத்து மக்களையே அங்கிருந்‌/, 
வெளியேற்றுவது என்று நடவடிக்கை எடுத்து அனைத்து வேம்‌ 
களும்‌ முடிந்து பணம்‌ பட்டுவாடா செய்து வெளியேற்றும்‌ நி 
யில்‌ தான்‌ நமது கவனத்திற்கு வந்து நாம்‌ தலையிட்டோம்‌. அங்‌ 
இருப்பலர்கள்‌ அனைவரும்‌ ௧ ஏக்கருக்கு உட்பட்ட சிறு விவசா 
கன்‌. அதில்‌ குறிப்பாக நிண்ணாங்கரை என்ற கிராமத்தை பை 
மாக வைத்து அரசு இதை கைவிட வேண்டும்‌. மறைமலை நசீ 
லிஸ்தரிப்புக்கு பக்க த்‌ இல 
உள்ள துஎன்றுஎடுத்‌ 
இராம நிலத்ை 
விட்டது. மற்றறைய நடவடிக்கையும்‌ நிறுச்‌ 
வைக்கப்பட்டுள்ளது.இது செங்கை வட்டத்தில்‌ நமது இயக்கத்‌) 
வில்தரிக்க உதவி உள்ளது. 


30 தரிசு நிலத்திற்கான போராட்டம்‌ 


சேலம்‌. தென்னாற்காடு, பெரியா 
அண்ணு, நீலகிரி, வடஆற்காடு, திருச்சி 
களின்‌ மலையோரப்‌ பகுதிகளில்‌ 
செய்வது என்பது நடக்கிறது. இதில்‌, 6 றிப்பாக சேலம்‌ மாவ 
ட ஆத்தூர்‌ வட்டத்டில்‌ சுமார்‌ ம்‌ ஏக்கர்‌ நிலப்பகுதியி 
சுமார்‌ க்கும்‌ மேற்பட்ட கிராமங்களில்‌ நாம்‌ விவசாயத்‌ தொ 
லரனர்களை நிலத்தில்‌ ஈகுபடி செட்‌ 
தீவிர மற்றைய இ 
யிகள்‌ சாகுப 










வசம்‌ உள்ளது, விவசா 


"ஆற்காடு 


பைத்தரரில்‌ நமக்கும்‌ காட்டிலாகா அதிகாரிகளுக்கும்‌ தொடர்ந்து 
போராட்டம்‌ நடந்து வருகிறது. பல வழக்குகள்‌ போடப்பட்டி 
ருக்கிறது. இது அப்பகுதியில்‌ விவசாய இயக்க வளர்‌ ச்சிக்கு 
அ.தலியுள்ளது. இந்த இடத்தை உறுடிப்படுத்தவும்‌, மற்றைய 
இடங்களில்‌ பட்டா பெறவும்‌ பே ராராட வேண்டியுள்ளது. இதை 
மற்றைய பகுதிக்கும்‌, மாவட்டங்களுக்கும்‌ விஸ்த:ரிப்பது இயக்க 
வளர்ச்சிக்கு உதவும்‌, இதில்‌ மாவட்டக்‌ குழுக்கள்‌ கவனம்செ வுத்த 
வேண்டும்‌. 


31 கூட்டு இயக்கம்‌ 


அந்த மூன்று ஆண்டு காலத்தில்‌ மற்ற விவசாயசங்கங்கள்‌ 
பல சிதைவுண்டு கூட்டு இயக்கத்திற்கு அவைகளை கொண்டு வர 
முடியாத நிஃயில்‌ சிபிஐ விவசாயிகள்‌ சங்கம்‌ மற்றும்‌ விவசாயத்‌ 
தொழிலாளர்‌ சங்கம்‌ ஆகியவைகளுடன்‌ கூட்டு இயக்கங்களையும்‌ 
குறிப்பாக கீழத்தஞ்சையில்‌ அறுவடைக்‌ கூலிப்‌ பிரச்சனையிலும்‌ 
கூட்டு இயக்கத்தை நடத்‌ மியுள்ளோம்‌. 


32 பிரசுர வெளியீடுகள்‌ 


மத்யெ அமைப்பு வெளியிட்ட கொள்கை அறிக்கையை 
தமிழாக்கி 70 ஆயிரம்‌ பிரதிகளும்‌, பொ ன்விராவையொட்டி 
வெளியிடப்பட்ட 7 பிரசுரங்களில்‌ பஞ்சாப்‌ அபிவிருத்து வரியை 
எதிர்த்த போராட்ட பிரசுரம்‌ 10 ஆயிரம்‌, விவசாய நெருக்கடி 
என்ற ரகரம்‌ 50/00; பொன்‌ விழா ஆண்டு மலர்‌ 4000; 1987ல்‌ 
என்‌ இந்த மறியல்‌ 65,000; 1988 மறியலையொட்டி திருச்சி தீர்மா 
எம்‌ ஆயிரம்‌ வெளியிட்டு இருக்கிறோம்‌. ஆங்கில பிரசுரம்‌. 
வாங்கி விற்றிருக்னேம்‌. என்றாலும்‌ பொன்விழா ஆண்மை... ' 
யொட்டி வந்த 7 பிரசுரமும்‌ தமிழில்‌ கொண்டு வந்து வெளிய: . 
இயலவில்லை. மையத்தில்‌ காலத்தில்‌ கவனம்‌ செலுத்தாததும்‌, 
மாவட்டங்கள்‌ பிரசுர பாக்கியை அவ்வப்போது கொடுக்கா ததும்‌: 
சேர்ந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 
53 உழவன்‌ உரிமை 


விவசாய இயக்கத்தின்‌ சார்பில்‌ ஒரு மாத பத்திரிக்கை ல்‌ 

அவங்கப்பட்டு இதுவரை விடுபடாமலும்‌, நிறுத்தாமலும்‌ நடத்தி 
வருகிறோம்‌ என்பது பெருமைப்பட த்தக்கது.சென்ற மாநாட்டின்‌ 
போது 301) பிர திகள்‌ இருந்து 6000க்கு போய்‌ இப்போது ஒடு 
வருடமாக 5000 ட: திகள்‌ விற்கிறது. இதில்‌ 249 ஆண்டு சந்தா , 

“ர்க்கப்பட்டு அதில்‌ 21 ஆயிரம்‌ ரூபாய்‌ வைப்பு நிதியில்‌ பத்தி 

க்கை பெயரில்‌ "வைக்கப்பட்டுள்ளது. இதில்‌ சுமார்‌ 150 ட்‌ 
மாவட்டத்தில்‌ மட்டும்‌ சேர்க்கப்பட்டிருப்பது குறிப்‌ 
/ச 


பிடத்தக்கது. ஆயிரம்‌'ஆயுள்‌ சந்தா சேர்த்து ஒரு லட்சம்‌ வ்‌ | 
வைப்பு நிதியில்‌ வைப்பது என்று முயற்சி எடுச்சுப்பட்டு வரு ன, 
அதன்‌ விற்பலையை அதிகப்படுத்த த்க்‌ ஜல்‌ ge ட்‌ 
களிடம்‌ அக்டோபர்‌ முடிய சுமார்‌ 18, 000 ரூபாய்‌ க இருப்பது 
இதன்‌ வளர்ச்சியை பாதிக்கிறது. சந்தாவை அதிகப்படுத்துவ தும்‌ , 
ஏஜண்ட்‌ பாக்கிகள்‌ தவறாமல்‌ வருவதற்கு ன்பு டக்‌ குழுக்கள்‌ 
கவனம்‌ செலுத்துவதும்‌ போதுமானதாக இல்லை. 


இருந்தாலும்‌ உழவன்‌ கஉரிமைவளர்ச்சிக்குதுவைசள்‌ மட்டும்‌. 
தடை என்பது ஒரு பகுதிதான்‌. அதன்‌ உருவம்‌, உள்ளடக்கும்‌, 
அதில்‌ வரும்‌ விஷயங்கள்‌, அதன்‌ வரவு-செலவு, நிர்வாகம்‌ இலை 
களைபெரும்‌ அளவு அபிவிருத்தி செய்ய வேண்டிய குறைபாடுகளும்‌ 
நீடிக்கிறது. இது எதிர்காலத்தில்‌ போக்கப்பட வேண்டும்‌. 


34. ஆதரவு இயககம்‌ 


1985-ல்‌ ஆசிரியர்கள்‌ போராடிய போதும்‌, 1988-ல்‌ ஆதி! 
ரியர்கள்‌-அரசு ஊழியர்கள்‌ பேராடிய போதும்‌ ஆதரவு இயக்கம்‌ 
கள்‌ நடத்தி இருக்கிறோம்‌. | 
்‌ | 

95. உச்ச வரம்பு சட்ட திருத்தம்‌ | 
1 உச்ச வரம்பு சட்டத்தில்‌ 
மான்‌ அடிப்படையில்‌ சட்டசபை 
தயாரித்து சட்டமன்றத்தில்‌ கெ 


நமது சிதம்பரம்‌ மாநாட்டு தர்‌! 
யில்‌ ஒரு தனி நபர்‌ மசோதாலை! 
ஈடுக்கப்பட்டுள்ள து. | 
இப்பிரச்சனையில்‌ வ 


வவான பிரச்சார இயக்கமோ, | 
பிட த்தக்க ளர்ச்கெளோ ந 


டதத முடியா த பலஹீனம்‌ நீடிக்கிறது. 
3. அகில இந்திய கவுன்சில்‌ கூட்டம்‌ 

னு அலை இந்திய விவசாயத்‌ தொழிலாளர்‌ சங்கத்‌ தின்‌ கவுன்‌, 
சில்‌ கூட்டம்‌ திருவாரூரில்‌ மே 29, 30, 31 (1986) தேதிகளில்‌ நடை! 
பெற்றது. தோழர்‌. அரிகிஷன்‌ சிங்‌ சுர்ஜித்‌ கலந்து கொண்டார்‌. 
கவுன்சில்‌ கூட்டத்தையொட்டி பேரணியும்‌, பொதுக்கூட்டமும்‌! 
சிறப்பாக தடைபெற்றது. 


37 மாநில மாநாடு | 


வ்‌ . வது மாநாடு தஞ்சை நகரில்‌ vol 
க சு தேதிகளில்‌ சிறப்பாக கடந்தது சோலா கோச்‌ 
பலைக்கர்‌ மாநாட்டில்‌ சுலந்‌ கொண் 
பொதுக்கூட்டம்‌ நடத்தப்பட்டது... பவ லை 


13 


98 பாலக்காடு மாநாடு 


1986 டீசம்பரில்‌ பாலக்காட்டில்‌ நடைபெற்ற அகில்‌ 
இந்திய 2-வது மாநாட்டில்‌ ஏற்றும்‌ செங்கொடியை, 
$ழ்‌ லெண்மணியிலிருந்து கொண்டு செல்லும்‌ வாய்ப்பு கடைத்‌ 
தது. கீழ்வெண் மணியிலிருந்து ஜீப்‌ யாத்திரையாக எடுத்துச்‌ 
செல்லப்பட்ட கொடிக்கு வழியிலிருந்த மாவட்டங்களில்‌ றப்‌ 
பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அறுதியாக கோவை 
நகரில்‌ சி.ஐ.டி.யூ. சார்பில்‌ சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்‌ 
பட்டது. இது ஒரு பிரச்சார இயக்கமாகவே மாறியது. 


௩ பப ன்‌ ட்‌ க்‌ | 
£9 தொழிலாளி வர்க்க உதவி ரி J h 4 9)? 
சி.ஐ.டி.யூ., வி.ச. உதவி நிதியினை ஒவ்வொரு ஆண்டும்‌ 


| ஜனவரி 19-ல்‌ தியாகிகள்‌ இனத்தன்று வழங்கி வருகின்‌ றனர்‌. இந்த 


நிதியைக்‌ கொண்டு மாநில மைய முழுநேர ஊழியர்கள்‌ நான்கு 
பேர்களுக்கும்‌, மாவட்ட ஊழியர்கள்‌ நான்கு பேர்களுக்கும்‌ அல 
வன்ஸ்‌ கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிதி இல்லையேல்‌ மாநில: 
வி.ச. மையம்‌ இன்றுள்ள அளவிற்கு செயல்பட முடியாது. இந்த 
நிதி உதவியானது மாநில வி.ச. அமைப்பு செயல்படவும்‌, 4 
மாவட்டங்களில்‌, தலா ஒரு முழு நேர ஊழியருக்கு அலவன்ஸ்‌ 
தரவும்‌ பயன்பட்டுள்ள த .ஆனால்‌, இந்த திதியாதாரத்தை மட்டும்‌ 
சார்ந்து நில்லாமல்‌, வி.ச. விற்கென தனியான நிதி இரட்டுவது 
உடனடி எதிர்காலத்‌ தேவைகளுக்கு மிகவும்‌ அவசியம்‌ ஆகும்‌. 


40 உறுப்பினர்‌ சேர்ப்பு 


சேலம்‌ மாநாட்டின்‌ போது வி.ச.வில்‌ 60,000 உறுப்பினர்‌ 
ர்க்கப்பட்டிருத்தனர்‌. இன்று 1.93 லட்சமாக இது வளர்த்‌. 
கிள்ளது. வி.தொ.ச-வில்‌ 73 ஆயிரமாக இருந்தது 91 ஆயிரமாக 
கயர்த்துள்ளது. கட்டி முழுமையும்‌ ஈடுபட்டு செயல்பட்டதாலே 
இத்த உயர்வு சாத்தியமாயிற்று என்பது கவனிக்கத்தக்கது. முன்‌ 
அருத்த திலையை விட ஓரளவு வளர்ச்சி தான்‌. எனிலும்‌ தாம்‌ 
அரட்ட வேண்டிய மக்களின்‌ ஜனத்தொகையைப்‌ பார்க்கும்‌. 
பாது இது மிகவும்‌ சொற்பமானது என்பதை உணரமுடியும்‌. 


சன்‌ சே 


14 


டி பதும | ரு 
* இப்படி சேர்ந்த உறுப்பினர்களையும்‌ இரண்டு வசையாக 
ந்‌ க்கங்கள்‌: இளப்ச்ககள்‌ 
1 டும்‌ i ர்‌ இயக்கங்கள்‌ : இன 
பார்க்க வேண்டும்‌. ஒன்று தொட ந்த இ த்‌ வல்ல 
த்துவதன்‌ மூலம்‌ வரும்‌௨றுப்பினர்‌ எண்ணிக்கை. இ ஞுன்ற 
தட [ட : ப ண்ட ல 
ள்‌ கட்சியின்‌ பொதுவான செல்வாக்கு மூலமாகவும்‌ உறுப்பி 
வர்‌ சேர்ப்பு காலத்தில்‌ (மட்டும்‌) பல கிராமங்கள்‌ அணுகப்டடுவ 
சு ட ்‌ . © த்‌ ல்‌ ட ட தி த்‌: 
தாலும்‌ வரும்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கை ஆகும்‌. இன்றைய துப்‌ 
பினர்‌ எண்ணிக்கையில்‌ இரண்டாவது பகுதி கண்ரமானகு என்‌ 
பது மிகையல்ல. 


ஜ்‌. ஸ்தலத்தில்‌ விவசாயிகளை பாதிக்கும்‌ கபர்‌ மையான பீச்‌ 
சீனைகளை எடுத்து போராடுவதன்‌ மூலமே ஒரு உ.யிருன்ள ஸ்பை 
னத்தை உருவாக்க முடியும்‌. இதற்கு சிறந்த ௯ தா த சேலம்‌ 
மாவட்டம்‌ ஆத்தூர்‌ தாலுகா அனுபவம்‌ திகழ்கிறது. இங்கு அவர்‌ 
கள்‌ நடத்திய தரிசு நிலத்திற்கான போராட்டம்‌, நமது சங்கத்தை 
நோக்கி அந்த தாலுகாவில்‌ மட்டும்‌ 13,000 விவசாயத்‌ தொழிலா 
ளர்கள்‌, விவசாயிகளை ஆகர்ஷித்துள்ள து. திருச்சி மாவட்டம்‌ 
"லால்குடி தாலுகா வில்‌ நெய்குப்பை போராட்டம்‌, அதை ஓட்டிய 
வளர்ச்சி, தென்னாற்காடு மாவட்டம்‌ கள்ளக்குறிச்சி பகுதியில்‌, 
செங்கை மாவட்டத்தில்‌ நிண்ணாங்‌ கரையில்‌ நடந்த போராட்‌ 
டம்‌, போன்ற ஒரு சல போராட்டங்களை நட.த்தியுள்ளேமம்‌. | 
அவைகள்‌ மூலம்‌ குறிப்பிட்ட பகுதிகளில்‌ நம்மால்‌ விவசாய இயச்‌ 


கத்தை கட்ட முடிந்துள்ளது என்கிற அனுபவங்களையும்‌ கண ச்டுல்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


ஜ்‌ 8ழத்தஞ்சை, தென்னாழ்காட்டில்‌ ல தா 
வற்றில்‌ தொடர்ந்து பல்லாண்டு 
போராட்டங்கள்‌ கார 


லுகாக்கள்‌ ஆகிய 
காலமாக நடத்தப்பட்ட 
ணமாக நம்மிடம்‌ உள்ள தளங்களில்‌ இக்‌ 
காலத்தில்‌ முன்னேற்றம்‌ இன்றி ஒரு தேக்கம்‌ இருப்பது சவலை 
யுடன்‌ பார்க்க வேண்டிய அம்சமாகும்‌. ப 


ள்‌ மதுரை, திருச்சி, அண்ணா, சென்ன புறநகர்‌ உள்ள ட்ட 
சில மாவட்டங்களில்‌ சமீப காலங்களில்‌ ஒரளவு கவனம்‌ செலவுத்‌ 
யர்ந்துள்ளது. இவைசளை 
உறுதிப்படுத்துவது தேவைப்படுது. | 
ல * ஆனால்‌ தமது இதர இயக்கங்கள்‌ வலுவாக உள்ள 
காவை, அல்‌ போன்ற மா வட்டங்களில்‌ வி.ச, இயக்கம்‌ - பெயர |, 
எவுக்கே விருப்பதும்‌; மீண்டும்‌ மீண்டும்‌ பேசப்பட்ட பி றகும்‌ இத்‌।, 
துறையில்‌ முன்னேற்றம்‌ இல்லையென்பதும்‌ கட்சி மாவட்டச்‌ 


ரில பர in 
காட்டுகிறது. ர்வு பூர்வமாக இல்லை. என்பதையே 


! 


ச்ம்‌ 


| ஸ்‌ வருடவா ரியாகவும்‌, மாவட்ட வாரியாகவும்‌ உறுப்பி 

| சர்‌ பட்டியல்‌ இணைக்கப்பட்டுள்ளது. மிகவும்‌ ஏற்றத்தாம்‌ஃ பான 
3 நிலையிருப்பதையும்‌ சில மாவட்டங்களில்‌ ஒருவருடம்‌ உறுப்பினர்‌ 
| | எண்ணிக்கை திடீரென்று கூடும்‌, அடுத்த வரூடம்‌ குறையும்‌ என்‌ 
| | நிருப்பதையும்‌ பார்த்தால்‌ பல பகுதிகளில்‌ நாம்‌ சேர்த்த உறுப்பி 
| எர்களை அடுத்த வருடம்‌ இழக்கிறோம்‌ அல்லது தொடர்‌ ந்து 
| தொடர்பு கொள்வதில்லை என்பதைக்‌ காண முடியும்‌. 


41. ஸ்தாபனம்‌ 


3-வது மாநில மாநாட்டி ற்குப்‌ பின்‌ 5செ.கு, 
உறுப்பினர்கள்‌ மற்றும்‌ 8 மாநிலக்குழு உறுப்பினர்களையும்‌ 
கொண்ட வி.ச. சப்‌-கமிட்டி அமைக்கப்பட்டு செயல்பட்டு வரு 
கிறது. 
| இக்காலத்தில்‌ சப்‌-கமிட்டி கூடி ஸ்தாபனம்‌, இயக்கங்கள்‌ 
குறித்து விவாதித்து முடிவுகள்‌ செய்திருக்கிறது. குறிப்பாக கட்ச 
காங்கிரஸ்‌, மாநில கட்டி மா நாடு ஆகியவைகளின்‌ முடி வுப்படியும்‌ 
மா நிலக்குழுவின்‌ முடிவின்படியும்‌, மாநில வி ௪. மையத்தை பலப்‌ 
படுத்துவது, முழுநேர ஊழியர்களை அதிகப்படுத்துவது, மாவட்ட 
மையங்களை பலப்படுத்துவது, மாவட்டங்களில்‌ முழுநேர ஊழியர்‌ 
களை நிச்சயிப்பது மற்றும்‌ முக்கிய இயக்கங்கள்‌, கொள்கை பீரச்ச 
களை. குறித்து முடிவெடுப்பது ஆ௫ியவை குறித்து 
விவாதித்து முடிவு செய்து வழிகாட்டி வந்துள்ளது. சுடந்த 
| காலத்தை காட்டிலும்‌ சப்‌-கமிட்டி கூட்டங்கள்‌ அதிகமாக நடந்‌ 
(அள்ளது. உறுப்பினர்கள்‌ பங்கெடுப்பும்‌ அதிகமாக இருந்து வந்‌ 
| அிள்ளது. இவைகளையெல்லாம்‌ செய்து வந்தபோதிலும்‌ ஒரு வ்லு 
| வான விவசாய 


| சாய இயக்கத்தை கட்டும்‌ வேலையை செய்ய முடிய 
| வில்லை, அதற்கேற்ற முறையில்‌ திட்டமிட வேண்டியுள்ள து: 


பட்ட இந்த சப்‌-சுமிட்டி கூட்டங்கள்‌ தவிர வி, ௪. மையத்‌ 
ப மர்கள்‌ கூடுவது சமீபத்தில்‌ அதிகரித்துள்ளது. சப்‌-சுமிட்டி 
“ட்டங்களில்‌ சில பிரதான ஸ்தாபன, இயக்க பிரச்சனைகளை விவா | 
தித்து மாநிலக்‌ குழுவிற்கு அறிக்கைகள்‌ கொடுத்து வருது 
சா நிலக்குழு விச அரங்க பிரச்னையை இக்காலத்தில்‌ இரண்‌( 


கறை விவா தித்து முடிவுகள்‌ செய்துள்ளது. 
16 ப 





‘ 


க 


42 மாநில்‌ மையம்‌ இ . 
கடந்த மாநாட்டிற்குப்‌ பின்‌ தொடர்ந்து) மாந்ல விச)! 


்‌ மயம்‌ செயல்பட்டு வருகிறது. 1987 ஐ ஒன்‌ | 
வ கோர வி.ஏ.கே மையத்தில்‌ இருந்து சரயன, 
கிறார்‌, மைய வேலைகள்‌ சுற்றறிக்கை அனுப்புவது, ௮.இ ள்‌ | 
புக்களுடன்‌ தொடர்பு கொள்வது, அறிக்கைகள்‌ அன்புக்‌ து, 
மாவட்ட விச, விதொ ச அமைப்புக்களுடனும்‌ தொடர்பு கொள்‌ 


வது, உழவன்‌ உரிமை மாத இதழ்‌ வெளியிடுவது மற்றும்‌ மைய , 


நிர்வாக வேலைகளை செய்து வருகிறது.மாவட்‌ டக்குழு கட்டக்‌ 
பரவைக்‌ கூட்டங்கள்‌ நடத்துவதற்கு "முன்னைக்காட்டிலும்‌ கூடுத 
(ர மையத்திலிருந்து உதவி செய்யப்பட்டு வருகிறது. 
| ஸ்‌ எனினும்‌ யாராவது ஒருவர்‌ மாற்றி மாற்றி மையத்தில்‌. 
இருப்பது என்பதைக்‌ கறாராக அமுலாக்க வேண்டியுள்ளது. | 


வேலைகளில்‌ பிரியாரிட்டி தீர்மானித்து செயலாற்றுவ ல்‌ 
கூடுதலாக கவனம்‌ தேவைப்படுகிறது. 


| 
% 


+ 

ஸ்‌. உழவன்‌ உரிமை நிர்வாகம்‌ ஓரளவு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்‌ | 
ளது. இன்னும்‌ செம்மைப்படுத்த வேண்டும்‌. | 

ஸ்‌ 


உழவன்‌ உரிமை தரத்தை உயர்த்த மேலும்‌ திட்டமிட்டு। : 


கூடுதல்‌ முன்னேற்றம்‌ காண வேண்டும்‌. | 

்‌ க இன்று மையம்‌ என்று ஏற்பட்டுள்ள ஓரளவு நம்பிக்கை, 
தரும்‌ நிலையை தேவைக்கேற்ற செயல்பா டுகளுடையதாக்சி| 
முன்னேற்றம்‌ காண வேண்டும்‌. 


43 மாவட்ட மையங்கள்‌ ்‌ 


i 
பலப்படுத்துவது। 
டிவுப்படி இருச்சி,| 
காடு, புதுக்கோட்‌| 
காமராசர்‌, பாண்டி ஆகிய இடங்களில்‌ தலா! 


இருவர்‌ வீதமும்‌, மாவட்ட மையத்தில்‌ இருந்து இந்த அரங்கவே௮ி) 
, களை பிரதானமாக கவனிப்பது என்று 


ட்‌ முடிவுகள்‌ எடுக்கப்பட்டது.| 
அதில்‌ லை ,அபிலிருத்தி ஏற்பட்டது. ஆனால்‌ இரும்பவும்‌ அதை 
உறுதிப்படுத்தி முன்னுக்கு கொண்டு போவதில்‌ தேக்கம்‌ பண்கள்‌ 
ஸ்ட விவாதத்திற்கு பிறகு முடிவுகள்‌ எடுசி 
டமுறைக்கு வரவில்லை, ல மாவட்ட வி.ச 

ன்‌ வட்டச்‌ செயலாளர்களாக இருப்‌ட்‌ 
தால்‌, அது தான்‌ இவர்களின்‌ பிரதான வேலையாக மாற்றப்ப 


27 


மாவட்ட மையங்களை உருவாக்குவது, 
என்று இராமேஸ்வரத்தில்‌ கூடிய பி.சி எடுத்தமு 


சேலம்‌ தலா 3 தோழர்களும்‌ தர்மபுரி, வடஆற் 
“டை, முகவை, 


கோவையில்‌ நீ 


TZ ட்ட 


5 


இகத டக கரு ௬ 


Bebe Hate 


| 
| ்‌ 
| கிறது. பல மாவட்டங்களில்‌ மாவட்டம்‌ பூராவும்‌ உள்ள 


பள்‌ இயக்க நிலைகள்‌ என்பது மாவட்ட வி.ச. செயலாளர்களுக்கே 
ன்‌ | நேரடியாக தெரியாது என்ற நிலை உள்ளது. 

ல்படு | தனா கா! 

ரு இதில்‌ குறைந்த பட்சம்‌ மாவட்டத்தில்‌ இருவர்‌ அல்லது 
ளது, | ஒருவர்‌ குறிப்பாக மாவட்ட வி.ச. செயலாளர்கள்‌ மட்டுமாவது. 


காள்‌ அவர்கள்‌ வேலை முழுவதும்‌ இந்த அரங்க வேலைதான்‌ 
| என்று ஆக்கப்பட வேண்டும்‌. மாவட்ட மையங்கள்‌ உருவாக்கப்‌ 


பது | “பட்டு அது தொடர்ந்து செயல்படுகிறது என்ற நிலை ஏற்படுத்‌. 
மழு. தப்பட வேண்டும்‌. 


டு 
| நான்கு1மாவட்டங்களுக்கு மையத்தில்‌ இருந்து வேஜ்‌.கொடுக்‌ 
, கிறோம்‌. அதனால்‌ அந்த மாவட்டத்தில்‌ இந்த அரங்கத்தில்‌ என்ன 
தல்‌ அபிவிருத்தி முன்னேற்றம்‌, பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
| தோழர்கள்‌ அதற்கு பொருத்தமானவர்கள்‌ தானா? அவ்வேலையைத்‌ 
இிழ்‌| தான்‌ அவர்கள்‌ செய்கிறார்களா? என்று சம்பந்தப்பட்ட மாவட்ட 
| கட்சி மையங்கள்‌ பரிசீலித்து உரிய முடிவுகள்‌ எடுக்கவேண்‌ 

! டம்‌. 


| 44. வட்ட கமிட்டிகள்‌ 
» ’ 
“9 : தஞ்சை 16, திருச்சி 10, மதுரை 5, அண்ணா 5, தென்னாற்‌ 
காடு 13, சேலம்‌ 3, காமராஜர்‌ 2, . பெரியார்‌ 4, குமரி 2, புதுக்‌ 
நச! கோட்டை 8, நெல்லை 3, கோவை 1, வடஆற்காடு 3, தர்மபுரி 3, 
9) செங்கை 5, ஆக 82 வி.ச. வட்ட கமிட்டிகளும்‌ தஞ்சை 15, 
'தென்‌ஆற்காடு 2, இருச்சி 2, மதுரை 1 ஆக 20 வி.தொ.ச. வட்ட 
கமிட்டிகள்‌ ஆக இரு அமைப்புகளிலும்‌ 102 வட்ட கமிட்டிகள்‌ 
| உள்ளன. இவைகளின்‌ செயல்பாடு உரிய அளவு இல்லை.இதில்‌ அபி 
விருத்த ஏற்படுத்தப்படவேண்டும்‌. உறுப்பினர்கள்‌ நிலைக்கேற்ப 
"| ௪ க சாத்தியமோ அங்கு வட்ட கமிட்டிகளை அமைத்து அதை 
“யல்பட வைக்க: நடவடிக்கைகள்‌ எடுக்க வேண்டும்‌. 





45 கிராம களைகள்‌ ஓவ்வொரு ஆண்டும்‌ உறுப்பினர்‌ பதிவு ! 
| முடிந்தவுடன்‌ அந்த உறுப்பினர்கள்‌ பேரவைக்கூட்டங்களை நடத்தி 
பதிய இராம கிளைகள்‌ அமைக்கப்பட வேண்டும்‌. அந்த களைகள்‌ 
விவசாயிகளின்‌ அன்றாட பிரச்னைகளுடன்‌ இணைக்கப்பட்டு அதன்‌ 
“சயல்பாடுகள்‌ இருக்க வேண்டும்‌ என்று மாவட்டங்களுக்கு ஏ 
மறை கூறப்பட்டு மாவட்டக்‌ குழுக்களில்‌ முடிவுகளும்‌ எடுக்கப்‌ 
5 இட ருக்கிறது. அதில்‌ உரிய முன்னேற்றம்‌ ஏற்படவில்லை. லெ 
$ இடத்தில்‌ அமைக்கப்பட்டதாக செய்திகள்‌ வருகிறது. தொடர்ந்து 
அதன்‌ செயல்பாடுகள்‌ இருப்பதில்லை. தஞ்சை உள்பட இதுதான்‌ 
மை, இது முழ்ருக மாற்றப்பட வேண்டும்‌. 
16: 2 


| அனு 





க்‌ றில்‌ 5 
46 அரசியல்‌ வகுப்பு: 1987-ல்‌ தடம்‌ வடட களது கல ட்‌ 
( ்‌ ப்பி மாநிலத்திலிரு டல 
பெ -.இ.அ௱ரியல்‌ வகுப்பில்‌ நமது மாநில; ந்த 
i வி.தொ.ச.வில்‌ 4-பேர்களையும்‌ ன 1] ட 
மீல்‌: 6-பே பம்‌, 2 பர அனு 
தோல்‌ ஆனால்‌ இவர்களைக்‌ கொண்டு க * அல்லது; 
வஸு ட்‌ ட ட 3 ்‌்‌ ஓ. ்‌ ல்‌. 
மாகில மட்டத்தில்‌ வகுப்புகள்‌ நடத்த இட்டமிடவில்‌ 


கோவை மாவட்டத்தில்‌ ஒரு நாளும்‌, ர்க 
மாவட்டத்தில்‌ 2-நாளும்‌, மாவட்ட க்வி வங்க சதித்‌ 
க்கு மாநில மையத்‌ தோழர்களால்‌ வகுப்புகள்‌ ட... 
ஊழியர்களிடம்‌ எல்லா மட்டத்திலும்‌ வகுப்புகள்‌ நடத்த ப 
டியது மிகவும்‌ அவசியம்‌. 


ஸ பொதுவாகப்‌ பார்க்கும்‌ போது அக்காலத்தில்‌ தாம்‌ 
தொடர்ந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளோம்‌. உறுப்பினர்‌ 
எண்ணிக்கை கூடுதலும்‌, ஓரளவு செயல்பாட்டு முன்னேற்றமும்‌ 
வஏஹ்பட்டுள்ளது என்பதனைக்‌ காண முடியும்‌. ஆனால்‌ தாம்‌ | 

கடத்தும்‌ இயக்கங்கள்‌ பரந்துபட்ட விவசாயிகள்‌, விவசாயத்‌ 
உ தொழிலாளர்கள்‌ பங்கேற்கும்‌ இயக்கமாகவே . தமிழக கிராமம்‌ 
புறங்களில்‌ குறிப்பிடத்தக்க பிர இபலிப்பு ஏற்படு த்தும்‌ வகையிலோ 





வல்லை என்பதைக்‌ காண முடியும்‌. 

|  * இது ஏதோ ஒரு அரங்கத்‌ 

சங்க அமைப்பாலோ மட்டும்‌ செய்‌ 
ஜனஅாயகப்‌ புரட்சியை நோக்கி 
பபைபலத்தில்‌ பெருமள 


தச்‌ சார்ந்த ஊழியர்‌ கனரா லோ 
ய வேண்டிய பணியல்ல. மக்கள்‌ 
முன்னேற இன்றுள்ள வம்த்க 
வு மாற்றம்‌ காணமல்‌ சாத்தியமில்லை. 
விவசாயிகள்‌ விவசாயத்‌ தொழிலாளர்களை சக்தி மிகுந்த இயக்க 
மாய்‌ இரட்டாமல்‌ தாம்‌ தமிழக அரசியலில்‌ வலுவான தாக்கத்தை 
ஏற்படுத்துவதும்‌ கர தீதியமில்லை, 

+ இயக்கங்கள்‌ ம கிரஈமப்புற மச்‌ 
சஸ்‌ பிரச்சனையில்‌ ம ட -, மாவட்ட கமிட்‌ 
டிகுஷம்‌ இட்டமிட்டு தலையிட்டு சக்‌ ந்த போராட்டங்கள்‌ 
தடத்திடாமல்‌ இத்த மாற்றம்‌ சாத்தியம்‌ இல்லை என்பதை அனு 

7ல்‌ நல்ல பலன்‌ காண 
பை மற்றும்‌ இதர லெ 


முடியும்‌ என்பதையே ஆத்தூர்‌, நெய்குப்‌ 
போராட்டங்கள்‌ 


த்துறெது. 
டத குறிப்பாக இன்றைய மிழக ிரொமப்புறங்களில்‌ (எம்‌ 
ஜி.ஆர்‌, மமையவுக்குப்‌ பின்‌) ்‌ 


௨.) ல 

வறு அரசியல்‌ இயக்‌ ந த 
த கணி ந்‌ i பிடிமான 1) வலுப்‌ 

படுத்சிக்‌ கொள்ள கழ்‌ ததை வலு 


4 i ஸ்‌ க்கும்‌ நிலயில்‌ 51 லை 
படு என்பது பம. க்ஃியத்துவட்‌ பெறுகிறது. பல்‌ 
9 3; : 


ஸ்‌ நாம்‌ நலையிடவில்லையெனில்‌ பல்வேறு ஜாதீய அமைப்‌ 
புக்களம்‌, சீர்குலைவு சக்திகளும்‌ தங்கள்‌ நோக்கத்திற்கு இசை இருப்‌ 
பும்‌ பேரபாயத்தைத்‌ தான்‌ வன்னியர்‌ கிளர்ச்சி உள்ளிட்ட பல்‌ 
வேறு நிகழ்ச்சிகள்‌ நிர ?க்கன்்‌ றன. ்‌ 

ஸ்‌. இவ்லவபங்கை கட்டுவதின்‌ ரக்யெத்துவம்‌ குறித்து நமது 
உணர்வு பப்படம்‌ பெருமளவு உயர்‌ த்தப்படவேண்டும்‌ என்பதையே 
ராமேஸ்வரம்‌ மாநிலக்குழு முடிவுகளைக்‌ கூட பல்வேறு மாவட்டக்‌ 
கமிட்டிகள்‌ இன்னமும்‌ அழுலாக்காதது காட்டுகிறது. இவ்வகை 
யில்‌ விவசாய அங்க செயல்‌ பாட்டிலும்‌, வலுவிலும்‌, குறிப்பி 
டத்தக்க்‌ முன்னேற்றம்‌ காண கீழ்க்கண்ட கடமைகளை நிறை 
வேற்றுவது அவசியமாகும்‌. 


எதிர்காலக்‌ கடமைகள்‌ 


1. மாநில மற்றும்‌ மாவட்ட அளவில்‌ கள்ள ஸ்தூலமான 
நிலைமைகளைப்‌ பரிசலித்து, உரிய கோரிக்கைகளை உருவாக்கி 
தொடர்ந்து இயக்கம்‌, போராட்டம்‌ நடத்துவதை பிரதான கட 
மையாக கொள்வது. . 


2. ஸ்தலப்‌ பிரச்சனைகளை விவாதித்து போராட்டங்கள்‌ 
நடத்துவது அன்ட்‌ பணியாக்கும்‌ அளவு கட்சி களை மற்றும்‌ 
வட்டக்‌ கமிட்டி செயல்பாடுகளை உயர்த்துவது. 

3. தரிசு நிலங்கள்‌, காடுகள்‌ என்ற பெயரில்‌ உள்ள சாகு 
படிக்கு லாயக்கான நிலங்கள்‌ ஆயெவற்றைக்‌ கைப்பற்றுவதற்கான 
போராட்டங்களை மாவட்டங்களில்‌ ஓரிரு இடத்திலாவது அடுத்த 
ஆண்டில்‌ எடுத்து மாநில இயக்கமாக மாற்றுவது. 

*. பினாமி நிலம்‌, உபரிநிலம்‌ %ஆயெவற்றுக்கான இயக்கங்களை 
சும்‌ குறிப்பிட்ட போராட்டங்களையும்‌ நடத்துவது. 

3. கரும்பு விவசாயிகள்‌ பிரச்னையிலும்‌, மலைவாழ்‌ மக்கள்‌ 
பிரச்னையிலும்‌, குறிப்பிட்ட கவனம்‌ செலுத்தி தனி இயக்கமாக 

i 6. விவசாயத்‌ தெ பபதிலாளர்சள்‌ கூலி, சமூக அடக்குமுறை, 
ன்‌ ட்டு மனைப்பட்டா ஆயெ பிரச்னைகளை பிரதானப்படுத்தி ஆங்‌ 
காங்கே இயக்கங்களையும்‌, போராட்டங்களையும்‌ நடத்துவது. 

7. : விவசாயத்‌ தொழிலாளர்‌ பெண்களுக்கு என்றுள்ள குழத்‌ 
தைகள்‌ காப்பகம்‌, கூட்டுப்பட்டா உள்ளிட்ட விசேஷ பிரச்ச 
ன! மீது இயக்கம்‌ கடத்திடவும்‌, சமவேலைக்கு ௪மசலஇயம்‌ பெறுவ 
ட்‌ பே அதியான நடவடிக்கைகள்‌ எடுக்கவும்‌ வேண்டும்‌. சங்கத்தின்‌ 
கீது மட்டங்களி லும்‌ பெண்களுக்கு பிரதிநிதித்துவம்‌ அளிக்க 

1% விசேஷ கவனம்‌ செலுத்திட வேண்டும்‌. 

20 


9 உழவன்‌ உரிமை தரத்தை உயர்த்துவது, விநியோகத்தை 
குறைந்தபட்சம்‌ 70,000 ஆசு உயர்த்துவது. ம்‌ 


பவட அதினால்‌ மலவாய்‌ 


9. மாநில மைய செயல்பாட்டில்‌ பெரும்‌ மாற்றம்‌ காண்பது 
டன்‌,தஞ்சை,திருச்சி,தென்னாற்காடு,மதுரை ஆயெமாவட்டங்களித்‌! 
மாவட்ட மையங்களை கெட்டிப்படுத்துவதுடன்‌ வட்டக்குழுக்களை | 
முறைப்படுத்தி செயல்பட வைக்க விசேஷ கவனம்‌ செலுத்துவது. 


10. இதர மாவட்டங்களில்‌ குறைந்தபட்சம்‌ இரண்டு முழு! 
தேர ஊழியர்களைக்‌ கொண்ட மாவட்ட மையங்கள்‌ உருவாக்கு | 
வது, குறிப்பாக கோவை, குமரி, அண்ணா, மாவட்டங்களில்‌ ! 
மாவட்ட மையத்தையும்‌, மாவட்ட கமிட்டியையும்‌ உருவாக்க | 
தொடர்ந்து செயல்பட வைக்க விசேஷகவனம்‌ செலுத்துவது. | 

11. மாநில, மாவட்ட, மட்டத்தில்‌ ஊழியர்களை பயிற்று | 
விக்கும்‌ வகுப்புக்களை ஓராண்டுக்குள்‌ நடத்தி முடிப்பது. 

12 திராமப்புறக்‌ கட்சிக்களைகளின்‌ மூலமும்‌, இன்று இராமப்‌! 
புறங்களில்‌ ஒரளவு வளர்ந்துவரும்‌ வாலிபர்‌ இயக்கத்தின்‌ மூலம்‌) 
கூர்மையாக முன்னுக்கு வரும்‌ பிரச்சனைகள்‌ மீது இயக்கங்கள்‌, | 
போராட்டங்கள்‌ நடத்துவதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்‌ 
படுவது ஆய கடமைகளை உறுதியாக நிறைவேற்றுவ தன்‌ மூரி 
மும்‌ ஒரு சக்இவாய்ந்த விவசாய இயக்கத்தை கட்டி.வளர்க்க உறுதி 
எடுத்துக்‌ கொள்வோம்‌. 


21. 


| 


| 
| 


॥ 


| 


வாலிபர்‌ அரங்கம்‌ 

1 வாலிபர்‌ அரங்கத்தில்‌ குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்‌ ஏற்‌ 
பட்டுள்ளது. தொடர்ச்சியான இயக்கங்கள்‌ மூலம்‌ இந்திய ஜன 
நாயச வாலிபர்‌ சங்கம்‌ பரவலான அறிமுகத்தையும்‌ பொதுவான 
நன்மதிப்பையும்‌ பெற்றுள்ளது. 1985-ல்‌ 76,538 உறுப்பினர்களும்‌ 
3,080 கிளைகளும்‌ இருந்த நிலையிலிருந்து 1987-ம்‌ ஆண்டில்‌ 1,44, 135 
உறுப்பினர்களும்‌ 3,392 களைகளும்‌ உள்ள அமைப்பாக வளர்ந்துள்‌ 
ளது. 2-லட்சம்‌ உறுப்பினர்கள்‌ என்பதை இவ்வாண்டு குறியீடாக 
தீர்மானித்து முயற்சித்து வருகின்றனர்‌. - 

2 எல்லா அரசியல்‌ கட்சிகளும்‌ மோசம்‌ என பொதுவாக 
பேசுவது வெளித்தோற்றத்திற்கு தீவிரவாதம்‌ போல்‌ காணப்படு . 
வதால்‌ இப்போக்கிற்கு ஒரு பகுதி இளைஞர்கள்‌ விரைவில்‌ ஆட்படு . 

, இற போக்கு சமீபத்தில்‌ அதிகரித்து வருகிறது. ஜா தீய சங்கங்கள்‌ 
இவ்வகையில்‌ இளைஞர்களிடையே3உள்ள அதிருப்தியைத்‌ தவறாக 
திசை திருப்புகின்றன. ° ப 

3 இளைஞர்களை ஐனநாயக நீரோட்டத்திலிருந்து பிரித்து 

வைக்கும்‌ சதித்திட்ட த்தின்‌ ஒரு பகுதிதான்‌ இந்த (NONPOLITI- 


.. CAL) அரசியலற்ற பார்வை என்பதை கவனத்தில்‌ கொள்ள வேண்‌ 
டும்‌. இதே கால கட்டத்தில்‌ இ.மு.க. இளைஞர்‌ அணியை வளர்க்க 


“விசேஷ முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது: இளைஞர்‌ 
காங்கிரசும்‌ லோன்‌ பாரங்களுடன்‌ உறுப்பினர்‌ சேர்ப்பில்‌ அக்கறை 
காட்டி வருகிறது. இந்நிலையில்‌ தோழர்‌, லெனின்‌ மேற்கோன்‌ 
ஒன்றை நாம்‌ நினைவில்‌ கொள்வது அவசியம்‌. இளைஞர்களை ஸ்தா 
பன ரீதியாக திரட்டுவதிலும்‌, செயலில்‌ ஈடுபடத்‌ தூண்டுகோல்‌ 
போடுவதிலும்‌ நீங்கள்‌ தவறினால்‌ அவர்கள்‌ மென்ஷவிக்குகளை (திருத்‌ 
தல்வா இகளை ) காபோன்களை (மதவா திகளை) பின்பற்றிச்‌ செல்வார்‌ 3 
கள்‌. இது அவர்கள்‌ அனுபவமின்மையால்‌ ஏற்படும்‌ கேட்டினைவிட 
ஐந்து பங்கு பெருங்கேட்டினை உருவாக்கும்‌'' என்ற எச்சரிக்கை 
இன்றைய தமிழகத்திற்கு மிகவும்‌ பொருந்தும்‌. 

சில முக்கிய வேலைகள்‌ . 
ஸ்‌ 4) 1985 ஆகஸ்ட்‌ வேலை கேட்டு மறியல்‌ 168 இடங்களின்‌ 

15,654 பேர்கள்‌ கைதாகினர்‌ . இம்மறியலையொட்டி ““மனித 

னாக வாழ்ந்திட வேணும்‌ மனதில்‌ வையடா'' எனும்‌ பிரச 

ரம்‌ 15,000 அச்சிட்டு விற்கப்பட்டது. 

1986 ஜுன்‌ 7- ம்‌ ஜாதி, மத பிரிவினை எண்‌ 

ஸால்களுக்கு ன்‌ கு த்தது (2 வாரம்‌ கடைப்‌ : 

டிக்கப்பட்டது. 


x 


11] 


்‌ ்‌ ரில்‌ விருதுநகரில்‌ மாநில 
4 ப்ரல்‌ 3, 4, 5 தேதிகளி வள்‌ 
ஷ்‌ 1987-ல்‌ றல பக்கத்து மாவட்டங்களை தல்‌ 
மாதாடு ந மாநாடு நல்ல முறையில்‌ நடைபெற்றது, கும்‌ ் 
டட தொடர்ந்து வீடு வீடாக சென்று: நிதியைத்‌ 
லட ன்ற இம்மாநாட்டின்‌ தயாரிழ்புகளில்‌ சிறந்த 
ஒரு அம்சமாகும்‌. ட்ட டா ப 
ஸீ 1987-ம்‌ ஆண்டு நடைபெற்ற அகிலஇந்திய மாநாடு நமக்கு 


ஒரு நல்ல படிப்பினை. தோழர்‌ பிஆர்‌ மறைவினால்‌ ஏற்பட்ட. 


i i நாட்டினை 
சிரம்ங்களும்‌, சிக்கல்களும்‌ இருந்த போதிலும்‌ ன ரல” 
வெற்றிகரமாக நடத்த முடிந்தது. அது சம்பந்தம 
தகவல்கள்‌. க, 
லீடுவீடாக சென்று நிதி வசூலிக்கும்‌ முறை அல்‌ 
யுத்தியாக அமைந்தது. சென்லையில்‌ 78 நாட்கள்‌ மற்குமுககன்‌ 
இவ்வாறு செயல்பட்டன. பிற மாவட்டங்களிலும்‌ இம்முறை 
ஓரளவு'பின்பற்றப்பட்டது. மாநிலம்‌ முழுவதிலும்‌ 2, 172 
கள்‌ 11, 310 ஊழியர்களை ஈடுபடுத்தியது. கீனைதளவில்‌ ந்து 
- விட்டது உட்பட கணக்கிட்டால்‌ சுமார்‌ 8.5 லட்சம்‌ நிதி வசூ 
-லிக்கப்பட்ட து. 
பேரவைக்‌ கூட்டங்கள்‌ மூலம்‌ 13, 420 
மாதாடு குறித்து விளக்கப்பட்டது. 
11, 87, 700 துண்டு பிரசுரம்‌, 16, 
235 இடங்களில்‌ பெரி 
சிலைடுகள்‌, 
கூட்டங்கள்‌. 1 
13, 000 £க்கதர்‌ விற்கப்பட்டது. 17,000 இளைஞர்‌ முழுச்‌ 
* கம்‌ விற்கப்பட்டது. ல 


பேரை சந்டித்த 
775 சுவரொட்டி, 
ய அளவில்‌ சுவரெழுத்து, 874 சினிமா 
4, 804 தெருமுனைக்‌ கூட்டங்கள்‌ , 250 பொ துக்‌ 


பேரணியில்‌ 177 பஸ்‌, 704 லாரி 
ஆந்திராலிலிருந்து 42லாரி, கர்நாட 
ஆச ஊர்வலத்திலும்‌, பொதுக்கூட்டத்திலும்‌ 60 ஆயிரத்தி 
லிருந்து 70 ஆயிரம்‌ வரை பங்கேற்றிருப்பர்‌ பார்வைக்கு 
லட்சம்‌ என்கிற உணர்வை ஏற்படுத்தியது. இழத 
"ரத சங்க கிளர்ச்சிகள்‌, காங்கிரஸி 
ம்‌ குறித்த பேச்சுக்கள்‌ 
தேதிகவில்‌ தமிழகத்தெ 
வேம்‌ என்கிற கோரிக்கைக 


இன தறிப்டீ 


, 220 ஜீப்‌ மற்றும்‌ ரயில்‌, 
காவிலிருந்து ரயில்‌ மூலம்‌ 


2 
க்க? 


ன்‌ தொழில்துறை 
இப்பின்னணியில்‌ 1988 மே 
ஈழில்‌ வளர்ச்‌, எல்லோருக்கும்‌ 
ளுக்காக நடந்த பிரச்சார யாத்‌ 
-த்தக்கது, மதுரை, அண்ணா, சேலம்‌ தா 


'வட்டக்களில்‌ நல்ல வரவேற்புடன்‌ தடைபெற் ற, 
2 . 


25, 


அப] 
்‌ ன்‌ ல்‌ விருதுநகரில்‌ மாநில 
-வ்‌ பரல்‌ 2, 4, 5 தேதிகளில்‌ ௫ டடத உகு 
* க்‌ ன்‌ பக்கத்து மாவட்டங்கள்‌ ன | 
தி 4 இம்மாநாடு நல்ல முறையில்‌ ன அந்‌ கவட | 
ற தொடர்ந்து வீடு வீடாக சென்று: நிதியைத்‌ | 
திரட்டிய முறை இம்மாநாட்டின்‌ தயாரிப்புகளில்‌ சிறந்த 
ஒரு அம்சமாகும்‌. ல்‌ ட த 
* னம்‌ ஆண்ட தடையற்ற அடதத மாநாடு ரமரக. 
ஒரு நல்ல படிப்பினை. தோழர்‌ பிஆர்‌ மறைவினால்‌ ல 
ரெம்ங்களும்‌, சிக்கல்களும்‌ இருந்த போதிலும்‌ த்க்‌ 
வெற்றிகரமாக நடத்த முடிந்தது. அது சம்பந்தமாக 
| தகவல்கள்‌. 
லீடுவீடாக சென்று நிதி வசூலிக்கும்‌ முறை நல்லபிரச்சார 
யுத்தியாக அமைந்தது. சென்லையில்‌ 78 ப துல்‌ த்‌ 
இவ்வாறு செயல்பட்டன. பிற மாவட்‌ ட.ங்களிலும்‌ இம்முறை 
ஓரளவு'பின்பற்றப்பட்ட து. மாநிலம்‌ முழுவதிலும்‌ 2, 172 தனே 
்‌ கள்‌ 17, 310 ஊழியர்களை ஈடுபடுத்தியது. சனனளைவில்‌ செல்‌ 
_ விட்டது உட்பட கணக்கிட்டால்‌ சுமார்‌ 8,5 லட்சம்‌ நிதி வசூ 
-லிக்கப்பட்ட து. ன்‌ ்‌ 
பேரவைக்‌ கூட்டங்கள்‌ மூலம்‌ 13, 420 பேரை சந்இத்த 
மாநாடு குறித்து விளக்கப்பட்டது. ்‌ 
14, 87, 700 துண்டு பிரசுரம்‌, 16, 775 சுவரொட்டி, 
335 இடங்களில்‌ பெரிய அளவில்‌ சுவரெழுத்து, 874 இனிமா 
முத்து 
சிலைடுகள்‌, 1, 804 தெருமுனைக்‌ கூட்டங்கன்‌, 250 பொதுக்‌ 
கூட்டங்கள்‌. ழக 
13, 000 தீக்கதிர்‌ விற்கப்பட்டது. 17,000 இளைஞர்‌-முழச்‌ 
"சம்‌ விற்கப்பட்டது. ள்‌ 
பேரணியில்‌ 177 பஸ்‌, 704 லாரி, 920 
ஆந்திராலிலிருந்து 42லாரி, கர்நாடகா 
ஆக ஊர்வலத்‌திலும்‌, பொதுக்கூட்ட 
லிருந்து 70 ஆயிரம்‌ வரை பங்கே ற்றிரு 
லட்சம்‌ என்கிற ௨ 


ஜீப்‌ மற்றும்‌ ரயில்‌, 
விலிருந்து ரயில்‌ மூவம்‌ 
த்திலும்‌ 60 ஆயிரத்தி 
ப்பர்‌ பார்வைக்கு 2- 
ணர்வை ஏற்படுத்தியது. ல்‌. 
££இி சங்க கிளர்ச்சிகள்‌, காங்கிரஸி 
தேக்‌ ம்‌ குறித்த பேச்சுக்கள்‌ இப்பின்ன 
கிட, 2 
வே என்கிற கோரிக்கைக 


இனை குறிப்ப -த்தக்கது. மதுரை, அண்ணா, சேலம்‌ தலா 
பிற “வட்டம்‌ களில்‌ நல்ல வரவேற்புடன்‌ நடைபெற்ற, 
ட்‌ அ. 


ன்‌ தொழிஸ்்றை 


_ அணையா 


ப்‌ 


சென்னையில்‌ நடந்ததும்‌, ஜாதி பிரச்சனைக்கு மத்தியில்‌ தென்‌ 
ஆற்காட்டில்‌ தடைபெற்றதம்‌ குறிப்பிட த்தக்கது. 
ஆசிரியர்‌ அரசு ஊழியருக்கு ஆதரவாக முதலில்‌ சென்னை 
யில்‌ 102 பேர்‌ 27. 6. 88 அன்று கைதாகினர்‌. 8. ர. 88 அன்று 
ஒரு வாரத்‌ தயாரிப்பில்‌ சுமார்‌ 8, 400 பேர்களை இம்மமியலில்‌ 
தம்மால்‌ ஈடுபடவைக்க முடிந்தது. 125-க்கும்‌ அதிகமான 
மையங்களில்‌ நடைபெற்றது. இது 10-லட்சம்‌ ஆசிரியர்‌ அரசு 
ஊழியர்‌ மத்தியில்‌ தம்‌ அமைப்பை அறிமுகப்படுத்த நன்கு 
உதவியது. சகோதர ஆதரவில்‌ ஒரு நல்ல மாதிரியை ஏற்‌ 
படுத்த முடிந்தது. 
. 5 பன்முகப்பார்வை 
வாலிபர்‌ அரங்கம்‌ என்பது பலதரப்பட்ட வர்க்க இளை 
மூர்களைக்‌ கொண்டது. பல்வேறு கட்சி அனுதாபிகள்‌ உண்டு. 18 
வயதிலிருந்து 40 வயது வரை உள்ள இளைஞர்கள்‌ உள்ளனர்‌, 
இதில்வயதுக்கேற்ப தரமும்‌ ஆர்வ ஈடுபாடும்‌ வேறுபடும்‌. இவற்‌ 
றையெல்லாம்‌ கணக்கிலெடுத்து கலை, இலக்கியம்‌, விளையாட்டு, 
சமூக சேவை, விஞ்ஞான பிரச்சாரம்‌ என பன்முக நடவடிக்கை 
களில்‌ வாலிபர்‌ சங்கம்‌ ஈடுபடவேண்டும்‌. 
வருடந்தோறும்‌ மதுரையில்‌ ஜனநாயக வாலிபர்‌ சங்கம்‌ 
தடத்திவரும்‌ மாநில அளவிலான விளையாட்டுப்‌ போட்டிகள்‌ 
பாராட்டுக்குரியவை. இவற்றில்‌ பங்கேற்ற பல இளைஞர்களும்‌ 
அகில இந்திய போட்டிகளில்கூட பரிசுகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 
ஆனால்‌ பிற மாவட்டங்களில்‌ இத்தகைய முயற்சி குறிப்பிடும்‌ 
அளவிற்கு நடை பெறவில்லை, கோவை, சென்னை மாவட்ட சூழக்‌ 


கள்‌ இரத்ததான முகாம்களை இட்டமிட்டு மேற்கொள்ள வேண்‌ 


ம்‌. 
6 ஸ்தல இயக்கங்கள்‌ . 
வாலிபர்‌ சங்கக்‌ இவைகளின்‌ அன்றாடச்‌ செயல்பாடு என்ன 
என்கிற கேள்விக்கு ஸ்தல இயக்கங்களும்‌, பன்முக தடவடிக்கை 
“ளம்‌ என்றே பதில்‌ சொல்ல வேண்டி வரும்‌. பல்வேறு தொடர்ச்‌ 
சியான வேய்‌ யின்‌ காரணமாக . சமீபத்தில்‌ ஸ்தல வேலைகள்‌ 
முன்னைவிட குறைந்துள்ளது. இதனை உடைத்து ஸ்தல வேலை 
களில்‌ வாலிபர்‌ சங்கக்‌ களைகளை ஈடுபட வைப்பது கிளை உயிரோட்‌ 
“மாக செயல்பட உதவிடும்‌. இந்த கால கட்டத்பில்‌ ஸ்தல வேலை 
“எ நடக்காமல்‌ இல்லை. ஆனால்‌ வளரும்‌ தேவைக்கு போதுமான 
தாக இல்லை. ்‌ 3 


இளைஞர்‌ முழக்கம்‌ இடைவிடாது தொடர்ந்து வெளி. 


ட « 


x 
ரி 





i 4 விற்கின்றன, மாவடடங்கள்‌ சடன்‌ 
வருகிறது. 15ஆயிரம்‌ பிரதிகள்‌ விற்‌ வைன்‌ 
வலர்‌. பொறுத்து விற்பனை 13 ஆயிரத்திற்கும்‌, 15 ஆயிரத்‌ 
திற்கும்‌ மாறிமாறி அச்சிடப்படுறெது. 


“நமது பத்திரிக்கை . அமைப்பின்‌ நாவாகவும்‌, அமைப்‌ 
பாளானாகவும்‌ செயல்பட வேண்டும்‌'' என்கிற நோக்கில்‌ முயற்‌ 
சிகள்‌ எடுக்கப்பட்டுள்ளன. இதில்‌ சென்னை, மதுரை, கோவை, 
(சேலம்‌, திருச்சி, குமரி, தென்னாற்காடு, அண்ணா, பெரியார்‌ என 
சில மாவட்டங்களே விற்பனையில்‌ தனிக்கவனம்‌ செலுத்து ன்‌ றன. 
கடன்‌ வாங்குவதை தவிர்த்து விற்பனை செய்தால்‌ ஒவ்வொரு 
மாதமும்‌ இணறல்‌ இல்லாமல்‌ வெளிவரும்‌. உண்மையில்‌ லி 
ஒரு முறை தாலுகா தலைநகர்களில்‌ பஸ்களில்‌, பொது இடங்களில்‌ 
விற்பது என்கற முயற்சியைக்‌ கையாண்டால்‌ 20 ஆயீரம்‌ பிரதி 
கள்‌ உடனடியாக சுலபமாக விற்க முடியும்‌. ர 


8: மாநில மையம்‌ 


மாநில மைய செயல்பாடு அதிகரித்துள்ளது. மாதம்‌ ஒரு 
முறையாவது மையத்தில்‌ ச.பொ. அகத்தியலிங்கம்‌, ரவீந்திரன்‌, 
பாக்கியம்‌, கருணாநிதி என நால்வரில்‌ மூவராவது கூடிப்‌ பேசி 
செயல்படும்‌ நிலை உள்ளது. புதிய அலுவலகம்‌ மையமான இடத்‌ 
திற்கு (சென்னை அண்ணா சிலை அருகில்‌) வந்த பிறகு செயல்பாடு :: 
கள்‌ அதிகரித்துள்ளன. மையத்தில்‌ ரவீந்திரன்‌, அகத்தியலிங்கம்‌ : 
இருவரும்‌ முழுநேர ஊழியராக அலவன்ஸ்‌ பெற்று வருகிழார்கள்‌. 
மனோகரன்‌ அலுவலகச்‌ செயலாளராக உள்ளார்‌. அவருக்கு இளை 
ஞர்‌ முழக்கத்‌ இலிருந்து அலவன்ஸ்‌ தரப்படுகிறது. அகஷ்டின்‌ என்‌' 
கிற தோழ்ருக்கு சிறு ஊதியம்‌ கொடுத்து அலுவலகப்‌ பணிகளுக்கு 
பயன்படுத்தப்படுிறது கு ட்‌ 
மாநில மையம்‌ தேவைப்படும்போது கோவிந்தசாமி, 
தகவல்‌ கொடுத்து கூட்டப்படுகிறது, . 
ச ்‌ கக தவனை நிலை அதிகரித்துள்‌'... 
9. ஸ்தாபனம்‌, - ப ற்‌ 
ம்‌. 1984-ல்‌ 17 மாவட்டக்‌ 
! - கு 
4.080 கிளைகள்‌, 67,163 உறுப்பினர்கள்‌ என 
உரப்படி. 18 'மாவட்டக்குழுக்களும்‌, ( 
3,393 இளைகளும்‌, 1 நகு: 


44,13 | பி ப ்‌ 
வாண்டு மேலும்‌ பல ட்டர்‌ உறுப்பினர்களும்‌ உள்ளனர்‌. இவ்‌ 


வது என்றெ முடிவு அலை இந்திய கமிட்டியின்‌ வழிகாட்டுதலோடு 
எடுக்கப்பட்டது. இவ்வாண்டு இம்மா நாடுகள்‌ நடைபெற்று வரு 
A ன்‌ றன. 
10. ஊழியர்‌ பிரச்சனை 
அ.  உரியமாற்று ஏற்பாடு இல்லாமல்‌ வாலிபர்‌ அரங்க போறுப்‌ 
யான ஊழியர்களை வேறு பணிக்கு மாற்றும்‌ நிலை ள்ளது. 
ர்‌ 
ம. வாலிபர்‌ அரங்க நிர்வாகிகளை மாற்றும்‌ போது ஸ்தாபனத்‌ 
இன்‌ ஜனநாயக முறை மீறப்படுகிறது, இது இவ்வரங்கின்‌ ஜன 
நாயகத்‌ தன்மையை பாதிக்கிறது க 
இ. கோவை, தஞ்சை போன்ற வளர்ச்சியடைந்த மாவட்டத்‌ 
திலேயே இவ்வரங்கை முழுமையாக கவனிக்க ஊழியர்‌ இல்லை. 
முக்கிய பொறுப்பாளர்கள்‌ வேறு பல வேலைகளையும்‌ செய்து, இந்த 
அரங்கப்பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. பொதுவாகவே இவ்‌ 
'வரங்கப்‌ பொறுப்பாளர்களும்‌, பல பணிகளில்‌ ஒன்றாக இவ்வரங்‌ 
to ்‌ 
ள்‌ பணியை சுருக்கிவிடுகில்‌ றனர்‌. 
உ. சுமார்‌ 3,400 கிளைகளையும்‌, 150 இடைக்‌ கமிட்‌.டிகளையும்‌ 
இயக்குவிக்க தேவையான ஊழியர்கள்‌ இல்லை. (1): மாவட்ட 
பிளவில்‌ குறைந்த பட்சம்‌ ஒருவர்‌ முழுநேர ஊழியராக இருக்க 
வண்டும்‌, (2) வட்ட அளவில்‌ பகுதிநேர ஊழியர்கள்‌ வேண்‌ 
ம்‌, ்‌ ்‌ . 
* தகுதியான தோழர்கள்‌ சிலரை இவ்வரங்கில்‌ நீடிக்கச்‌ செய்ய 
வண்டும்‌ .வட்டங்களில்‌,கட் சிக்‌ கமிட்டியில்‌ இதற்கென ஒருவரை . 
பாறுப்பாக்க வேண்டும்‌. வருடந்தோறும்‌ வட்ட, கிளை மாநாடு 
நடத்தி தக்க ஊழியர்களை . அடையாளம்‌ கண்டு பயன்‌ 
லு வேண்டும்‌. 8. ட அ ந. 4 
மாநிலம்‌ முழுவதும்‌ சென்று பிரச்சாரம்‌ செய்ய, வகுப்பு 
a எடுக்க, ஸ்தாபனத்தை வழிநடத்த, பத்திரிக்கை கண்ர்‌ 
நத பல்வேறு பணிகளை நிறைவேற்றிட மாநில மையத்தை 
வலுப்படுத்த வேண்டும்‌. ட்ட 
. கடமைகள்‌ ்‌ 


இப்போது சென்னை, கோவை மா.வட்டக்‌ குழுக்களுக்கே 
ப வலகம்‌ உள்ள து. எல்லா மாவட்டங்களிலும்‌ அலுவலகம்‌ 
கி நல்லது. ள்‌ ்‌ ர 
ம “ இடங்களில்‌ வாலிபர்‌ சங்க இயக்க சம்பந்தமான 
கள்‌ ட அமுலாவதவ்‌ முரண்பாடுகள்‌ வருகின்‌ றன. கட்‌ சிக்க ப்‌ 
ஞ்‌: முரண்பாட்டை தவிர்க்க வேண்டும்‌. வாலிபர்‌ சங்‌ 
ட ட்‌ 


௮ 


மாநிலக்குழு முடிவுகளை மாவடடக்குழுக்கள்‌ கறாராக அமுல்‌ 
மாவ௨ட கட்சி கமிட்டி. கள்‌ உதவ வேண்டும்‌. 
இந்த அமைப்பில்‌ கட்சிக்‌ கல்வி தொடர்ந்து த்‌ 
வேண்‌ ம்‌, பல்வேறு அந்நிய கருத்துக்களோடு வரும்‌ து பர்‌ 
ஈக்கு நமது கண்ணோட்டத்தை உருவாக்கிட தொடர்ந்து கஸ்‌, 
போதனையில்‌ அதிக கவனம்‌ செலுத்த வேண்டியுள்ள து. 






i 

கருத்தரங்குகள்‌, விரிந்த அளவில்‌ கருத்து பு ப்‌ 
செய்ய வல்லது. பொதுக்கூட்டங்கள்‌, பேரவைகள்‌ ல்‌ பா்‌ 
லாக நடத்துவது போக குறிப்பிட்ட தலைப்புகளில்‌ கருத்தரம்‌] 
கரில்‌ ஒன்‌ றிரண்டு பேரை பேச செய்வதும்‌. இதில்‌ அறிறுககள்‌ 
கில்‌ பங்கேற்கச்‌ செய்வதும்‌ சிறந்த கருத்துப்‌ பிரச்சாரம்‌ 36: 
இல்வரங்கத்‌ தோழர்களை இப்பணியை செய்ய கட்டாயப்‌ பட?) 
வேண்டும்‌. 

வேலையின்மைக்கு எதிரா 
மைக்கான போராட்டமும்‌ 
டும்‌, வேலையின்மைக்கு எ இர 


ன போராட்ட்மும்‌, தேச ஒர்‌! 
இவ்வரங்கில்‌ வலுவாக்கப்பட வோ! 
ஈன போராட்டம்‌... தமிழக தட்பீ 


எல்லோருக்கும்‌ வேலை _ காலி இடங்களை 
கோரிக்கைகளை குறிவைத்து தொட 
பட வேண்டும்‌, ஜாதி சங்கங்களின்‌ 9 
தக்க பதிலாக அமையும்‌. 


ர்ச்ியாக வலுவாக நடத்‌! 
ர்குலைவு பிரச்சாரத்திற்கு & 
H 


சிறுபான்மையோர்‌, அரிஜனங்கள்‌, மலை 

சீன்‌ மத்தியில்‌ இவ்வரங்கம்‌ செயல்பட 

வரங்கு நிர்வாகிகளுக்கு (யிலி 

தேர்‌ ந்தெடுக்கப்பட்ட. கட்சிக 

(உதாரணம்‌, சேலம்‌, ஏற்கா 

கோரிக்கை மாநாடு 
யது), 2 


ஜாதியினர்‌ இ? 
இப்பகுதியிலிகுந்து . ட்‌ 
ரத்து துவக்கப்பட வேண்டு) 
ண்காணித்து வழிகாட்ட வேண்டு. 
டு மலைப்பகுதியில்‌ மலைவாழ்‌ மச்சி ்‌ 
தடத்தியது. நம்‌ கட்டி அங்கே செல்ல ௨ 


இவ்வரங்கின்‌ மூலம்‌ தீக்கதிர்‌ விற்பனை இயக்கம்‌ நட்‌ 
முடியும்‌. அகில இந்திய மாநாட்டையொட்டி செய்த சோதி! 
முயற்சி இதை நிரூபித்தது. இதைத்‌ தொடர வேண்டும்‌. 


அடுத்துவதற்கு இவ்லரங்க 


ஊழியர்களை கட்சிச்‌ 
கொண்டு வருவதற்கான விசே 


வமான கவனம்‌ செழு 


வேண்டியுள்ளது. இதை ஒரு முக்கிய கடமையாக கட்சி 
கமிட்டிகளும்‌, களைகளும்‌ பார்க்க வேண்டும்‌. 

ஜ்‌ கிராமப்‌ புறங்களிலிருக்கும்‌ வாலிபர்‌ சங்க அயியர்க 
விவசாயிகள்‌ பிரச்சனை சம்பந்தமாக வகுப்புகள்‌ நடத்து 
வதற்கும்‌ படிப்படியாக அவர்க விவசாயிகள்‌ அரங்கப்‌ : 
பணியில்‌ ஈடுபடுத்துவதற்கும்‌ முயற்9ி செய்வது அவசியம்‌. . 
சிரா மப்புறங்களில்‌ வேலையில்லாத வாலிபர்களின்‌ விசேச 








' கோரிக்கைகளை முன்வைத்து இயக்கங்களை உருவாக்கு 
(தி ட த 

1 வேண்டும்‌. ்‌ கூரி? 
மி sn 


ஜூ தாழ்த்தப்பட்ட ஜாஇகளைச்‌ சேர்ந்த வாலிபர்களை திரட்டு 


i 
5 வதற்கும்‌, வாலிபர்‌ இயக்கம்‌ தனி முக்கியத்துவம்‌ கொடுக்க 


ஜ்‌ வேண்டும்‌. இந்த பனியினை இட்டமிட்ட முறையில்‌ நடத்த 
ர்‌ வேண்டும்‌, ட. ்‌ 

1 * பெண்களை அதிகமாக சேர்ப்படுல்‌ கவனம்‌ செலுத்த 
| i 4), 

ழ்‌ வேண்டும்‌. 

பு த லு 3 தட வ 

ம * மாணவர்‌ இயக்கத்தைக்‌ கட்டும்‌ பணியில்‌ அதிகமாக கவ 
ப னம்‌ செலுத்தி, உதவிகளை செய்ய வேண்டும்‌. 

i ர 

12. வாய்ப்பு 


ஏ [8 வயது ஆனவர்களுக்கு வாக்குரிமை என்ற நிலைமை 
ந நிபடும்போது, அனைத்து கட்சிகளும்‌ இளைஞர்களை ஈர்க்க இவி 
மாக முயல்வார்கள்‌. ஜாதி, மத அமைப்புக்களும்‌ அதிகமாக 
ஊயல்படும்‌. - மறுபக்கத்தில்‌ பொதுவாக வேலையின்மை, சமூக 
ிகாடுமைகள்‌ ஆகியவற்றின்‌ விளைவாக வாலிபர்‌ மத்இயில்‌ வன 
ர்க்‌ கூடி.ய மனக்கொ திப்பு அதிகமாகும்‌ என்பதை உணர்ந்து அவர்‌ 
நளின்‌ எண்ணங்களுக்கு வடிவம்‌ கொடுத்து சரியான இசை வதி 
பில்‌ அவர்களை இரட்டும்‌ வாய்ப்பு அதிகமாக இருக்கும்‌ என்பதை 
மசிந்து கட்சி இவ்வரங்கத்தில்‌ பணியாற்ற வேண்டும்‌. 

ர்‌ 


| க்‌ ௩6 இலக்‌ 
| 


ட. * மாதர்‌ அரங்கம்‌ 


i 1. சமீப காலத்தில்‌ பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை 
கள்‌ தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. ஸதி, வரதட்‌ சணை 
|! போன்ற பெண்கள்‌ மீதான கொடுனம்கள்‌ . அதிகரித்து வருகின்‌ 
| றன. குறிப்பாக ஹரிஜனங்கள்‌, ஆதிவாசிகள்‌ உள்ளிட்ட ரொமப்‌. 

புற ஒடுக்கப்பட்ட மக்களைச்‌ சார்ந்த பெண்களுக்கு எதிரான குற்‌ 
தங்கள்‌ விசுவரூபமெடுத்துள்ளன. மதத்தின்‌ பெயரால்‌ முஸ்லீம்‌ 
பெண்களின்‌ தாழ்ந்த நிலைமையை மேலும்‌ கீழிறக்கும்‌.மூயற்ெள்‌ 
நடைபெற்று வருகின்‌ றன. வேலைவாய்ப்‌., பதவி உயர்வு, சமது 
யம்‌ போன்றவற்றில்‌ உழைக்கும்‌ பெண்களுக்கு எதிரான பாகு 
பாடுகள்‌ தொடர்ந்து நீடிக்கின்றன. அதேசமயம்‌, இவைகளை 
எதிர்த்து மாதர்‌ அமைப்புகள்‌ என்றுமில்லாத அளவு புதிய 
விழிப்புணர்வுடனும்‌, எதிர்ப்புணர்வுடனும்போராடி வருகின்‌ றன. 
பல்வேறு பிரச்சனைகளில்‌ நாடு தழுலிய அளவில்‌ மாதர்‌ அமைப்பு 
கன்‌ கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஒருங்கிணை ந்து: 
(வருகின்‌ றன. இந்தசூழ்நிலையில்‌ தமிழ்‌ நாட்டிலும்‌ மாதர்‌ சங்கம்‌. 
கடந்த மூன்று ஆண்டுகளில்‌ மேற்கொண்ட இயக்கங்களை 
பரிசீலிப்போம்‌. 





| (நீக்கிய இயந்தங்கள்‌ 
2.அரசியல்‌ இயக்கங்கள்‌ 
கோவையில்‌ நடைபெற்ற கட்சியின்‌ அரசியல்‌ மாநாட்‌ 
டிற்கு பெண்களைத்‌ திரட்டும்‌ முறையில்‌ கோவை மாவட்டத்‌. 
திலும்‌ மற்றும்‌ பல மாவட்டங்களிலும்‌ பிரச்சார இயக்கமும்‌: 
தடை பெற்றது. சிறப்புமிக்க இந்த மாநாட்டில்‌ கணிசமாகப்‌. 
பெண்கள்‌ வந்துகலந்து கொண்டது நமது,அரசியல்‌ நிலைபாடு சம்‌ 
பந்தமாக புதிய சிந்தனையை உருவாக்க உதவியது. கோவை 
மாவட்ட மாதர்‌ இயக்கத்தில்‌ இதன்‌ பிரதிபலிப்பைக்‌ காண 
முடியவில்லை. பதன்‌ 
3. இடது சாரி வெகுஜன அமைப்புகளின்‌ பிரச்சார பயணம்‌ 
2 1987 நவம்பரில்‌ நமது மாநிலத்தில்‌ எல்லா மட்டங்களி 
அம்‌ பெண்களைத்‌ திரட்டி பயணக்குழுவிற்கு வரவேற்பு கொடுக்‌ 
5ம்‌ ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்பயணத்தில்‌ பெண்களை பங்கு 
“றச்‌ செய்யாதது ஒரு குறைபாடாகும்‌. 
4. மார்ச்‌ 15 பாரத்‌ பந்த்‌ ர 
டூ வரலாற்றுச்‌ நெப்புமிக்க “பாரத்‌ பந்த்‌”' குறித்து எல்லா 
. “வட்டங்களிலும்‌ பெண்கள்‌ செயல்பட்டனர்‌. 14அம்ச கோரிக்‌ 


கைகளை விளக்கி 48-ஆயிரம்‌ துண்டுப்‌ பிரசுரங்களும்‌, 1200 சுவ 
' ரொட்டிகளும்‌ 1878 மையங்களில்‌ தெருமுனை பிரச்சாரக்‌ கூட்‌ 
டங்களும்‌ நடத்தப்பட்டன. பெண்களது: தெளிவான . அரசியல்‌ 
பேச்சுக்களைகேட்ட மக்கள்‌ மத்தியில்‌ நல்ல பிர திபலிப்பைஏ ற்படுத்‌ 
இயது. பந்த்‌அன்று பள்‌. மறியலில்‌ போடி, காரைக்குடி, சங்ககிரி 
பகுதிகளில்பெண்கள்‌ கைது செய்யப்பட்டனர்‌. புதுடெல்லியில்‌ 
தோழர்‌ பிருந்தாகாரத்‌ தாக்கப்பட்டதைஎதிர்த்து எல்லா மாவட்‌ 
டங்களிலும்‌ பெண்களது ஆர்ப்பாட்டங்கள்‌ நடத்தப்பட்டன. 

நெல்சன்‌ மாண்டேலாவை விடுதலை செய்யக்‌ கோரி 22 ஆயி 
ரம்‌ கையெழுத்துக்கள்‌ பெற்று அனுப்பப்பட்டன. தந்திகளும்‌ தரப்‌ 
பட்டன 


5 சமாதான மாநாடுகள்‌ ்‌ 


: 1987 ஜூனில்‌ கல்கத்தாவில்‌ தேசிய அளவிலான சமாதான 
மாநாட்டிற்கு தமிழகத்திலிருந்து 26-பிரதிநிதிகள்‌ சென்று லந்த 
னர்‌. இந்த மாநாட்டின்‌ முக்கியத்துவத்தை விளக்கி 25-ஆயிரம்‌ 
துண்டு பிரசுரங்கள்‌ விநியோகிக்கப்பட்டு பிரச்சார இயக்கம்‌ நடத்‌ 
' தப்பட்டது. . ்‌ 
ல மாநில ரீதியில்‌ சமாதான மாநாட்டை நடத்த வேண்டு ' 
"மென்ற கல்கத்தா மாநாட்டின்‌ அறைகூவலையொட்டி திருச்சியில்‌ 
க மாநாடு ஜனநாயக மாதர்‌ சங்கம்‌ சார்பில்‌ 6-ம்‌ தேத 
ஹிரோஷிமா தினத்தன்று நடைபெற்றது. இந்த மாநாடு, சமா 
யர்‌ ப பிரச்சாரத்தை நம்‌ அணிக்கு அப்பாலுள்ள மக்கள்‌ 
ன டுத்துச்‌ சென்றுள்ளது குறிப்பிட வேண்டிய விஷங்‌ 


ககட்ட தல்‌ எ 7 சதித்‌ போதிலும்‌ வெற்றிகரமாக 
. ர கள்‌ கலந்‌ 1 ர்‌ , 
காட்டி, சிலைடு ஷோ பயனுள்ளதாக வன்பு 
யுத்தம்‌ என்ற பிரச்சனை நமக்கு சம்பந்‌ 
ளின்‌ வாழ்வுடன்‌ சம்பந்தமுள்ள து.எ 


முழுவதும்‌ விநியோகிக்கப்பட்டன, 
. என்ற பிரசுரம்‌ : 10-ஆயிரம்‌ பி ர 





௪௬. 


கள்‌ தொகுக்கப்பட்டு 85நிமிடங்கள்‌ ஒலிபரப்பாகியது. அன்றாடம்‌ 
தடைபெற்றுவரும்‌ நிகழ்ச்சிகளிலிருந்து வேறுபட்ட நிலையில்‌ இத்த 
சமாதான மாநாடு மக்களிடம்‌ வரவேற்பைப்பெற்றது. பத்திரிகை 
களிலும்‌ பிரசுரம்‌ ஆனது. 
6 மார்ச்‌ 8 சர்வதேச. பெண்கள்‌ தினம்‌ 
இதுதொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டுவருகிறது. 1987-ல்‌ 
மாநில மையத்தில்‌ அச்சிட்டு அனுப்பப்பட்ட 20ஆயிரம்‌ பேட்ஜாு 
கள்‌ விநியோகிக்கப்பட்டன, ஆலைவாயில்‌ கூட்டங்கள்‌ பலநடத்தப்‌ 
பட்டன. சென்னையில்‌ கூட்டமும்‌ நாடக நிகழ்ச்சிகளும்‌ நடத்தப்‌ 
பட்டன. 1958 மார்ச்‌ 8 அன்று பெண்கள்‌ மீதான கொடுமைகளை 
, கடுக்க சட்ட திருத்தங்கள்‌, வழிமுறைகளைக்‌ கூறும்‌ மகஜர்‌ அரசு 
்‌ அதிகாரிகளிடம்‌ அளிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டங்களும்‌ நடத்தப்‌, 
பட்டன. 7 
சோவியத்‌ கலாச்சார கழகம்‌, மற்ற மாதர்‌ அமைப்புகள்‌ 
நடத்திய நிகழ்ச்சிகளிலும்‌ நம்‌ பிரதிநிதிகள்‌ சென்று பேசினர்‌. 
எனினும்‌ இந்த இயக்கங்களின்‌ சட்‌ வதேச முக்கியத்துவத்தை 
உணர்ந்து சக்தியாகத்திரட்டி நடத்தப்படவில்லை. பற்பல வேலை . 
களுக்கு இடையில்‌ சம்பிரதாய பூர்வமாக நடத்தப்படும்‌ இயக்க 
மாகவே இது பெரும்பாலும்‌ அமைந்தது. 
7 சர்வதேச குழந்தைகள்‌ தினம்‌ 
இது ஜூன்‌ 1ம்தேதி தொடர்ச்சியாக அனுஷ்டிச்கப்பட்டு வரு 
கிறது. இருப்பினும்‌ இத்தினத்‌இிற்குள்ள முக்கியத்துவம்‌ உணர்த்‌ 
தீப்படும்‌ வகையில்‌ நடத்தப்பட்ட தாகக்கூற? முடியாது. 1987-ல்‌ 
“பாலர்‌ சங்கம்‌'' அமைப்பு இத்தினத்தன்று அமைக்கும்‌ ஏற்பாடு 
தஞ்சை, குமரி, சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை போன்ற 
மாவட்டங்களில்‌ ஓரளவு நடைபெற்றது. உறுப்பினர்‌ சேர்ப்‌ 
பும்‌ நடைபெற்றது. ஆனால்‌இம்முயற்கெளை தொடர முடியவில்லை, 
1988ம்‌ ஆண்டு குழந்தைகள்‌ இனத்தன்று' குமரிமாவட்டத்‌ 
தில்‌ 1400 குழந்தைகளும்‌, சென்னையில்‌ 400 குழந்தைகளும்‌, திருச்சி 
யில்‌ 180 குழந்தைகளும்‌, மதுரையில்‌ 320குழந்தைகளும்‌ கர்வம்‌ 
ஆர்ப்பாட்டம்‌ நடத்தினர்‌. இவகாசியில்‌ உழைக்கும்‌ குழந்தை 
ளது ஆர்ப்பாட்டங்களும்‌ நடத்தப்பட்டன. 
8. பாரதத்தைப்‌ பாதுகாப்போம்‌ 
தாட்டு ஒற்றுமையை வலியுறுத்தும்‌ முறையில்‌, தாடு தழு 
விய முறையில்‌ நடத்தப்பட்ட பயனுள்ள இயக்கம்‌ இது. தமிழகத்‌ 
] கில்‌ 1988 ஜனவரி ௦ முதல்‌ 26 முடிய ஒருவார காலம அனுஷ்டிச்‌ 
“ப்பட்டது, “தேசத்தைக்‌ காப்போம்‌, நேசத்தை வளர்ப்போம்‌ 
3 


ச்‌ 


்‌ ர்‌ ற்கப்பட்டது, 
என்ற பிரசுரம்‌! (60காசுகள்‌) 20 பங்க்‌ அன்‌ க ட 
சென்னை நகரில்‌ க்‌ வலை ன ட ர ர த்‌ 
டத்திய கருத்தரங்கில்‌ பல்வே ட க த 
வர்க்க க கைவ. இந்நிசழ்ச்‌ na Se ம்‌ 
க அல சவ்தா பா 
பல பகுதிகளில்‌ கருத்தரங்குகள்‌, பொதுக்கூட்டங்கள்‌, க ழ்‌ ்‌ 
கள்‌, தீவட்டி, ஊர்வலம்‌, குழந்தைகளின்‌ வண்ணம நக்கா ஆ 
யவை இடம்‌ பெற்றன. 93ஆயிரம்‌ துண்டுபிரசுரங்கள்‌, சுரொட்‌ 
டிகள்‌, 2183 மையங்களில்‌ தெருமுனைக்கூட்டங்கள்‌ ஆகியவை 
'மூலம்‌ பிரச்சாரம்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டது. 


9. 987 மார்ச்‌ 31- சென்னைப்‌ பேரணி 


பெண்கள்‌ மீதான கொடுமைகள்‌, குடிதண்ணீர்‌, நியாய 
விலைக்‌ கடைகளின்‌ பிரச்சனைகளுடன்‌ பிரதான்மாக இராமப்புற 
'பெண்களின்‌ கோரிக்கைகளையும்‌ முன்‌ வைத்து நடத்தப்பட்ட 
இயக்கம்‌ இது. அனைத்திந்திய ஜனநாயக மாதர்‌ சங்கத்தின்‌ தேசிய ! 
மாநாட்டின்‌ அறைகூவல்படி இந்தப்‌ பேரணி நடத்தப்பட்டது. 


கோரிக்கை மகஜரில்‌ கையெழுத்து வா ங்கும்‌ இயக்கமும்‌, 
பிரச்சார இயக்கமும்‌ சேர்ந்து நடத்தப்பட்டதால்‌ கையெழுத்து 
சலுத்த முடியவில்லை. 6த ஆயிரம்‌ 
ன. சென்னைநகரிலும்‌ புறநகர்‌ பகுதி 
தெருமுனைப்‌ பிரச்சாரக்கூட்டங்கள்‌ 
ஒன்றரை லட்சம்‌ ரூபாய்‌ வரை வர்‌ 

லிக்கப்பட்டது. மற்ற பல இயக்கங்களைக்‌ காட்டிலும்‌ வீடு வீடாச்‌ 
சென்றதும்‌, மக்களிடம்‌ கோரிக்கைகளைக்‌ கெ 
இதில்‌ கூடுதலாக தடைபெற்றது. பேரணியில்‌ 1335 பெண்கள்‌ 
கலத்து கொண்டனர்‌. இதில்‌ சென்னை 2004, செங்கற்பட்டு 650 
ஆகும்‌, மராஜர்‌,அண்ணாமாவட்டங்கள்‌ தீவிர்த்து 16மாவட்டக்‌ 


வட்ல ல்‌ பெண்களை அனுப்பின. சென்னை மாவட்ட 
கட்சியின்‌. முழு ஒத்துழைப்பும்‌ 


சகோதர அமைப்ட களின்‌ வர 
வேற்பும்‌ இந்த பேரணியின்‌ வெற்றிக்கு க்கல்‌ 
எதிர்ப்பு இயக்கம்‌ 
சார்பில்‌  இற்பிரன்சனை மீர்‌ 
“வடிவங்களில்‌ ந பட்ச 
“ம்‌ தேதி நாடு தகி 
-அதிப்பட்டது. தது மாநிலக்‌ இல்‌ பரவி! 
1 மட்டங்கள்‌ அம்‌ இடத்தி? 


பெறுவதில்‌ போதிய சுவனம்‌ 0 
கையெழுத்துக்கள்பெறப்பட்ட 
யிலும்‌ மாநிலம்‌ முழுமையும்‌ 
482 வரை நடத்தப்பட்டது. 


ஈண்டு. சென்றதும்‌, 






்‌ ழம்‌ எல்ல, 


பட்டது. ஏறத்தாழ 3-லட்சம்‌ மக்களிடம்‌ பிரச்சாரம்‌ கொண்டு 
* போகப்பட்டது. மிக அதிகமான தெருமுனைக்‌ கூட்டங்கள்‌-சில கூட்‌ 
9) டங்கள்‌ பொதுக்கூட்டங்கள்‌ போல மக்கள்‌ திரண்டனர்‌, 97ஆயி 

ஏம்‌ துண்டு பிரசுரம்‌ விநியோகிக்கப்பட்டது 
11. .மனித சங்கிலி 


1988-மார்ச்‌ 2-ம்‌ தேதி மத்திய பட்ஜெட்‌ வரிகளைக்‌ -கண்‌ 
டித்து மாநிலம்‌ முழுவதும்‌ ஆர்ப்பாட்டங்கள்‌ நடைபெற்றன. 
சென்னையில்‌ அண்ணாசாலை தபால்‌ நிலையத்தையும்‌, எல்டாம்ஸ்‌ 
“ரோடு தபால்‌ தந்தி அலுவலகத்தையும்‌ முற்றுகையிடும்‌ வசையில்‌ 
மனிதச்‌ சங்கிலி போராட்டம்‌ நடத்தப்பட்டது. 780-க்கும்‌ அதக 
மான பெண்கள்‌ கைகோர்த்து கோரிக்கை அட்டை பிடித்து 
தின்ற காட்சி கம்பீரமாக இருந்தது. - 

தமிழகத்தில்‌ மாதர்‌ சங்கம்‌ இத்தகைய வடிவத்தில்‌ முதன்‌ 
முதலாக நடத்திய போராட்டம்‌ இது. 
12. ரேஷன்‌ கடை முறைகேடுகளை எதிர்த்து 
\ தொடர்ச்சியான பல்வகை இயக்கங்களும்‌, போராட்டங்‌ 
| கரம்‌ நடத்தப்பட்டுள்ளன. ரேஷன்‌ கடைகள்‌, அரசு அலுவல 

கங்கள்‌ முன்‌ ஆர்ப்பாட்டங்கள்‌ விரிவான முறையில்‌ நடைபெற்‌ 

றுள்ளன. சமீபத்தில்‌ சென்னையில்‌ நாம்‌ தொடர்ச்சியாக ரேஷன்‌ 
கடைப்‌ பிரச்சனைகளில்‌ நடத்திய இயக்கங்களையொட்டி. தமது 
பெண்களை அரசுஅமைத்த “கண்காணிப்புக்‌ குழு''க்களில்‌ இணைத்‌ 
துக்கொண்டு சல பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும்‌ வாய்ப்பு 
கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. 

இப்பிரச்சனையில்‌ 1988 செப்டம்பர்‌ 26-ம்‌ தேதி தஞ்சை 
'மாவடடம்முழுவதும்‌ 11-மையங்களில்‌ மறியல்‌ நடத்தப்பட்டது. 
31/65பெண்கள்‌' பங்கு கொண்டு கைதானார்கள்‌. இது மக்கள்‌ மத்‌ 
தியில்‌ நல்ல வரவேற்பைப்‌ பெற்றது. 
வறட்சி 

1987 அக்டோபர்‌ 5-ம்‌ தேதி நிவாரணம்‌ கோரி மாநிலம்‌ 
'மழுவதும்‌172 மையங்களில்‌ தர்ணா நடத்தப்பட்டது. 4751 யன 
கள்‌ பங்கு கொண்டனர்‌. வறட்சி சுடுமையாக நிலவிய மதத 
இல்‌ இயக்கமும்‌” கோரிக்கைகளும்‌ மக்களிடம்‌ ஆகரவு பெற்றது. . 
13. ஆபாச திரைப்படம்‌ மற்றும்‌ விளம்பரத்திற்கு எதிரான 
இயக்கம்‌ 

இது அவ்வப்போது பல மாவட்டங்களில்‌ தடத்தப்பட்டு 
கர்கிறுது, சமீப காலமாக இப்பிரச்சனையில்‌ நமக்கு பத்ம 





* “பட்ட பகுதிகளிலிருந்தும்‌ பெண்கள்‌ ஆதரவு தருகின்றனர்‌. 
14, மதப்பழமைவாதத்திற்கு எதிரான இயக்கங்கள்‌ 
முஸ்லீம்‌ மக்களின்‌ வாக்குகளைப்‌ பெறும்‌ குறுகிய அர 

்‌. யல்‌ தோக்குடன்‌-பழமை வாதத்திற்கு சரணடைந்து ராஜீவ்‌-அரச 
கொண்டுவந்த “ஷரியத்‌ சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்‌ 
பாட்டங்கள்‌, கையெழுத்து இயக்கங்கள்‌ ஆயெவை நடத்தப்பட 
டது. சென்னை, பாண்டி, இருச்சி ஆகிய இடங்களில்‌ இப்பிர; 
சனையில்‌ இதர மாதர்‌ அமைப்புக்களுடன்‌ கலந்துரையாட 
நடத்தப்பட்டது. இது குறித்து டெல்லி பாராளுமன்‌ றம்‌ முன்பு 
நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில்‌ தமிழகத்திலிருந்து 8-முஸ்ஸ்‌ 
பெண்கள்‌ கலந்து கொண்டனர்‌. பல்வேறு மாதர்‌ அமைப்பு 
களின்‌ சார்பில்‌ ஆளுநரிடம்‌ கூட்டாக மகஜர்‌ அளிக்கப்பட்டது. 
15. சதி கொடுமைக்கு எதிரான இயக்கம்‌ ள்‌ 
1987 செப்டம்பர்‌ ராஜஸ்தானில்‌ ரூப்கன்வார்‌ உட்‌ 
கட்டை ஏற்றப்பட்டது தொடர்பாக அக்டோபர்‌ 17-ல்‌ நாடு 
தழுவிய இயக்கம்‌ நடத்தப்பட்டது. தமிழகத்தில்‌ அக்டோபர்‌ 
24-ம்‌ தேதி அனைத்து மாவட்டங்களிலும்‌ ஆர்ப்பாட்டங்களும்‌ 
கொடும்பாவி எரிப்பும்‌ நடத்தப்பட i 
கள்‌ வெளியிடப்பட்டன மகஜரில்‌ 13 
பெற்று டெல்லிக்கு அனுப்பினோம்‌. 
தந்திகள்‌ கொடுக்கப்பட்டன. சதி மாதா என்ற பிரசுரம்‌ 20,00 
அச்சிடப்பட்டது. சென்னையில்‌ பல்வேறு மாதர்‌ அமைப்புசக்சச்‌ 
அழைத்து கூட்டு இயக்கத்திற்கு திட்டமிட்டோம்‌ 


16 பால்ய விவாகத்திற்கு எதிராக 











மத்தியில்‌ இதனைவிரிவாக எடுத்து சென்று அவர்களை ஆகர்ஷிக்கும்‌ 
விதத்தில்‌ இந்த இயக்கங்கள்‌ நடந்ததாக கூறமுடியாது. 


ஆய்வுக்குழு ஒன்றும்‌ நம்மால்‌ அமைக்கப்பட்டது. இக்குழுவின்‌ 
அறிக்கையை “கடலோரக்‌ கண்ணீர்‌ கதைகள்‌?' எனும்‌ பெயரால்‌ 
10,000 பிரசுரங்கள்‌ வெளியிட்டோம்‌. தமது சங்கத்தின்‌ சார்பில்‌ 
உச்ச நீதிமன்‌ றத்தில்‌ வழக்கு தொடுத்து, எரிந்த வீடுகளுக்கு நஷ்ட 
ஈடு வழங்க வேண்டும்‌ என தீர்ப்பும்‌ பெற்றோம்‌. ஆனல்‌ இந்தக்‌ 
குப்பத்தில்‌ தொடர்ச்சியாக தொடர்பு வைத்து இப்பகுதியில்‌: 
ஸ்தாபனத்தை உருவாக்கும்‌: பணி கவனிக்கப்படவில்லை என்பது 
பெரும்‌ குறைபாடு ஆகும்‌, 
18 பெண்கள்‌ மீதான கொடுமைகளுக்கு எதிராக 
இயக்கங்கள்‌ ்‌ 

பெண்கள்‌ மீதான கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ச்ச 
யான பல இயக்கங்களை நடத்தி வந்துள்ளோம்‌. வரதட்சணை சாவு 
குறித்து நடவடிக்கை எடுக்கப்படாத வழக்குகள்‌ மற்றும்‌ 
கற்பழிப்பு, துன்புறுத்தல்‌ ஆகியவற்றால்‌ பாதிக்கப்பட்ட பெண்‌ 
கள்‌ ஆகியோரின்‌ பிரச்சனை குறித்து நாம்‌ பல வடிவங்களில்‌ 
தொடர்ந்து போராடி வருகிறோம்‌. இது குறித்து . டிசம்பர்‌ பல்‌ 
சென்னையில்‌ ஐ.ஜி.அலுவலசம்‌ முன்புஆர்ப்பாட்டம்‌ நடத்தினோம்‌. 


- தாம்‌ தொடர்ந்து எடுத்த முயற்சிகளின்‌ விளைவாக 1988 ஜூனில்‌. 


உள்துறை செயலாளர்‌ நமது பிரதிநிதிகளை அழைத்துப்‌ பேசினார்‌. 
மீமது சங்கம்‌ சார்பில்‌ சென்னையில்‌ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 
ஈட்ட உதவி வழங்க ஏற்பாடு உள்ளது. இதுவரை 400-க்கும்‌ மேற்‌ 
பட்ட வழக்குகள்‌ நம்மிடம்‌ வந்துள்ளன. பாஇச்கப்படும்பெண்கள்‌ 
ஆங்காங்கே நமது சங்கங்களை அணுகுவது என்பது அதிகரித்துள்‌: 
எது, ள்‌ 

இப்பிரச்சனைகளில்‌ உறுதியான நடவடிக்கை மேற்கொள்‌ 
ரம்‌ இயக்கம்‌ நமது - இயக்கமே என்ற பிரதிபலிப்பு ஏற்பட்டுள்‌ 
ளது, 


ஆயினும்‌, சட்ட ஆலோசனைக்‌ குழுக்களில்‌, ன வரும்‌- 
வேலைப்பளுவை ஈடுகொடுத்து செய்யவும்‌, அப்படிவரும்‌ தொடர்பு 


ஆர்‌ 


அளைத்‌.கொட ர்ச்சியாக தக்க வைத்துக்கொள்வதற்கான ஏற்பாடும்‌. 
ஈதர்‌ ல சர்‌, வட்ட லக வட்டப்‌ யம ம ்‌ ர 


ப்‌ 


* நம்மிடம்‌ -போதுமானதாக இல்லை, 


ஆதரவு இயக்கங்கள்‌ 
19 ஆசிரியர்‌ - அரசு ஊழியர்‌ போராட்டங்கள்‌ 


1987-ல்‌ கல்லூரி ஆசிரியர்கள்‌ நடத்திய ஒரு மாத கால்‌ 
போராட்டம்‌, இந்த ஆண்டு அரசு ஊழியர்‌ ஆசிரியர்கள்‌ நடத்திய 
ஒழு மாத கால போராட்டம்‌ ஆகியவற்றில்‌ ஜனநாயக மாதர்‌ சங்‌. 
கத்தினர்‌ பங்கு குறிப்பிட்த்தக்கது. சென்னையில்‌ தடையை மீறி. 
225பெண்கள்‌ கைது, துண்டு பிரசுரங்கள்‌, சுவரொட்டிகள்‌ வெளி 
யிடுவது போன்ற ஆக்கபூர்வமான ஆதரவால்‌ இப்பகுஇயினரிடம்‌ 


. நல்லதொரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியுள்ள து. 


20 விவசாயிகள்‌, விவசாயத்‌ தெர்ழிலாளர்களின்‌ 
மறியல்‌ போராட்டம்‌ : ல 


1987-ல்‌ நமது சார்பிலும்‌, 1988 செப்டம்பர்‌ 12-முதல்‌ 16 
வரை இடதுசாரி கட்சிகளின்‌ அமைப்புகள்‌ சார்பிலும்‌ நடை 
பெற்ற மறியல்‌ போராட்டங்களில்‌ ஜனநாயக மாதர்‌ சங்கம்‌ பங்கு 
கொண்டது. 1987ல்‌ பல மாவட்டங்களில்‌ பங்கு கொண்ட மறிய 
லில்‌ தென்னாற்காடு மாவட்டத்தில்‌ மாதர்‌ இயக்கப்‌ பெண்கள்‌ 

, 25 பேர்‌ வேலூர்‌ சிறையில்‌ அடைக்கப்பட்டனர்‌. 1988செப்டம்பர்‌ 
போராட்டத்தின்‌ போது எல்லா மாவட்டங்களிலும்‌ ஜனநாயக 
மாதர்‌ சங்கம்‌ விரிவான முறையில்‌ பிரச்சாரத்திலும்‌, பெண்களை 
திரட்டுவதிலும்‌ பங்கு கொண்டது. 14,000 பெண்கள்‌ வரை சை 
தான இப்போராட்டத்தில்‌ மாதர்‌ இயக்கத்தலைவர்கள்‌, 


ட்‌ உறுப்பினர்‌ 
கள்‌ பங்கு கொண்டனர்‌. 





&1. டி வி, வானொலி நிலையங்கள்‌ முன்பு ஆர்ப்பாட்டம்‌ 

ள்‌ பாரத்‌ பந்த்‌ சமயத்தில்‌ பொய்ப்‌ பிரச்சாரம்‌ செய்ததை 
ள்‌ கட்சியின்‌ சார்பில்‌ நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திலும்‌, 
_ச்திற்திய ஜனநாயக வாலிபர்சங்கல்‌ ்‌ வ ச்‌ 
தொடர்பான ஆர்ப்பாட்ட ைய்க்த்க பத வலர்‌ 
பெற்றது. அதோடு, டி லி, வா களன்‌ ற்றிய 
நிகழ்ச்சிகளில்‌ இட்டமிட மாதர்‌ பலவன ன்‌! த 


கொண்ட அடே த்‌ 4 
மரங்க ஆலோசனைக்குழு அமைக்கக்‌ கோரியும்‌. மனுக்கள்‌ தரப்‌ 





| 
| 
| 


பாண்டிச்சேரி, திருச்சி, கோவையிலும்‌ நடைபெற்றுள்ளது. மற்ற, 
மாலட்டங்களில்‌ இல்லை, 

i மற்ற மாதர்‌ அமைப்புக்களை பொறுத்தவரை அ இரதி 
யில்‌ செயல்படும்‌ எஏப்‌ ஐ டபிள்யூ. -உடன்‌ தான்‌ நாம்‌ இணக்‌ 
கமானமுயற்கிகள்‌ எடுப்பதுண்டு.நம்‌அமைப்பைப்போல, அனைத்து: 
மாவட்டங்களிலும்‌ அந்த சங்கம்‌ தொடர்ச்சியான செயல்பாடு. 
டன்‌ இல்லை, தற்போது இரு பிரிவாக உடைந்து செயல்பாட்டில்‌. 
தேக்க நிலையில்‌ உள்ளது. தஞ்சை மாவட்டம்‌ குடவாசல்‌ பகு 
தியில்‌ திமுக, ௮ திமுக குடும்பத்துப்‌ பெண்கள்‌ இலர்‌ ஸ்தல 
இயக்கங்களில்‌ நம்முடன்‌ சேர்கின்‌ றனர்‌. 

சென்னையில்‌ மட்டும்தான்‌ பல்வேறு அமைப்புக்களுடன்‌ 
கூட்டு இயக்கத்துக்கு அவ்வப்போது முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டுள்ளன. நம்‌ பக்கமிருந்து கூட்டு நடவடிக்கைக்கான முயற்‌ 
களை மேற்கொள்வதில்‌ உள்ள பலவீனம்‌ களையப்பட வேண்டும்‌. 
23. பயிற்சி முகாம்‌ 

1) மார்க்சிஸம்‌ வர்‌ அறிமுகம்‌, 

2) பிரபஞ்சம்‌ மனிதன்‌ தோற்றம்‌. 

3) அரசியல்‌ பொருளாதாரம்‌. ்‌ 

4) சட்டமும்‌ பெண்களும்‌ & மாதர்‌ அரங்கக்கடமைகள்‌ - 

ஆகிய நான்கு பாடத்‌ திட்டத்தின்‌ அடிப்படையில்‌ 76 
மாவட்டங்களில்‌ பயிற்ச முகாம்கள்‌ 24987 அக்டோபர்‌, நலம்பர்‌ 
மாதங்களில்நடத்தப்‌ பட்டன. இந்த பயிற்சி முகாம்‌ ஆசிரியை 
களுக்கான பயிற்சி 1987 ஏப்ரலில்‌ தரப்பட்டது. 22 பேர்‌ பங்கு. 
கொண்டனர்‌. வகுப்புக்களில்‌ 653 பெண்கள்‌ கலந்துகொண்டனர்‌. 
பிரபஞ்சம்‌, மனிதனின்‌ தோற்றம்‌ பற்றிய அறிவியல்‌ . இயக்கத்தி 
னர்‌ தயாரித்திருந்த சிலைடுகளும்‌ பல மாவட்டங்களில்‌ போட்டு. 
விளக்கப்பட்டது. பொதுவாக புதிய விஷயங்களை தெரிந்து 
கொள்ள முடிந்தது என்பது கலந்து கொண்ட கணிசமான பெண்‌. 
களின்‌ கருத்து. இது குறித்து தொடர்ந்து கவனம்‌ செலுத்துதல்‌ 
அவசியம்‌. 


54. மகளிர்‌ சிந்தனை 
்‌ 5 பேர்களைக்‌ கொண்ட ஆசிரியர்குழு, சென்ற மாநாட்‌ 
ன்‌ போது தான்‌ உழைக்கும்‌ பெண்கள்‌ அமைப்பிடமிருந்து 
உகிர்‌ சங்கம்‌ ஏற்றெடுத்து முதல்‌ இதழ்‌ வெளிவந்தது, 1700 பிரதி 
ப்‌ என்ற நிலையிலிருந்து 9500 வரை இன்று என்டன 
ப ஆண்டு சந்தா, 7500 தனி விற்பனை (95 சதம்‌ பெண்க 
அகும்‌ ஏற்பாட்டுடன்‌) என்ற அளவில்‌ போய்க்‌ கொண்டிருக்‌ 
9 


றது. - 1988 மார்ச்‌ முதல்‌ ஆப்‌-செட்டில்‌ ரூ. 1 விலையில்‌ வெளிவர 
இறது. சில பல குறைபாடுகள்‌ களையப்பட்டு வருகிறது. ஷ்‌ 
உங்களில்‌ மகளிர்‌ சிந்தனை வாசகர்‌ வட்ட அமைப்பும்‌ ஏற்படுத்‌ 
த்தம்‌ ல பரன்‌ பகன்‌ அலுவலகப்‌ பெண்கள்‌ நால்வர்‌ 
சனிக்கிழமை தோறும்‌ வந்து உதவுதின்‌ றனர்‌. மகளிர்‌ சிந்தனைக்‌ 
கென்று ஒரு முழுநேர ஊழியராவதுதேவைப்படுறெது. பத்திரித்‌ 
கையின்‌ தரத்தை உயர்த்திட முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்படுகறது, 
25. கட்சியில்‌ பெண்கள்‌ 

2 சென்ற மாநாட்டின்‌ போது 501 பி.எம்‌., 268 9. எம்‌, 
ஆசு769 கட்சிஉறுப்பினர்கள்‌ இருந்தனர்‌. துணைக்குழு உறுப்பீன்ர்‌ 
களாக 314தோழர்கள்‌ இருந்தனர்‌. தற்போது பி.எம்‌.701, சி.எம்‌, 
920, ஏ.எம்‌. 452. (மாவட்டங்களில்‌ பெண்‌ உறுப்பினர்கள்‌ பட்‌ 
டியல்‌ அனுபந்தத்தில்‌ தரப்பட்டுள்ளது.) 

ஜ்‌. உறுப்பினர்‌ எண்ணிக்கையில்‌ ஏறத்தாழ 35 சசவீத | 
வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது முன்னேற்றமே என்றாலும்‌, வளர்ச்சிக்‌ 1 
குள்ள வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தியதாய்‌ கூற மும்‌ | 
யாது. 


* சேர்க்கப்படும்‌ துணைக்குழு உறுப்பினர்களை, இளைகளாக்கி 
இயங்கச்‌ செய்வதில்‌ பெரும்‌ பலவீனம்‌ உள்ளதால்‌ பல குழுக்கள்‌ 
செயலற்று நின்றுவிடுின்‌ றன. 

இவ்வகையில்‌ பெண்கள்‌ களைகள்‌ தனியாக அமைச்ச ப்படு 
வதும்‌, மாவட்ட பெண்கள்‌ பிராக்‌ஷன்கள்‌, வட்டக்‌ குழு உதலி 
யுடன்‌ இக்களைகளை இயக்க, பொறுப்பேற்பதும்‌ உதவிகரமாக 


ஜஸ்‌ சமீபத்திய கட்சி வட்ட 
டக்‌ குழுக்களில்‌ பெண்‌ தோழர்‌ 
குறிப்பிடத்தக்கது. 
ப்ர மாவட்ட,வட்ட குழுக்கள்‌ 
'செலுத்துவதன்‌ மூலம்‌, கட்சியில்‌ 
்‌ உயர்த்துவதுடன்‌, மாதர்‌ அரங்க 
விஸ்தரிக்கவும்‌ முடியும்‌, 
26. மாதர்‌ அரங்க மாரில்‌ 
ந க்க தாட்டு காலத்தில்‌ 10-தோழர்களைக்‌ கொண்ட he 
பன்‌ ர னர்‌ ரவர்‌ சேர்க்கப்பட்டனர்‌. 1986-4] 
முன்னது... ரால்‌ க-முறையும்‌, 1988.2 ௨ ம கர்‌]. 
3 அ. உ அ, 
20 


க்குழு மாநாடுகளில்‌ பல்வேறு வட்‌ 
கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதி 


இதில்‌ தொடர்ச்சியாக கவனம்‌ 
பெண்கள்‌ எண்ணிக்கை 
செயல்பாட்டை - பெருமள 


ன்‌ ஃபிராக்ஷன்‌ 








ஃபிராக்ஷன்‌ பணிகள்‌ பற்றி [பொதுவாக கீழ்க்கண்ட, 


வாறு கூறலாம்‌:- 
மாநாடுகள்‌, உறுப்பினர்‌ சேர்ப்பு, மாநில, அலை இந்திய ! 


டர 


ச்‌ 


இயக்கங்கள்‌ ஆகியவை பற்றி பரிசீலனை செய்வதில்‌ முன்‌ 


னேற்றம்‌ உண்டு 


ள்தாபனநிலை பற்றி ஒரு கேள்வித்தாள்‌ தயாரித்து, மாவட்‌ : 


டங்களில்‌ இருந்து பதில்‌ பெற்று ஆய்வு செய்துள்ளது. 


சில. குறிப்பிட்ட மாவட்டங்களில்‌ எழுந்த ஸ்தாபன பிரச்‌ ட்‌ 
சளைகள்‌ குறித்து :விவாதித்து, சம்பந்தப்பட்ட மாவட்ட ்‌ 


செயற்குழுக்களுடன்‌ கலந்து கொண்டு கந்த வைக்க * 


முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்ட து. 


கட்சியில்‌ பெண்களை சேர்ப்பது குறித்து கடந்த இரண்‌ ; 


டாண்டுகளில்‌ பதிவு காலத்திற்கு முன்‌ விவாதித்து : 


மாவட்டங்களுக்கு குறியளவும்‌ நிர்ணயிக்கப்பட்ட து. 


எனினும்‌, மாதர்‌ அரங்கத்தில்‌, கட்சியைகட்டும்‌ பணியிலும்‌, : 


அரங்கத்தில்‌ கட்சியின்‌ நிலைபாட்டை எடுத்துச்‌ செல்லும்‌ ! 


பணியிலும்‌ இன்னும்‌ பெருமளவு முன்னேற்றம்காண வேண்‌ 
டியுள்ளது. 

மாநில மையம்‌ 

தோழர்கள்‌ பாப்பா, மைதிலி, விஜயா, வாசுகி ஆ யோர்‌ 
கொண்ட மையம்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 
செயல்பாட்டில்‌ ஓரளவு முன்னேற்றம்‌ உண்டு. 
இயக்கங்களுக்கு அவ்வப்பொழுது சுற்றறிக்கைகள்‌ அனுப்பு 
வது; துண்டு பிரசுரங்கள்‌ மற்றும்‌ பிரச்சாரத்திற்கான 


மாவட்ட 


குறிப்புகள்‌ அனுப்புதல்‌; மகளிர்‌ சிந்தனை தயாரிப்பு மழ்‌ 


றும்‌ நிர்வாக ஏற்பாடுகள்‌ ஆகியவை நடைபெற்று லவ்‌ 
தன. க 


்‌ இக்காலத்தில்‌ மாநில அலுவலக செயலாளராக தோழர்‌ 


மாதம்மாள்‌, நிர்ணயிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார்‌. 
மாநில மையக்கூட்டம்‌ மாதம்‌ ஒருமுறை அல்லது இருமுறை 
நடைபெறுகின்றது. மாநில செயலாளர்‌ சென்னையில்‌ இல்‌ 
லாத காலங்களில்‌ இதர மூன்று தோழர்கள்‌ வாரம்‌ ஒரு 
முறை கூடுவது என்பது அமுலாகவில்லை.மையஅஊழியர்களில்‌ 
மூன்று தோழர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவு சென்னை 
மாவட்ட மாதர்‌ சங்கப்‌ பணிகள்‌ இருப்பதும்‌, அதிலும்‌ ஒரு 
தோழர்‌ வங்கியில்‌ வேலை பார்த்துக்‌ கொண்டு இந்த பணி 
11 


யையும்‌ செய்ய வேண்டிய நிலையும்‌ உள்ளது. இத்தகைய சூழலில்‌ 
்‌ இன்று வளர்ந்துவரும்‌ வேலைகளுக்கு ஈடு கொடுப்பதில்‌ குந்த 
சிரமம்‌ உள்ளது.இன்னும்‌ ஒன்று அல்லது இரண்டு ஊழியர்கள்‌ 
முழுமையாக மையப்‌ பணிக்கென்றே கிடைக்கச்‌ செய்வதன்‌ மூலம்‌ 
மைய செயல்பாட்டில்‌ அபிவிருத்தி காணவேண்டும்‌. 
' 26 மாநிலக்‌ குழு 
44--தோழர்களை கொண்டது. 1986-ல்‌ 4 முறை, 1967-4 
தீ முறை; 1988-ல்‌ 3-_முறை ஆக 11- முறைகள்‌ கூடியுள்ளது. 
96--தோழர்கள்‌ வரை கூட்டங்களில்‌ பங்கு கொள்கின்‌ றனர்‌, 
மாநில நிர்வாகிகளுக்கு மாவட்டங்கள்‌ பொறுப்பு பிரித்து 
கொடுக்கப்பட்டு உள்ளது. இவ்வகையில்‌ மாவட்டங்களுக்கு க.தவு 
வதில்‌ அபிவிருத்து உண்டு. 
மாவட்ட குழுக்கள்‌ அநேகமாக இரண்டு மாதத்திற்கு ஒரு 
முறை கூடுவது என்பது உத்திரவாதப்பட்டுள்ள து. $(ஒரிரு விதி 
விலக்குகள்‌ தவிர) மாவட்ட நிர்வாகிகளுக்கு, வட்டக்குழு பொறுப்‌ 
புகள்‌ நிர்ணயிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும்‌ இடங்களில்‌ அபி ' 
விருத்தி காண முடிகிறது. . | 
29 முழுநேர ஊழியர்கள்‌ 
அதிகரித்துள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி ்‌ ்‌ 
்‌ ட டுத்தி மாதர்‌ இயக்‌ 
சத்தை வீரிவுபடுக்க பல மாவட்டங்களில்‌ இன்னும்‌ கூடுதலான 
ஒலி தர மற்றும்‌ பகுதி நேர ஊழியர்கள்‌ அவசியம்‌ தேவை. தற்‌ 
ச சொற்பமே. அலவன்ஸ்‌ வீஷயத்‌ 
திலும்‌ ்‌ கு ற்‌ . அலவன்ஸ்‌ வீஷயத்‌ 
அம்‌ குறைந்த அளவு தொகையே அளிக்கப்படுகிறது. தகுதி 





உ 


$9 வட்ட கமிட்டிகள்‌ மற்றும்‌ கிளை செயல்பாடு ; ந 


64 இடை கமிட்‌ ர்‌ 
இதில்‌ தஞ்சை மாவட்ட ட்ட ல்க களைகளும்‌ இருக்கின்‌ றன்‌: 


பட்டு, வடஆற்காடு, 9 ல்‌ 1 
இடைக்‌ கமிட்டியே த ஆகிய மாவட்டங்களில்‌ தலா ஒர 
3 களைகள்‌ அத்தை 
எனினும்‌, அமைக்கப்பட. பாட்டில்‌ ஒரளவு அபிவிருத்தி உண்டு. 
இயங்கும்‌ கிளைகளாக இருப்‌ கிளைகள்‌ அனைத்தும்‌ தொடர்ச்சியாச்‌ | 
முடியாது. சமீ: ; த்தின்‌ * 
த அ. சம்ப காலத்தி 


1 ரை , அமைக்கப்பட்டுள்ளதி' | 








இளை அமைக்காத பகுதிகளில்‌ அமைக்கவும்‌, தொடர்பான 
செயல்பாட்டுக்கும்‌ கூடுதல்‌ கவனம்‌ செலுத்தி முய்ற்௪க்க 
வேண்டியுள்ளது. 

31 உறுப்பினர்‌ சேர்ப்பு 


38 ஆண்டு வாரியாக உறுப்பினர்‌ எண்ணிக்கை பட்டி 
யல்‌ தனியாகத்‌ தரப்பட்டுள்ளது. 85-ம்‌ வருடம்‌ சுமார்‌ 79,000-ஆக 
இருந்த எண்ணிக்கை 87-ல்‌ 85, 000 ஆக ஆகியுள்ளது.(88 இன்னும்‌ 
முடிக்கவில்லை). மிகச்‌ சிறிதளவே முன்னேற்றம்‌ ஏற்பட்டுள்ளதைக்‌ 
காண முடியும்‌. செய்துள்ள பணிகளுக்கும்‌, செல்வாக்குக்கும்‌ ஏற்ற 
அளவில்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கை உயர்வு பிர இபலிக்கவில்லை. 

* குறிப்பாசு இன்றுள்ள உறுப்பினர்‌ எண்ணிக்கை 
-85,000-ல்‌ 36, 532 தஞ்சையில்‌ மட்டும்‌, மதுரை திருச்‌, சென்னை 
ஆயெ மாவட்டங்கள்‌ சேர்ந்து சுமார்‌ 25,000 உறுப்பினர்கள்‌ 
உள்ளனர்‌. ஆக இவ்வகையில்‌ 61.500 போக, இதர 14 மாவட்டங்‌ 
கள்‌ சேர்ந்து 25,000-ச்கு கீழ்தான்‌ உறுப்பினர்கள்‌ உள்ளனர்‌ என்‌ 
பது குறிப்பிட த்தக்கது. 

38 எந்த மாவட்டத்திலும்‌ மாவட்டம்‌ முழுவதும்‌ பரவ 
லான இயக்கம்‌ என்பது இல்லை, .திட்டு-திட்டாக ஆங்காங்கே 
உள்ள நிலையே இருக்கிறது. 

9% நமது இயக்க செல்வாக்கு மற்றும்‌ தொடர்ந்து செயல்‌ 
பாடு ஆகியவற்றிற்கு$ஏற்ற வகையில்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கை 
இல்லை, இதில்‌ விசேஷ கவனம்‌ தேவை. 

2 சமீபத்தில்‌ நடத்திய பரிசீலனையில்‌ சேர்க்கப்பட்ட 
உறுப்பினர்களில்‌ ஏறத்தாழ 10 முதல்‌ 15 ச.தவிகிதத்தினரை மட்‌ 
டுமே இயக்கங்களில்‌ செயல்படுத்த முடிகிறது என்பதை பார்க்க 
முடிகிறது. 

ஐ களைகளை அமைத்து தொடர்ச்சயாச இயங்க வைப்ப 
தன்‌ மூலமும்‌,ஸ்தல இயக்கங்களை இட்டமிட்டு நடத்துவதன்‌ , மூல 
மும்‌, செயல்படும்‌ பெண்களின்‌ சதவீதத்தை உயர்த்த வேண்டும்‌. 

* தஞ்சை மாவட்டத்தில்‌ கடந்த ஆண்டு முதல்‌ மாதர்‌ 
சங்க உறுப்பினர்களை தனியாக மாதர்‌ சங்க குழுக்கள்‌ மூலம்‌ 
சேர்ப்பது என்று அமுலாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ன ட 
வரையிலும்‌ வி.ச., வி. தொ. ௪. சந்தா சேர்ப்புடன்‌ இணைத்தே 
தடத்தப்பட்டது). 

ப * இன்று இட்டு-இட்டாக உள்ள இயச்சங்க 
களைசுற்றிலும்‌ குறிப்பிட்ட பகுதிக்கு விஸ்தரித்தல்‌ 'என்பது 


ளை, ஆவை 
ம்‌,நசர்‌ 
13 


ள்‌ ்‌ . த ட்‌ ல்‌ ட ச்ச 
பு.றங்கவில்‌ விசேஷ கவனம்‌ செலுத்துதல்‌ என்பதும்‌ வளர்ச்சிக்கு 


உதவியாக இருக்கும்‌. 


32. பொதுவான நிர்ணயிப்பு 


இன்று தமிழ்நாட்டில்‌ ஜனநாயக மாதர்‌ சங்கம்‌ வளர்ச்9: 


ப்‌ வாக்குப்‌ ர்‌ ட்‌ . மற்ற மாதர்‌ அமைப்பு 
யும்‌, செல்வாக்கும்‌ பெற்று வருகின்‌ றது மற்‌ 
களுடன்‌ ஓப்பிடுகையில்‌ செயல்பாட்டில்‌ முதன்மை பெற்ற வத்‌ 
பாகத்‌ திகழ்கிறது. கட்சியின்‌ சென்ற மாநிலமாநாட்டிற்குப்பின்‌ 


மூன்றாண்டுகளில்‌ முன்னேற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. மாதர்‌ இயக்கம்‌: 


சம்பந்தமான சரியான அணுகுமுறையுடன்‌ குறிக்கோள்களுடனும்‌ 
நமது கட்சியினால்‌ மட்டுமே இத்தகையதொரு மாதர்‌ ஸிலைப்கபச்‌ 
கட்டமுடியும்‌ என்பது மேலும்‌ ஊர்ஜிதமாகு வருகின்றது. தமிழ்‌ 
தாட்டில்‌ திராவிட கட்சிகளும்‌, மற்றும்‌ சல கட்சிகளும்‌ மகளிர்‌ 
அணிஎன்று வைத்திருந்த போதிலும்‌ அவரவர்‌ கட்சியின்‌ வட்டத்‌ 
தக்குள்முடக்கப்படும்‌ நிலையில்‌, வெகுஜன அமைப்பு: என்ற 
சுண்ணேட்டத்துடன்‌ நமது மாதர்‌ சங்கம்‌ செயல்பட்டு வருவது 
புதிய பகுதிப்‌ பெண்களை, குறிப்பாக படித்த பெண்களை ஈர்த்து 
வருவது குறிபிடத்தக்க அம்சமாகும்‌. 


43, பெண்களைப்‌ பற்றிய முதலாளி 
க்ருத்தோட்டங்கள்‌, சமுதாய 
பெண்ணின்‌ சார்புநிலை ஆகியவற்றின்‌ விளைவாக பெண்களை அணி 
கிரட்டுவதிலுள்ள சிரமங்களை நாமறிவோம்‌. அதையும்‌ சந்தித்து 
கின்று ஜனநாயக மாதர்‌ சங்க அமைப்பை ஓரளவு கட்டி வளர்த்‌ 
திள்ளோம்‌. அதை மேலும்‌ வளர்த்து நாடு தழுவிய முறையில்‌ 
வளர்ந்து வரும்‌ நம்‌ மாதர்‌ இயக்கத்தின்‌ உறுதிமிக்க ஒரு பகுதியாக 
சமிழகத்தில்‌ உருவாக்குவோம்‌, இதனைச்‌ செய்வதற்கு கீழ்க்கண்ட 
உடனடிக்‌ கடமைகளை நிறைவே ற்றுதல்‌ அவடியம்‌, 


த்துவ நில்ப்பிரபுத்துல 


உடனடிக்‌ கடமைகள்‌ 


ஒடுக்குமுறைகள்‌, கொடுமைகள்‌, 








கட்சியின்‌ துணைக்‌[குழுவில்‌ பெண்களை கொண்டுவர, 
அடுத்த ஆண்டுக்குள்‌ 1000 பேர்களுக்காவது பயிற்சி 
அளிப்பது. 


மகளிர்‌ சிந்தனையை அடுத்த ஆண்டு இறுதிக்குள்‌ 15,000- 
ஆக உயர்த்துவது. - ' 

மாதில ரீதியில்‌ ஜனநாயக மாதர்‌ சங்கம்‌ செயல்படத்‌ 
துவங்கிய 15 ஆண்டு கால அனுப்வங்களை ஆய்வு செய்து 
மேற்கொண்டு முன்னேற புதிய: யுக்திகளையும்‌ தந்திரோ 
பாயங்களையும்‌ வகுத்து வழி காட்டுவது. 

மாவட்ட வாரியாக பாலர்‌ சங்கங்களை உருவாக்கிவளர்க்க 
ஏற்பாடு செய்வது, 


15 


மாணவர்‌ அரங்கம்‌ 


1. கடந்த 3 ஆண்டுகளில்‌ படிப்படியாக துப்‌ த்‌ 
களில்‌ முன்னேற்றம்‌ எற்பட்டுள்ளது. பப்ப . த்க்‌ 
ஆண்டில்‌ 19,225 உறுப்பினர்‌ களும்‌ ei ன்‌ கூறும்‌ 
களும்‌ 1987ம்‌ ஆண்டில்‌ 32,037 உறுப்பினர்களும்‌ ர ட 
னர்‌. 1986ம்‌ ஆண்டில்‌ 248 கல்வி நயன்‌ ்‌ rg (க 
இருத்த நிலையிலிருந்து 1988ல்‌ 449 கல்லி நிலையங்க வில்‌ தொடர்பு 
என்ற அளவில்‌ முன்னேற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. 

1988 செப்டம்பர்‌ 26ம்‌ ததி அகில இத்தியமாண வர்கள்‌ 
அமைப்புக்களின்‌ வேண்டுகோளை ஏற்று, தமிழகத்தில்‌ 17201 
(ஏறத்தாழ 2 லட்சம்‌) மாணவர்களை வேலை நிறுத்தத்தில்‌ மதிக்க 
செய்ய முடிந்துள்ளது. அதேகமாக எஸ்‌ எப்‌ஐ தோழர்களின்‌ முயற்‌ 
சியில்‌ மட்டுமே இந்த வேலைநிறுத்தம்‌ நடைபெற்றது என்று கூறிப்‌ \ 
பிட முடியும்‌, மாணவர்களின்‌ கோரிக்கைகளுக்காகவும்‌, ராஜிவ்‌ 
அரசு ராஜினாமா செய்யக்‌ கோரியும்‌, முன்கூட்டியே திட்டமிட்டு, 
பிரச்சாரம்‌ செய்து இந்த அளவில்‌ ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்த 
முடிந்தது. 


2. பெரும்பகுதியான மாணவர்கள்‌ மத்தியில்‌ கல்‌ சிக்கல்‌ 
கள்‌, வேலைவாய்ப்பின்மை, ஊழல்கள்‌ போன்றவற்றின்‌ விளைவாக, 
என்ன செய்யவேண்டும்‌ என்று தெரியாமல்‌,விரக்‌ 
மேலோங்கி நிற்கிறது. 
அவநம்பிக்கை 


தி மனப்பான்மை 
பொதுவாக அரசியல்‌ ககன்‌ மீதி 
உள்ளது. இதனால்‌ அரசியல்‌ 
விஷயங்களில்‌ அக்கறை இல்லாத அல்லது 
இருந்து வருகிறது. சமூக ரழி 
காணப்படும்‌ எதிர்மறையான பே 
விரக்தி மனோபாவம்‌ அதிகமாகியுள்‌ 

3. இந்த சூழலில்‌ 


தகைய அமைப்புக்க 


சம்பந்தப்பட்ட 
எதிர்ப்பான மனோறில 
வுகளும்‌ கலா ச்சாரத்துறையில்‌ 
ஈக்குகள்‌ காரணமாக இந்த | 
ளது. 
ஜாதி, மத எண்ணங்களின்‌ தாக்கமும்‌,அத்‌ 
ளின்‌ செல்வாக்கும்‌ பரவல 


ரக காணப்படுகிறது: 
தி.மு.க.விற்கு ஓரனவிற்கு பொதுவான செல்வாக்கு இருக்கின்ற 
போதிலும்‌, இட்‌ 


டமிட்ட செயல்பாடு குறைவு. 

காங்கிரசின்‌ செயல்பாடும்‌ ஸ்‌ யூசி 8 
குறைவு. எஸ்யூ ன்‌ 
க்‌ கிறிஸ்துவ இடதுசா யக்கங்கள்‌ ஆங்காங்கு இரச 
| கின்றன. ஆர்‌ எஸ்‌ எஸ்‌ “செயல்பாடு சிறு அளவிற்கே உள்ளது: 
அதே நேரத்தில்‌ ஆட்சியாளர்கள்‌ செயல்களையும்‌, ஊழ 
கண்டு வெறுப்புற்று வரும்‌ ஒரு பகுதி மாணவர்க 





களையும்‌ 





i 


மத்தியில்‌ புதிய சிந்தனையும்‌, தீவிர மாற்றம்‌ வேண்டும்‌ என்ற 
எண்ணங்களும்‌ 'வளர்ந்து வருவதை பார்க்கிறோம்‌. 

இத்தகைய மாணவர்களை ஆதாரமாகக்‌ கொண்டு தமிழ 
கத்தில்‌ எஸ்‌ எப்‌ ஐ-யை கட்டுவதற்கான முயற்சிகள்‌ சடந்து 
வருகின்றன. ஓரளவுக்கு முன்னேறியுள்ளது. 

இன்று மாணவர்கள்‌ மத்தியில்‌ தொடர்ச்சியாக செயல்‌ 
படக்‌ கூடிய பரவலான ஓரு அமைப்பாக எஸ்‌ எப்‌ ஐ மட்டுமே 
உள்ளது. எஸ்‌ எப்‌ ஐ-க்கு மாணவர்கள்‌ மத்தியில்‌ பொதுவான 
அறிமுகமும்‌ கிடைத்துள்ளது. 

இயக்கங்கள்‌ 
4. பல்வேறு ஸ்தல கல்லூரி பிரச்சனைகளுக்காக அங்குமிங்கு 

மாக நடைபெற்ற இயக்கங்கள்‌, வேலைநிறுத்தங்கள்‌, எஸ்‌ எப்‌ ஐ- 
யின்‌ முன்‌ முயற்சியில்‌ நடைபெற்றுள்ளன. ட 

மாநில ரீதியாக, ' பொதுவான கோரிக்கைகளுக்கான்‌ 
இயக்கங்களை எஸ்‌ எப்‌ ஐ திட்டமிட்டு நடத்தியுள்ளது. 1986 யலை 


.25ம்‌ தேதியன்று விடுதி மாணவர்கள்‌ உதவித்தொகை அதிகரிப்பு? 


படிப்பு கட்டண உயர்வு, ஊழல்கள்‌, கட்டாய நன்கொடை சூல்‌, 
கல்லூரி பேரவை தேர்‌ தல்‌ கோரிக்கை, ஆயெவற்றை முன்நிறுத்தி 
மாநிலம்‌ தழுவிய போராட்டத்திம்கு எஸ்‌ எப்‌ ஐ. விடுத்த அறை 
கூவலின்படி, 50,000 மாணவர்கள்‌ வேலைநிறுத்தத்தில்‌ இங்க 
முடிந்தது. 

1987 கல்வியாண்டு தவக்கத்தில்‌ பல்வேறு மாஃஃ்ட.ஸ்‌ 
களில்‌ உடனடி கோரிக்சைசஆக்கான்‌ வேலை நிறுத்தம்‌, வர்ட்பாட்‌ 
டம்‌ ஆகியவை நடத்தன. 

5. தனியார்‌ மருத்துவக்‌ கல்லூரிகளை அனுமதிப்பது என்று 
தமிழக அரசு முடிவுசெய்ததை தொடர்ந்து மருத்துவ கல்லூரி 
மாணவர்கள்‌ மத்தியில்‌ கடுமையான எதிர்ப்புஉணர்வு கறுவா 
யிற்று. இந்தஉணர்வுகளுச்கு வடி.வம்‌ கொடுத்ததிலும்‌, மாநீஃ ரீதி 
யான போராட்டக்குழு அமைப்பதிலும்‌, 45நாட்கள்‌ நீடித்த அனை 
“த்து மருத்துவகல்‌ லூரி மாணவர்களின்‌ வேலைநிறுத்தம்‌ நடத்துவ 
திலும்‌,எஸ்‌.எப்‌.ஐ. முக்கியபங்கினை ஆற்றியது குறிப்பிட த்தச்கது. 
தமிழக அரசு எல்லா கல்வி துறைகளையும்‌ தனியார்‌ துறைக்கு 
இறந்து விடுவதற்கான பீற்போக்கான திட்டத்தை தொடர்ந்து. 
கடைப்பிடித்த$தேரத்தில்‌, மருத்துவகல்‌ லூரி மாண வர்கள்‌ மட்டுமே 
இக்‌ கொள்கைக்கு எதிராக உறுதியாகப்‌ போராடினார்கள்‌. இப்‌ 
போராட்டத்தில்‌ நமது தோழர்களின்‌ பங்கு குறிப்பிடத்தக்க த, 

6. ஐ.டி.ஐ. மாணவர்களின்‌ பொது கோரிக்கைகளுச்சான 
போராட்‌ டங்களை மாநில அளவில்‌ உருவாக்கி நடத்திச்‌ செல்வதில்‌ 
எஸ்‌.எப்‌.ஐ.. அதிக கவனம்‌ செலுத்தி வந்துள்ளது. 1986-லும்‌, 

Di 


1987-லும்‌ ஆர்ப்பாட்டங்கள்‌, வேலை நிறுத்தங்கள்‌ போன்றவை 
மூலமாக இவ்வியக்கம்‌ நடைபெற்றது. 
அகில்‌ இந்திய வேலைநிறுத்தம்‌ 

7. பல்வேறு மாணவர்கள்‌ அமைப்புக்கஃ ளின்‌ சார்பாக ராஜீவ்‌ 
அரசு ராஜினாமா செய்யக்‌ கோரியும்‌, புதிய கல்விக்‌ கொள்கையை 
எதிர்த்தும்‌, மற்றும்‌ கல்லூரி, பல்கலை கழக மாணவர்களின்‌ 
கோரிக்கைகளை முன்வைத்தும்‌, 1988 செப்டம்பர்‌ 26-ம்‌ தேதியன்று 
அலல இந்திய வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல்‌ விடப்பட்டது. 


இந்த அறைகூவலை ஏற்று, போராட்டத்தை தமிழகத்தில்‌ 
தடத்தும்‌ பொறுப்பை நமது மாநில அமைப்பு தனியாக நிறை 
வேற்ற வேண்டியிருந்தது. மற்ற அகில இந்திய அமைப்புக்களுக்கு 
தமிழகத்தில்‌ களைகள்‌ இல்லாத நிலை, சிபிஐ தலைமையிலான 
அமைப்பு, ராஜீவ்‌ அரசு ராஜினாமா கோரிக்கையை ஏற்க மறுத்ததி 
னால்‌ ஒதுங்கி நின்றது. 
இப்போராட்டத்திற்கு தயார்‌ செய்யும்‌ நோக்கத்துடன்‌ 
'இதம்பரத்தில்‌ 1988 செப்டம்பர்‌ 4ம்‌ தேதி எஸ்‌.எப்‌.ஐ. நடத்திய 
மாநில கல்லூரி பல்கலைக்கழக பிரதிநிதிகள்‌ மாநாடு பயனுள்ள 
தாக அமைந்தது. 71 கலைக்கல்லூரிகளிலிருந்தும்‌, 3 பல்கலைக்கழக 
மையங்களிலிருந்தும்‌ 198 மாணவர்கள்‌ பங்கேற்றனர்‌. (25 பெண்‌ 
கள்‌ உட்பட.) 


இம்மாநாட்டை தொடர்ந்து வேலை நிறுத்தப்பிரச்சாரம்‌ நல்ல 
முறையில்‌ நடந்தது. கோவை போன்ற இடங்களில்‌ இல கல்லூரி 
பேோரவைகள்‌ போராட்டத்திற்கு ஆதரவாக திரட்டப்பட்டன: 
அகில இந்திய அறைகூவலுக்கு ஏற்ப, திட்டமிடப்பட்ட முறையில்‌ 


முன்னேற்றமே. 
ஆதரவு இயக்கங்கள்‌ 


8. 1985-ஆம்‌ ஆண்டு ஆசிரியர்‌ போராட்டம்‌, 1986-ல்‌ 
கல்லூரி ஆசிரியர்‌ களின்‌ அகல இந்திய வேலை நிறுத்தம்‌, 1988- ஆம்‌ 
ஆண்டு மாநில அரசு ஊழியர்‌ ஆசிரியர்‌ வேலை நிறுத்தம்‌ ஆகிய 
பெரிய போராட்டங்களின்‌ போது, தமது அமைப்பு, மாணவர்கள்‌ 
திரட்டி ஆதரவு இயக்கம்‌ நடத்தியது. இதன்‌ பயனாக எஸ்‌.எப்தீ 
ஆசிரியர்களின்‌ பொதுவான நன்மதிப்பைப்‌ பெற்றுள்ளது. பலி 


இடங்களிலும்‌ ஆசிரியர்கள்‌ எ 
“செயல்படுகன்‌ றனர்‌. ஸஎப்‌ஐயின்‌ பால்‌ அனுதாபத்துடன்‌ 


5 





i 


| 





h 


| 


பண்ண த்‌ வை. உ. ண்ண 


] 
i 
| 


3 


9. புதிய கல்விக்கொள்கையை எதிர்த்து கடந்த 3 ஆண்டு 
களில்‌ கருத்தரங்குகள்‌, பொதுக்கூட்டங்கள்‌ ஆகியவை மூலமாக 
பல்வேறு மாவட்டங்களில்‌ பிரச்சார இயக்கத்தை தடத்தியுள்ளது 
எஸ்‌.எப்‌.ஐ. 

பொதுவாக மாணவ இயக்கங்களையும்‌, போராட்டங்களை 
யும்‌ நடத்தியதில்‌ முன்னேற்றம்‌ ஏற்பட்டுள்ள து. 
அரசியல்‌ இயக்கங்கள்‌ 
40. பஞ்சாப்‌, கூர்க்காலாந்து பிரச்னைகள்‌ போன்‌ றவற்றை 
முன்வைத்து பிரச்சார இயக்கங்கள்‌ ஆங்காங்கு நடைபெற்றன, 
இடதுசாரி அமைப்புகளின்‌ பிரச்சாரப்‌ பயணக்‌. பாரத்‌ 
பந்த்‌ போன்ற அர சியல்‌ இயக்கங்களில்‌ நமது மாணவர்கள்‌ 
சாத்தியமான அளவில்‌ செயல்பட்டனர்‌. 

11. 1986 ஆம்‌ ஆண்டில்‌ தமிழகத்தில்‌ ஹிந்தி பிரச்சனை சூழி 
பிடித்த நேரத்தில்‌ (முதல்‌ கட்டத்தில்‌) எஸ்‌எப்‌ஐ மிகவும்‌ சிக்கலான 
நிலைமையை சந்திக்க நேரிட்டது. ஹிந்தி எதிர்ப்பு வேலைதிறுத்தன்‌ 
கள்‌ நடைபெற்றன. கட்சியின்‌ விகாட்டுதலையொட்டி, மாணவர்‌ 
களின்‌ உணர்களையும்‌ கலக்கில்கொண்டு, நெளிவு சுளிவான நடை 
முறை பின்பற்றப்பட்டது. நமது தோழர்கள்‌ முதல்‌ கட்டத்தில்‌ 
தனிமைப்படாமல்‌ தங்களை பாதுகாக்க முடி ந்தது. தமிழ்மொழிக்கு 
முக்கியத்துவம்‌ என்ற கருத்தினை படிப்படியாக பிரச்சாரம்‌ செய்‌ 
வதில்‌ ஓரளவிற்கு வெற்றியும்‌ பெற்றனர்‌. நமது தோழர்களில்‌ 
பெரும்பகுதியினர்‌ ஹிந்திமொழி எதிர்ப்பு கோஷங்களை தவிர்க்க 
முயற்சித்தனர்‌. 


ஹிந்தி மொழி எதிர்ப்பு உணர்வும்‌ மாணவர்களுக்கிடை 
யில்‌ பழைய அளவு இல்லாததும்‌ நமக்கு உதவியாக இருந்தது. 
இலங்கை பிரச்சனையில்‌ நமது நிலையை தோழர்கள்‌, மாண 
வர்கள்‌ மத்தியில்‌ விளக்வெந்துள்ளனர்‌. இந்த பிரச்சனையிலும்‌ 
ஆரம்ப நிலையில்‌ இருந்த உணர்வுகள்‌ குறைந்துள்ளதை பார்க்‌ 
கிறோம்‌. டர 
எஸ்‌. எப்‌. ஐ. அ மைப்பு 
12, எஸ்‌.எப்‌.ஐ.-யின்‌ அமைப்பு ரீதியான செயல்பாட்டில்‌ 


| முன்னேற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. மாநில மையத்தில்‌ 3 தோழர்கள்‌ 


(ஷண்முகம்‌, குணசேகரன்‌) செயல்படுதின்‌ றனர்‌. வாலிபர்‌ சங்க 

மும்‌, எஸ்‌.எப்‌.ஐ. யும்‌ சென்னையில்‌ மையமான இடத்தில்‌ மாநில 

அலுவலகத்தை இறந்துசெயல்படுவது உதலியாக இருக்கிறது. 

மாநிலக்குழு, 3 மாதத்திற்கு ஒருமுறைகூடுகிறது. 2 முறை மாநில 
தீ 


மாநாடுகள்‌ நடந்துள்ளன. (தூத்துக்குடியில்‌ 1986 லும்‌, மதுரை 
யில்‌ 1988லும்‌) லெ மாவட்ட கமிட்டிகளின்‌ செயல்பாடுகளில்‌ 
அபிவிருத்தி உண்டு. மாநில நிர்வாகிகளுக்கும்‌, மாவட்டக்குழுக்‌ 
களுக்கும்‌ உள்ள தொடர்புகள்‌ வலுப்பட்டுள்ளன. கல்லூரிகளில்‌ 
முன்பு இருந்ததைவிட தொடர்புகள்‌ அதிகமாகியுள்ளன. பெண்‌ 
களும்‌ ஒரளவு சேர்ந்துள்ளனர்‌. 

உறுப்பினர்‌ எண்ணிக்கை : 


1985-ல்‌ 19,222 
1986-ல்‌ 27,366 
1987-ல்‌ 32,037 


என்ற நிலையிலும்‌ கல்விநிலையங்களுடன்‌ தொடர்புஎன்‌ றஅம்சத்தில்‌ 
248லிருந்து449என்‌ றஅளவில்‌ முன்னேற்றமுள்ளது. இந்தஆண் டில்‌ 
70,000 உறுப்பினர்களைச்‌ சேர்க்க முயற்சி நடைபெறுகிறது 
ஆயினும்‌, செய்த ? வேலைகளுக்கும்‌, இயக்க களின்‌ அளவிற்கும்‌, 
தொடர்புகளின்‌ விஸ்தரிப்புகளுக்கும்‌ ஏற்ற” அளவில்‌ உறுப்பினர்‌ 
எண்ணிக்கையில்‌ முன்னேற்றம்‌ இல்லை. 


கீழ்மட்டத்தில்‌ பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின்‌ 
சந்தா பணத்தை முழுமையாக மாவட்ட கமிட்டிகளில்‌ சேர்க்கப்‌ 
படாதது இதற்கு ஒரு காரணம்‌. ஸ்தல செலவுகளுக்கு இப்பணம்‌ 
செலவிடப்படுகிறது என்ற நிலை பல இடங்களில்‌ நீடிக்கிறது. 


, ஆகஸ்ட்‌ மாதத்தில்‌ கல்லூரிகள்‌ இறந்து செயல்பட துவங்‌ 
இய பின்‌ உறுப்பினர்‌ இயக்கத்தை 3 மாதத்திற்குள்‌ (டிசம்பர்‌ முடி 
வதற்குள்‌) நடத்தி முடிப்பதற்கான ஸ்தாபன உத்தரவாதத்தை 
ஏற்படுத்த முடிவதில்லை என்பதும்‌ ஒரு காரணம்‌. . 
அரசியல்‌ கல்வி; 


13) 1987-ம்‌ ஆண்டு ஜனவரி 21 முதல்‌ பிப்ரவரி 75 வரை 
மாநிலத்தில்‌ 86 மையங்களில்‌ ஒரு நாள்‌ வகுப்புகள்‌ ஏற்பாடு செய்‌ 
யப்பட்டன.சர்வதேச தேச, நிலைமைகள்‌ குறித்து அடிப்படையான 
கருத்துக்களை எளிய முறையில்‌ விளக்குவதற்கும்‌, மாணவர்‌ அரங்க 
கடமைகளை தெளிவுபடுத்துவதற்கும்‌ இவ்வகுப்புகள்பயன்பட்டன. 
இவற்றில்‌ 1,136 மாணவர்கள்‌ பங்கேற்றனர்‌. இந்த முயற்சி 
த பயனுள்ளதாக அமைந்தது. இந்த முறையை தொடர்ந்து 
கடைப்பிடிப்பது அவசியம்‌.1987 மார்ச்‌ மாதத்தில்‌ சின்னாளப்பட்டி 
யில்‌ கட்சியின்‌ சார்பாக நடத்தப்பட்ட 3 நாள்‌ வகுப்பு மிகவும்‌ 
பயனுள்ளதாக இருந்தது. 

இவற்றைத்தலிர ல ம 


ட்ட& ரவட்டங்களில்‌ “ட அளவில்‌ 
வகுப்புகள்‌ நடத்தப்பட்டுன்ளன ல்‌ ட்‌ 


கட்சியின்‌ வழிகாட்டுதல்‌ : 

14) மாநில பிராக்ஷன்‌ 2 முறை மாற்றி அமைக்கப்பட்டது. 
பிபாக்ஷன்‌ கூட்டங்களும்‌ மாநில நிர்வாகிகள்‌ கூட்டங்களும்‌: 
இஃனந்தே நடந்து வருகின்றன. தனியாக பிராக்ஷன்‌ 6 மாதத்‌. 
திற்கு ஒரு முறைதான்‌ கூடியுள்ளது. 

மாநில அளவில்‌ இயக்கத்தின்‌ நிலைமை, ஸ்தாபன நிலை, 
கடமைகள்‌ ஆகியவற்றினை மாநில பிராக்ஷன்‌ 1987-ம்‌ ஆண்டில்‌ 
விவாதித்து ஒரு அறிக்கையை தயார்‌ செய்தது. அரசியல்‌ பயிற்சி: 
முகாமில்‌ இந்த அறிக்கை விளக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. 
இத்த அறிக்கையும்‌ விவாதமும்‌ நமது தோழர்களுக்கு மாணவர்‌ 
கள்‌ அரங்கில்‌ நமது பார்வை எவ்வாறு இருச்க வேண்டும்‌ என்ப 
தையும்‌, வேலை முறைகளில்‌ செய்ய வேண்டிய மாற்றங்களையும்‌ 
தெளிவுபடுத்துவதற்கு பெரிதும்‌ ௨தவியது. 

குறிப்பாக, கல்லூரிகளில்‌ அதிக கவனம்‌ செலுத்துவதன்‌ 
அவசியம்‌, அரசியல்‌ கருத்துத்துறை பணிகளுக்கு முன்னுரிமை 
அளிக்க வேண்டிய அவசியம்‌, படிக்கின்ற மாணவர்களை இயக்கத்‌ 
இலும்‌, ஸ்தாபனத்திலும்‌ அதிகமாக பங்கேற்க வைப்பது, .கல்வி 
திறுவனங்களில்‌ யூனியன்களை அமைப்பது, பெண்களை அதிகமாக 
ஈடுபடுத்துவது, : கட்சி களைகள்‌ அமைப்பது போன்றவற்றில்‌ கவ 
னம்‌ செலுத்துவது முக்கிய கடமை என்று வற்புறுத்தப்பட்டது. 
இந்த பார்வையுடன்‌ கூடிய அணுகுமுறையும்‌, நடைமுறையும்‌ 
பயனளிக்கத்‌ துவங்கியதைப்‌ பார்க்க முடியும்‌. 

கட்சியின்‌ மாவட்டக்‌ கமிட்டிகள்‌ முன்பு இருந்ததைவிட . 
மாணவர்‌ அரங்கத்தில்‌ கவனம்‌ செலுத்தத்‌ துவங்கியுள்ளன. 
குமரி, தெல்லை, காமராஜ்‌, மதுரை, அண்ணா, கோவை, தஞ்சை, 
தென்னாற்காடு, செங்கற்பட்டு, திருச்சி, சென்னை கமிட்டிகள்‌ இவ்‌ 
வங்கத்தில்‌ கவனம்‌ செலுத்துகின்‌ றன. 

சேலம்‌ மாவட்ட கமிட்டி அண்மையில்‌ வாலிபர்‌ அரங்கத்‌ 
தில்‌ உள்ள மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்‌ இயக்கத்தைக்‌ 
கட்ட முயற்சி செய்தது. வாலிபர்‌ சங்கத்தில்‌ ஆங்காங்கு [மாண 
வர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களின்‌ பட்டியலை தயார்‌ செய்து 
மாணவர்‌ ஊழியர்களின்‌ கூட்டத்தைக்‌ கூட்டியது பயனுள்ளதாக 
இருந்தது. எல்லா மாவட்டக்‌ கமிட்டிகளும்‌ இந்த முறையில்‌ சில 
ஏற்பாடுகளை செய்தால்‌ மேலும்‌ இந்த அரங்கத்தில்‌ முன்னேற: 
வாய்ப்பு உண்டு. 
15. மாவட்ட பிராக்ஷன்கள்‌, முழு நேர ஊழியர்கள்‌: 

மேலே குறிப்பிட்ட, மாவட்டங்களில்‌ பலவற்றிலும்‌ 
பிராக்ஷன்கன்‌ உள்ளன. 

ப்‌] 


நெல்லை, காமராஜ்‌, அண்ணா, தென்னாற்காடு, செங்கற்‌ 
பட்டு, சென்னை ஆயெ மாவட்டங்களில்‌ இவ்வரங்கத்திற்கு முழு 
நேர ஊழியர்கள்‌ உள்ளனர்‌. மாநிலத்தில்‌ இவ்வரங்கில்‌ 8 முழு 
நேர ஊழியர்களே உள்ளனர்‌. ல்‌ 


16. பலஹீனம்‌ : 

பிராக்ஷன்‌ அமைப்பதில்‌ ஒரு முக்கிய பலஹீனம்காணப்‌ 
படுறது. கல்லூரிகளில்‌ படிக்கும்‌ தோழர்களை கொண்ட 
விரிவான பிராக்ஷன்களுக்கு ப[திலாக 3-4 தோழர்களைக்‌ 
கொண்ட பிராக்ஷன்களை அமைக்கும்‌ போக்கு சென்னை, மதுரை 


உட்ப அனையை 


போன்ற மாவட்டங்களில்‌ உள்ளன. கட்சியிலுள்ள சுறுசுறுப்‌ . 


பான, கட்டுப்பாடான படிக்கும்‌ தோழர்களைக்‌ கொண்ட பிராக்‌ 
ஷன்களை அமைத்து, அவர்கள்‌ பணியாற்றுவதின்‌ மூலம்‌ மட்டுமே 
இயக்கத்தை விரிவாக்க முடியும்‌, கட்சியையும்‌ கட்ட முடியும்‌. 


மாணவர்கள்‌ அரங்கில்‌ கட்சியை கட்டுவதிலும்‌ போதுமான 
அக்கறை செலுத்தப்படுவதில்லை. முன்பு இருந்ததைவிட கட்சி 
உறுப்பினர்‌ எண்ணிக்கை சற்று உயர்ந்துள்ள போதிலும்‌, 
- கட்சியை நோக்கி வரக்கூடிய நூற்றுக்கணக்கான மாணவர்களை 


கட்சியில்‌ சேர்ப்பதிலும்‌ உறுதிப்படுக்துவதிலுப்‌ பி 
குறைவே. றுதிப்படுத்துவதிலும்‌ கவனம்‌ மிச 


ல ல ்‌ 
அதேபோல்‌, மா ணவர்களுக்கு அரசியல்‌ வ 


வதிலும்‌ பெரிய குறைபாடு இருக்கிறது, 
சாரம்‌ இ ச 


குப்புகள்‌ நடத்தி 


இதை திட்டமிட்ட முறையில்‌ செய்ய 
மாவட்ட கட்ச கமிட்டிகள்‌ நிறைவே 
17. கடமைகள்‌: த 


வேண்டிய பொறுப்பினை 
ற்ற வேண்டும்‌. ப்‌ 


1: அடுத்த ஆண்டில்‌ எஸ்‌எப்‌ஐ- 


சேர்த்தல்‌, யில்‌ 1 லட்சம்‌ உறுப்பினர்களை 


கல்லூரி மாணவர்‌ ்‌ 
துதல்‌, "களை திரட்டுவதில்‌ அதிக சுவனம்‌ செலுத்‌ 


7 


வி்‌ அரசியல்‌ கருத்து, பிரச்‌ 
வ்வரங்கத்தில்‌ மிகவும்‌ அடிப்படையான கடமையாகும்‌. 





டி 





4. கட்சி உறுப்பினர்களை சேர்ப்பதில்‌ விசேஷ சுவனம்‌... 
யூனிட்டுகள்‌ அமைப்பதிலும்‌, தக்க வைப்பதிலும்‌, செயல்‌: 
படுத்துவதிலும்‌ முன்னேற்றம்‌ காண்பது, ்‌ 

5. மாணவர்‌ அரங்கத்‌ தோழர்களின்‌ அடிப்படையான பணி 
மாணவர்கள்‌ மத்தியில்‌ இருப்பதற்கு உத்தரவாதம்‌ வேண்‌ 
டும்‌. (பல இடங்களில்‌ அவர்களை அதிகமாக மற்ற கட்சி 
பணிகளில்‌ மட்டும்‌ ஈடுபடுத்தும்‌ போக்கு இருக்கிறது). 


18 நாளுக்கு நாள்‌ புதிய, புதிய கல்லூரிகளும்‌, பள்ளிகளும்‌ 
நாட்டில்‌ உருவாகி வருகின்றன. ஆனால்‌ அதற்கு ஏற்றாற்போல்‌ 
நமது மாணவர்‌ அரங்கம்‌ வேகமாக வளராத குறையிருக்கிறது. 

ஆகவே, இந்த அரங்கில்‌ எஸ்‌ எப்‌ ஐ-யின்‌ வளர்ச்சி” 
என்பது வெகுதொலைவில்‌ உள்ளது என்பதை. உணர வேண்டும்‌, 
தமிழகத்தில்‌ மாணவர்‌ இயக்கத்தின்‌ பலஹீனத்தை சால்க்கியா - 
பிளீனம்‌ தீர்மானம்‌ சுட்டிக்காட்டியுள்ளது. கட்சி முழுவதும்‌ அதிக 
கவனம்‌ செலுத்தினால்‌ குறிப்பிடத்தக்க அளவு முன்னேறுவதற்கு 


்‌ வாய்ப்புகள்‌ இருக்கின்றன என்பதை உணர்ந்து வாய்ப்புக்களை 


பயன்படுத்த அதிகமான முயற்சிகள்‌ தேவை. 


எடத்த 








கலை-இலக்கிய அரங்கம்‌ 


1985-லிருந்து 88 வரை நடந்த மாநில அளவிலான 
பணிகள்‌: 


. சென்ற மூண்றாண்டுகளில்‌ தொடர்ந்து பல்வேறு பிரச்னை 
"களில்‌ இயக்கங்கள்‌ நடத்தப்பட்டதுடன்‌, கலை-இலக்கிய படைப்பு 
கலை உருவாக்குவதிலும்‌ முன்னேற்றம்‌ ஏற்பட்டிருப்பது குறிப்‌ 
பிடத்தத்கது. இக்காலத்தில்‌ இவ்வரங்கில்‌ நடைபெற்ற பிரதான 
வேலைகளைப்‌ பார்ப்போம்‌. 


2 


2. 1986-ல்‌ மதுரையில்‌ 5-நாள்‌ நாடகப்‌ பயிற்சி முகாம்‌ 
நடந்தது. இதில்‌ சகஸ்ரநாமம்‌, கோமல்‌, எம்‌. பி சீனிவாசன்‌, 
ாரமாவஜம்‌ போன்றோர்‌ கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர்‌. 
நாடகத்‌ துறையில்‌ நாம்‌ வளர அது உதவியாக இருந்தது. 

1987 ஜனவரியில்‌ திருச்சியில்‌ நான்காவது மாநில மாநாடு 
நடை பற்றது. இத்த அரங்கத்தில்‌ சிலர்‌ செய்த சீர்குலைவு வேலை 
களையும்‌ சமாளித்து, நமது அணியினை ஒருங்கிணைப்ப தில்‌ இந்த 
மாநாடு அவற்றி கண்டது. மாநாட்டிற்கு மாநாடு உறுப்பினர்‌ 
சேர்ப்‌.., என்று இருந்ததை, ஆண்டுக்கு ஆண்டு ரூ. 3 என்று 
மாற்றப்பட்டது. ்‌ 

4. சினிமாதடை மசோதாலினை எதிர்த்து ஒரு பெரும்‌ இயக்கம்‌ 
நடத்தப்பட்டது. சென்னையில்‌ அவர்‌ வலமும்‌, ஒரு சிறப்பு மா நாடும்‌ 
ப்பட்டது. மாநிலம்‌ முழுவதுமிருந்து பிரதிநிதிகள்‌ வந்தி 
சத்தின்‌, _இரைப்படக்‌ கலைஞர்கள்‌ பலர்‌ இதில்‌ பங்கு கொண்ட 
கொடச்ட ஓ அிரைப்படத்துறையினருக்குமிடையில்‌ ஒரு நல்‌? 
அகிாடாபு அதன்மலப்‌ ப்‌ க 7. 

ம ன ம்க்‌ ௮ இந்த மாநாட்டின்‌ முடிவின்‌ 

ப ணணாவிர தமும்‌ நடைபெற்றது. இதிலும்‌ 
பல்‌ அரை 3 ஆடு ௮: க 
“படக்‌ கலைஞர்கள்‌ கலந்துகொண்டு வாழ்த்தினர்‌. 


5. இசைப்‌ பயிர்‌ 
ர ம்சி முகாம்‌ ்‌ 
எம்‌. பி. சீனிவாசன்‌, 5 க 


படி மாநிலம்முழு 


எலவையில்‌ தடத்தப்பட்டதி: 
நதி 8 ரி தல்வர்‌ சண்முகசுந்தரம்‌ 
3 கொண்டு பயிற்‌ அவ த்தனர்‌. இது இசைத்து 
ல்க க்‌ கை இசை சீன பலதரப்பட்ட இசை 
க்கக்‌ பயன்படுத்‌ த வேண்டும்‌ எனுப்‌ * வினேச்‌ 
கொடுத்தது. னும்‌ உணா 


கலைத்‌ துறையில i 
ன்‌, ட்ட eA நமது இந்த தலையீடு இலக்கியவாதிகள்‌ 
கீற வேண்டியதன்‌ அவசியத்தை உணர்த்தியது” 





6. இலக்கியத்‌ துறையில்‌ நமது கண்ணோட்டத்தை பதித்த 
நமது வட்டாரத்திற்கு அப்பாலுள்ளவர்களையும்‌ ஈர்த்திட நாவல்‌ 
முகாம்‌, சிறுகதைப்‌ போட்டி ஆகியவற்றை நடத்தினோம்‌. * 


தாவல்‌ முகாமில்‌ வெளி வட்டாரத்து இலக்கியவா தஇிகள்‌-- 
அசோகமித்திரன்‌, கந்தசாமி, இந்துமதி, பொன்னீலன்‌ ஆகியோ 
ரும்‌ நமது நாவலாசிரியர்களோடு பங்கு கொண்டனர்‌. இது நமது 
வட்டாரத்தை விரிவுபடுத்தியது. இந்தியன்‌ எக்ஸ்பிரஸ்‌ போன்‌ ற: 
ஏடுகளும்‌ விமர்சன வரவேற்பு குறிப்புகள்‌ எழுதியுள்ளன. 


' . 7 சிறுகதைப்போட்டிக்கு 303கதைகள்‌ வந்தன. அதற்கான 
பரிசுத்‌ தொகை முழுவதும்‌ எழுத்தாளர்‌ சங்க உறுப்பினர்களிட 
_ மிருந்தே திரட்டப்பட்டது 





தேர்ந்தெடுக்கப்படும்‌ கதைகளை நம்‌ செம்மலரில்‌ வெளி 
'மிடத்‌ தயாராக இருப்பதையும்‌,போட்டிக்கு முன்னர்‌ த.மு.எ.ச௪. 
அறிவித்தது. இது செம்மலரின்‌ வளர்ச்சிக்கும்‌ உதவும்‌. இலக்கியத்‌. 
துறையில்‌ நமது ஈடுபாட்டையும்‌, தரத்தையும்‌ உயர்த்தவும்‌ இந்த 
போட்டியும்‌, பரிசளிப்பும்‌ உதவியுள்ளது பொதுவாகவே த. மு. 
௭.௪. எழுத்தாளர்களை செம்மலர்‌ வளர்க்கிறது. செம்மலருக்கு விஷ 
யதானம்‌ பெரும்பாலும்‌ த.மு.எ.௪. எழுத்தாளர்களிடமிருந்தே 
இடைக்கிறது. இதனால்‌ செம்மலரின்‌ தரமும்‌ ஓரளவு உயர்ந்து 
வருகிறது. த.மு.எ.ச. செல்வாக்கும்‌ ஒரளவு வளருகிறது. இன்று 
த.மு.எ.௪. எழுத்தாளர்‌ சிலரது படைப்புகளை இதர இலக்கிய 
ஏடுகளும்‌ பிரசுரகர்த்தாக்களும்‌ வெளியிட மூன்‌ வத்துள்ளனர்‌. 
வேதம்‌ புதிது, வீடு படங்களுக்கு பாராட்டு விழா நடத்து 
னோம்‌. : 
மதுரையில்‌ இவ்வாண்டு நவம்பர்‌ 11, 12, 12 தேதிகளில்‌ 
- நடைபெற்ற கலைவிழா. இவ்வரங்கில்‌ குறிப்பிடத்தக்க நடவ 
டிக்கை ஆகும்‌. நமது கலைஞர்களை தேர்தல்‌ மற்றும்‌ அரசியல்‌ 
பிரச்சாரத்திற்கென தயார்படுத்துவதில்‌ உள்ள பெரும்‌ வாய்ப்‌ 
பினை இக்கலை விழா பறைசாற்றியது. 
்‌ இக்கலை விழாவில்‌ 11 மாவட்டங்களிலிருந்து 186 கலை 
ஞர்கள்‌ பங்கு கொண்டார்கள்‌. 28 நாடகங்கள்‌ நடத்தப்பட்டன. 
இன்றைய அரசியல்‌ பிரச்னைகளை சுலை அம்சத்தோடு வழங்கிய, 
சிறப்பான 18 நாடகங்கள்‌ அனைத்து மாவட்டங்களில்‌ தொடர்‌ 
ந்து நடத்தக்கூடிய தரத்துடன்‌ அமைந்தது எனவும்‌ கலைவிழா: 
வில்‌ பங்கேற்ற 13 இசைக்‌ குழுக்களையும்‌ மாநிலம்‌ முழுவதும்‌ சிறு 
மாறுதல்களுடன்‌ பயன்படுத்த முடியும்‌ : என்றும்‌, கலைவிழாவை 
கடத்திய இயக்குனர்‌ குழு பரிந்துரை செய்துள்ளது. 
2 ; 





மாநிலக்குழு இதனைப்‌ பரிசீலித்து முடிவுகள்‌ எடுக்க 
வேண்டும்‌. பத 
9, 76-மாவட்டக்‌ குழுக்கள்‌ உள்ளன. 4-மாவட்டங்களில்‌ 
5-வது மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ள து. இரு நாள்‌ 
கலை இலக்கிய விழாவாகவும்‌, கலை-இலக்கிய வகுப்பாகவும்‌ நடந்‌ 
ததி. நத 
்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கை 1987-ல்‌ 2395, 1988-ல்‌ இது 
வரை 1681, இது இந்த ஆண்டு இறுதியில்தான்‌ பூர்த்தியாகும்‌. 
* லைபுதிய நாவல்கள்‌, சில சிறுகதை தொகுப்புகள்‌ வெளி ' 
வந்துள்ளன. 150-க்கும்‌ மேற்பட்ட இசைப்‌ பாடல்கள்‌, சுமார்‌ 60 


ஓரங்க முழுநீள நாடகங்கள்‌ தயாரிக்கப்பட்டுள்ளன. 


* நமது ஸ்தாபனமே முறையாக இயங்கும்‌ ஒரே ஸ்தாபன 
மாக தமிழ்நாட்டில்‌ உள்ளது. மாவட்டங்களில்‌ த.மு.எ.௪.-விற்கு 
மாவட்ட ஃபிராக்ஷ்ன்‌ இவைகளுக்கு வழிகாட்டுவது அவசியம்‌. 

்‌ இது இல்லாது, மாவட்டங்களில்‌ த.மு.எ.ச. இணைப்பு பணி பாதிப்‌ 
புக்குள்ளாதிறது. ்‌ 





10 கலை இலக்கிய பிரச்சாரம்‌ வளர்ந்து வருகிறது. த மு. 
௭.௪. மாவட்ட மாநாடுகளிலும்‌, ளைக்‌ கூட்டங்களிலும்‌, கருத்தி 
ரங்கம்‌, கலியரங்கம்‌, பட்டிமன்றம்‌, வழக்காடுமன்‌ றம்‌ மூலம்‌ இதி 
நடைபெறுகிறது. 


்‌ A x 'த.முன.ச-விலுள்ளோருக்கு அரசியல்‌ சித்தாந்த கல்ல. 
்‌ ட்ப அளிக்கப்பட வேண்டும்‌.இது தொடர்ந்து நடைபெற்‌ 
வில்லை.” . த | 








தீக்கதிர்‌ 


7. கட்டுப்‌ பத்திரிக்கையை கட்டி அமைப்பாளன்‌ "என்றார்‌ 
தோமர்‌ லெனின்‌. கட்சிக்‌ கொள்கையை மக்களிடம்‌ கொண்டு 
செல்லவும்‌, மக்களை அணிதிரட்டவும்‌ கட்சி பத்திரிக்கையை நல்ல 
முறையில்‌ வெளியிடுவதும்‌, அதனை விரிவான அளவில்‌ மக்கள்‌ 
மத்தியில்‌ கொண்டு செல்வதும்‌ நமது முக்கிய கடமையாகும்‌, 

2. நமது கட்சியின்‌ அரசியல்‌ தத்துவார்த்த கருத்துக்களையும்‌, 
தமது இயக்கத்தை ஓட்டிய மாநில, தேசிய, சர்வதேச செய்தி 
களையும்‌ தாங்கி வருகிறது. ஜனநாயக இயக்கம்‌ சம்பந்தப்பட்ட 
மற்ற ஏடுகளில்‌ இடம்‌ பெறுகிற அரசியல்‌ செய்திகளும்‌ தஇக்கதிரில்‌ 
ஓரளவு வெளியாகிறது. ச 

2. சேலத்தில்‌ (1985 நவம்பர்‌) நடைபெற்ற 12வது மாநில 
மாநாட்டில்‌ தீக்கதிருக்கு நவீன அச்சு இயந்திரம்‌ வாங்குவதற்கு. 
அறைகூவல்‌ விடப்பட்டது. அந்த முடிவை நமது தோழர்கள்‌ 
மிகுந்த உற்சாகத்துடன்‌ நிறைவேற்றினர்‌. 1987 ஜூலை முதல்‌ 
நவீன அச்சு இயந்திரத்தில்‌ தீக்கதிர்‌ வெளிவரத்‌ துவங்கியது ஒரு. 
முக்கிய நிகழ்ச்சியாகும்‌. 

4. நான்கு பக்கங்களுடன்‌ நமது இயக்க செய்திகளை மட்டுமே 
அதிகம்‌ தாங்கி வந்த தீக்கதிர்‌ இந்த ஆண்டு ஜூன்‌ மாதத்திலி: 
ருந்து 6 பக்கங்களாக வெளிவரத்‌ துவங்கியுள்ளது. 

5. இக்கதிர்‌ பத்திரிக்கையை நல்ல முறையில்‌ வெளியிடவும்‌, 
அதன்‌ தரத்தை உயர்த்தவும்‌ முயற்சிகள்‌ தொடர்ந்து மேற்கொள்‌ 
ளப்பட்டன. நமது கருத்துக்களைப்பிர திபலிக்கும்‌ கட்டுரைகளோடு I 
இதர ஏடுகளில்‌ வரும்‌ செய்திகளையும்‌ தருவதென முடிவு செய்யய்‌ 
பட்டுள்ளது. இவற்றை ஒழுங்குபடுத்த தொடர்ச்சியான முயற்சி 
களை செயற்குழு மேற்கொண்டது. தலையங்கம்‌, கட்டுரை, கேள்வி- 
பதில்‌, வண்ணக்கதிர்‌, விமர்சனப்‌ பெட்டிச்‌ கோயன்‌ ஆகியவை 
தொடர்ந்து வெளியிடுவதெனவும்‌ முடிவு செய்யப்பட்டது. இந்த 
அடிப்படையில்‌ தீக்கதிர்‌ வெளிவருகிறது. ர்‌ 

6. பத்திரிக்கையின்‌ உள்ளடக்கத்தைப்‌ பொறுத்தவரை ல்‌ 
ஒரு செய்திப்‌ பத்‌இிரிச்கையாகவும்‌ அதே நேரத்தில்‌ கட்சியின்‌ ல 

, இயல்‌ - சித்தாந்கப்‌ போராட்டத்திற்கான கருத்தும்‌ க த்து தி 
யாகவும்‌ வெளியாவதில்‌ தீக்கதிர்‌; ஒரளவு வெற்றி ட. ர 
டெலிபிரிண்டர்‌ மூலம்‌ கிடைக்கக்‌ கூடிய தேசிய-சர்வ த்‌ ழூ ல்‌ 
யத்துவம்‌ வாய்ந்த செய்திகளை உடனுக்குடன்‌ தமது ஏட்டிலு 
வெளியிட்டுள்ளோம்‌. - 


7. மேலே குறிப்பிட்டுள்ளது போல்‌ தேசிய அளவில்‌ வெலி. 
யாகும்‌ பல முக்கிய ஆங்கில நாளேடுகளை , வழைத்து அவற்‌, 
றில்‌ கிடைக்கக்‌ கூடிய நமது இயக்கத்திற்கும்‌, பிரச்சார த்திற்கும்‌ 
உதவக்‌ கூடிய செய்திகளையும்‌, தகவல்களையும்‌, கருத்துக்களையும்‌ 
தமிழில்‌ தத்துள்ளோம்‌. தமிழில்‌ வெளியாகும்‌ மற்ற ஏடு: 
களிலிருந்தும்‌ எடுக்கப்பட்ட, நமக்குப்‌ பயனளிக்கக்‌ கூடியசெய்இ 
சுளை வெளியிட்டுள்ளோம்‌. 

8. இந்தச்‌ செய்திகளை வெளியிடும்‌ போதே, தேவையானால்‌ 
நமது விமர்சனத்தையும்‌ சேர்த்துத்‌ தர நாம்‌ தவறவில்லை. 

கட்டியின்‌ மத்தியக்‌ கமிட்டியின்‌ வார ஏடான “பீப்பிள்ஸ்‌ 
டெமாக்ரசி''யில்‌ வெளியாகும்‌ முக்கிய கட்டுரைகள்‌ மற்றும்‌ 
விமர்சனங்களையும்‌ மற்ற மாநில இயக்கச்‌ செய்திகளையும்‌ இக்க£இர்‌ 
வெளியிட்டுள்ளது. இவை தவிர தலைவர்களின்‌ கட்டுரைகள்‌, 
தேசாபிமானி, கணசக்தி, பிரஜா சக்தி ஏடுகளில்‌ வெளியாகும்‌ 
செய்திகள்‌ கட்டுரைகள்‌ முதலியவையும்‌ இக்கதிரில்‌ வெளிவந்துள்‌ 
ளன. தீக்கதிர்‌ ஆசிரியர்‌ குழு தோழர்கள்‌ எழுதும்‌ கட்டுரைகள்‌, 
விமர்சனப்‌ பெட்டிகள்‌, கண்ணோட்டம்‌, தலையங்கங்கள்‌ தொடர்‌ 
நீது வெளியாகி நமது அரசியல்‌ போராட்டத்துக்கு உதலியுள்‌ 
ளன, 
, 9. தொழிலாளர்கள்‌, விவசா 
கள்‌, மத்திய தர வர்க்கத்தினர்‌, மாணவர்‌, வாலிபர்‌, மாதர்‌ 


களின்‌ , போராட்டங்களுக்கு உரிய ஃகியத்‌ 7 
க்கியத்துவம்‌ சித்து! 
செய்திகள்‌ வந்துள்ளன. ய்‌ க லு 


யத்‌ தொழிலாளர்கள்‌, விவசாயி 


10. வாராவாரம்‌ ஞாயிறன்று வண்ணக்கதிர்‌ பகுதி இடை 
து வந்து கொண்டிருக்கிறது. இதில்‌ அரசியல்‌,” கலாச்சாரம்‌, 
௮, சமூக நடப்புகள்‌, அறிவியல்‌, விளையாட்டு தொடர்‌ 
பான கட்டுரைகள்‌ வருகின்‌ றன. திரைப்பட 
ச 


4. ரூ ட்‌ 
கள்‌ D டக, நால்‌ வமர 

சனங்கள்‌ Ae த உ 

கண்டக ம்க்‌ றன, சுலிதை, சிறுகதை, சிறுவர்பகுதி 

6 டன்‌ வரும்‌ ப்படி. ல ட லாரி 

பெற்றுள்ளது. கும்‌ இ பகுதி பரவலாக வரவேற்‌ 


11. வண்ணக்‌ 
s ட 
பதில்‌ பத, தியது 


கேள்விகளாக வருகின்‌ றன, அரசியல்‌ கலை 
ர கு இக்கேள்விகளுக்கு தேர்‌ க்‌ெ 
( 72ல்‌ ப்‌ ்‌ 
ட “ட ப்பட மாக உள்ளன்‌. | ன்‌ 
ஸ்‌ \ 3, 
டெ விமிரஸ்டர்‌ உள்ளது. அ மட்‌ கிடைப்பதற்கு பிட 
்‌ 5 வ! தவிர ரிமுக்கியமான ஆகின்‌ 


கதிரில்‌ ம ற்றொ 


்‌ கு குறிப்பான அம்சம்‌ கேள்லி- 
வாசகர்கவிஷ்‌ 


இலக்கியம்‌, தத்துவம்‌ 
தடுக்கப்பட்ட முறையீல்‌ 





பலதரப்பட்ட சந்தேகங்கள்‌ 


தமிழ்‌ பத்திரிக்கைகளும்‌, செய்திகள்‌ எடுப்பதற்கும்‌, விமர்சனங்கள்‌ 


ரி எழுதுவதற்கும்‌ பயன்‌ படுத்தப்படுகின்‌ றன. கட்சித்‌ தோழர்கள்‌ 








அனுப்பும்‌,செய்திக்‌ கடிதங்களும்‌ சென்னை, மதுரை ஆகிய இடங்‌ 
களில்‌ நியமிக்கப்பட்டுள்ள முழுநேர நிருபர்கள்‌ அனுப்பும்‌ செய்தி 
களும்‌ வெளியிட ப்படுன்‌ றன. தஞ்சை, புதுக்கோட்டை, காம 
ராஜர்‌ மாவட்டங்களில்‌ பகுதி நேர நிருபர்களை அண்மையில்‌ நிய 
மித்துள்ளோம்‌. நமக்குள்ள வசதிக்குறைவு காரணமாசு நமதுஇயக்‌ 
சச்‌ செய்திகளையும்‌ தமிழக செய்திகளையும்‌ இன்னும்‌ முழுமையாக 
வும்‌, தொடர்ச்சியாகவும்‌ தர இயலவில்லை. 

13) பத்திரிக்கையை குறித்த நேரத்தில்‌ அச்சிட்டு விநி 
யோகிப்பது முக்கியமான ஒன்றாகும்‌. பத்திரிக்கை குறித்த கோத்‌ 
தில்‌ அச்சிடப்படாத குறைபாட்டையும்‌ விநியோக குறைபாட்டை 
யும்‌ செயற்குழு சுட்டிக்காட்டி சரிபடுத்தியது. தீக்கதிர்‌ தஇனசரி 
இரண்டு பதிப்புக்கள்‌ வெளியாகிறது. இந்த இரண்டு பதிப்புகள்‌ 
அச்சடப்பட வேண்டிய நேரம்‌, தோழர்களின்‌ பணி நோம்‌ அசி 
யவை நிச்சயிக்கப்பட் டன. பொறுப்புக்களும்‌ இர்மானிக்கப்பட்‌ 
டன.இதன்‌ காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில்‌ அச்சிடுவது நல்ல 
முன்னேற்றம்‌ காணப்பட்டுள்ளது. மின்தடை, போக்குவரத்து 
பாதிப்பு ஆகிய காரணங்களால்‌ பத்திரிக்கை விநியோகம்‌ சில 
நேரங்களில்‌ தடைபடுவதுண்டு. 

74) தற்போது இக்கதிரை ஒரு: மையத்திலிருந்து அச்சமீத்து 
தமிழகத்தின்‌ எல்லா பகுதிகளுக்கும்‌ அனுப்ப வேண்டியுள்ள து. 
அநேகமாக ஒவ்வொரு மாவட்டத்‌ தலைநகர்‌ களிலிருந்து காலை, 
மாலை ஏடுகள்‌ வெளியாகிவரும்‌ சூழ்நிலையில்‌ அவற்றோடு செய்தி 
களுடன்‌ நாம்‌ போட்டியிடுவதில்‌ சிரமம்‌ உள்ளது. 


75) தீக்கதிர்‌ “ஆப்செட்‌” 
ஆனால்‌ பழைய்‌ அச்சுக்‌ கோர்ப்பு முறை, 
புகைப்படங்களை அச்சுக்குப்‌ பயன்படுத்துவதற்கான காமிரா ஏற்‌ 
பாடு நம்மிடம்‌ இல்லை. வெளியில்‌ கொடுத்துத்தான்‌ செய்கடேம்‌, 
எனவே, அச்சுவடிவத்தில்‌ குறைபாடு உள்ளது. ஆப்செட்‌ இயந்‌ 
இரத்தை இயக்குவதற்கு தேவையான புதிய ஜெனரேட்டர்‌ வாங்க 
முடிவு செய்யப்பட்டுள்ள து. 

16) ஆப்செட்‌இயந்திரத்தில்குறைத்தஅள 
டும்‌ என்பது நாம்‌ எதிர்பார்த்தது; ன: 
செம்மலர்‌ பத்‌ இரிக்கைகளுக்குவிள ம்பரம்‌ 
தியில்‌ விளம்பரம்‌ இரட்ட திட்டமிட்டு 
யமித்துள்ளோம்‌. இந்த ஏற்பாட்டின்‌ 
இடைத்து வருகின்றன. 

3 


இயந்திரத்தில்‌ அச்சாகிறது. 
தான்‌ நம்மிடம்‌ உள்ள்து. 


வுபத்திர்கையை அச்‌ 


அடுவதால்‌ நஷ்டம்‌ ஏற்ப 
இதை ஈழ்கட்ட தீக்கதிர்‌, 
சேகரிக்கிறோம்‌. வர்த்தக ரீ 
பொறுப்பாளர்களையும்‌ நி 
காரணமாக ஓரளவு விளம்பரங்கள்‌ 


இருந்தபோதிலும்‌ நமக்கு ஏற்படும்‌ நஷ்டத்தை ஈடுகட்ட போது 
மான அளவக்கு விளம்பரங்கள்‌ கிடைப்பது இல்லை. ன கு 

17) ஆப்செட்‌ இயந்திரத்தில்‌ தீக்கதிர்‌ அச்சிடும்‌ பணி ஒரு 
மணி நேரத்திலே முடிந்து விடுகிறது. எனவே, வர்த்தக ரீதியான 
பணியிலும்‌, அச்சு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது. 
இவ்வாறு பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ தீக்கதிர்‌ நஷ்டத்தையும்‌ 
ஈடுகட்ட வேண்டியுள்ளது, இதை கருத்தில்‌ கொண்டு வர்த்தக 
ரீதியான ஆர்டர்களை நாம்‌ மேற்கொண்டோம்‌. 'அரசு பாடப்புத்த 
கங்கள்‌. அச்சிடுவதற்கான டெண்டர்களை மிகுந்த சிரமத்திற்டை 
யில்‌ பெற்று பணிகளை குறித்த காலத்தில்‌ முடித்துக்‌ கொடுத்துள்‌ 
ளோம்‌. 

18)' மேலும்‌ நமது அமைப்புகளுக்கும்‌, இதரருக்கும்‌ போஸ்‌ 
als பிரசுரம்‌; நோட்டீஸ்‌ ஆகியவற்றையும்‌ நாம்‌ அச்சிட்டுத்‌ தந்‌ 
துள்ளோம்‌. இவற்றில்‌ கிடைத்த வருமானம்‌ இந்கதிர்‌, செம்மலர்‌ 
நஷ்டதீதை ஈடுகட்ட உதவி செய்தது. வர்த்தக ரீதியான பணிகளை 
மேலும்‌ விரிவுபடுத்த வேண்டியுள்ளது. இதற்கான நடவடிக்கை 

2 உட = £ 
களில்‌ தொடர்ந்து கவனம்‌ செலுத்தி வருகிறோம்‌. 


pi 19) தீக்கதிர்‌, செம்மலர்‌ தவிர நமது கட்சியின்‌ முக்கிய வெளி 
சே பிரசுரங்களையும்‌ நமது அச்சகத்தில்‌ உடனுக்குடன்‌ 
ச்‌ ட தற்போது தம்மால்‌ முடிகிறது. இதிலுள்ள அச்சக ஏற்‌ 
ஈட்டுக்‌ குறைகளைப்‌ போக்கி இதை வீரிவாக்க வேண்டியன்ள து. 
ன போது தீக்கதிர்‌ விற்பனை 6500 ஆக 
த்திரத்தில்‌ பத்திரிகையை அச்சடிக்கத்‌ 


-21. செம்மலர்‌ 


மனி ்‌ 
பத்த குச்‌ இந்தனை ஆஃ தோட்‌ 
தீதினைக்‌ கொண்ட இலக்கியப்‌ பை வா்‌ வெளி 
லக்யெ ல்‌ கடந்த 18 ஆண்டுகளுக்கு 


J மது வட்டாரத்‌ 

களாலும்‌, கவனிக்கப்படு ததால்‌ 

வளர்ச்சி பெற்றுள்ளது. நமது இலக்‌ 
P அ, 











யும்‌ உள்ள பல எழுத்தாளர்களின்‌ தொடர்பும்‌ செம்மலருக்கு 
இன்று கிடைத்திருக்கிறது. டாக்டரேட்‌, எம்‌.பில்‌. படிப்பிற்காக 
செம்மலர்‌; சிறு கதைகளையும்‌, இதர விஷயங்களை பற்றியும்‌ ஆய்வு 
செய்திட கல்லூரி மாணவர்கள்‌ இலர்‌ முன்வந்தனர்‌. உதவி செய்‌ 
கிறோம்‌.கல்‌ லூரி பேராசிரியர்‌ ஒருவர்‌ செம்மலர்‌ இதழின்‌ ஆரம்பம்‌: 
வளர்ச்சி, அதன்‌ பணி பற்றி ஆய்வுசெய்திட உதவி கோரியுள்ளார்‌” 
கல்லூரி வட்டாரத்திலும்‌ ஓரளவு கவனிக்கப்படுகிற இதழாகவும்‌ 
செம்மலர்‌ இருக்கிறது. 

22) செம்மலரை நீண்ட காலமாகவே ஆசிரியர்‌ குழுவின்‌ ஓரிரு 
தோழர்கள்‌ மட்டுமே கவனித்து வந்தனர்‌. சப்‌-கமிட்டியின்‌ ஆலோ 
சனையின்பேரில்‌ இந்நிலை மாற்றப்பட்டு, தற்போது 4—ஆசிரியர்‌ 
குழு தோழர்கள்‌ கவனித்து வருகின்றனர்‌. இதனால்‌ இதழின்‌ ' 
உள்ளடக்கத்திலும்‌ உருவத்திலும்‌ முன்னேற்றம்‌ ஏற்பட்டது. 
இதனை வாசகர்களும்‌, எழுத்தாளர்களும்‌ உற்சாகத்துடன்‌ 
வரவேற்கின்றனர்‌. இதர பிரபல இலக்கியப்‌ பத்திரிகைகளை 
எல்லாம்‌, பல அம்சங்களோடும்‌, . அலங்காரத்‌ தோற்றத்தோடும்‌ 
காணும்‌ வாசகர்கள்‌, செம்மலர்‌ உள்ளடக்கம்‌ இன்னும்‌ பலவித 
அம்சங்கள்‌ கொண்டதாகவும்‌, தோற்றம்‌ இன்னும்‌ அழகுடையதா 


* கவும்‌ செய்ய வேண்டுமென எதிர்பார்க்கிறார்கள்‌. 


22. தற்போது, செம்மலரில்‌ பிரசுரிக்கப்படும்‌ சிறுகதைக்கு கூ, 
50ம்‌, சுவிதைக்கு ரூ. 25ம்‌ சன்மானம்‌ வழங்கி வருகிறோம்‌. இதனை 
இவ்வாண்டு ஜூன்‌ இதழ்‌ முதல்‌ ஆரம்பித்துள்ளோம்‌. சன்மான ' 
அளிப்புக்குப்‌ பிறகு பல நல்ல கதைகள்‌ வரத்‌ தொடங்கியுள்ளன. 

24. அண்மையில்‌,தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்‌ சங்கம்‌ 
நடத்திய சிறுகதைப்‌ போட்டியில்‌ பரிசுபெற்ற கதைகளையும்‌ பிர 
சுரிக்கத்‌ தேர்வு செய்யப்பட்ட கதைகளையும்‌ எழுத்தாளர்‌ சங்‌ 
கம்‌ கேட்டுக்‌ கொண்டதன்‌ பேரில்‌ செம்மலர்‌ பிரசுரிக்க முன்‌ 
வந்தது. அதன்‌ மூலம்‌, மொத்தமாக 50க்கும்மேலான சிறுகதைகள்‌ 
ஒரே சமயத்தில்‌ கிடைத்தன. நல்ல பல சிறுகதைகள்‌ கிடைத்தன 


்‌ என்பது மட்டுமல்ல, புதிய பல எழுத்தாளர்களின்‌ தொடர்பும்‌ 


கிடைத்துள்ளன. | 

25, தற்போது 12,000 (பன்னிரண்டாயிரம்‌) பிரதிகளாக 
வெளிவரும்‌ செம்மலர்‌ படிப்படியாக 20 000 பிரதிகளாக அதி 
கரிக்க முடியும்‌. அதிகரிக்க வேண்டும்‌. 

26. தீக்கதிர்‌ சப்கமிட்டி தொடர்ந்து கூடி வருகிறது. தீக்கதிர்‌ 
உள்ளடக்கம்‌ பற்றி இருமுறையும்‌, ஸ்தாபன ஏற்பாடுகள்‌,செயல்‌ 


பாட்டில்‌ முன்னேற்றம்‌ காண்பதற்கான வழிமுறைகள்‌, ஆகியவை 


பற்றி பல முறையும்‌ பேசப்பட்டு, ஆலோசனைகளை மாநில செயற்‌ 
] 


குழு, மாநிலக்குழு ஆயெவற்றின்‌ முன்வைத்து இறுதிப்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. . 5 
27. அன்றாட செயல்பாட்டை உத்திரவாதம்‌ செய்ய தீக்கதிர்‌ 
.இடைக்கமிட்டி ஒன்று சமீபத்தில்‌ அமைக்கப்பட்டுள்ள து. தோழர்‌ 
'ஓ.செல்லசாமியை செயலாளராகக்‌ கொண்ட இந்தக்குழு அடிக்கடி 
கூடி, தீக்கதிர்‌ வெளியிடுவதில்‌ எழும்‌ பல்வேறு பிரச்சனைகளை 
அவ்வப்பொழுது பேசி ஒழுங்குபடுத்த உதவுகிறது. 


28, இவைகள்‌ மூலம்‌ நேரத்திற்கு வெளியிடுவது, தரத்தை 
உயர்த்துவது, அவ்வப்பொழுது எழும்‌ ஸ்தாபனப்‌ பிரச்சனைகளை 
.இர்ப்பது ஆகியவற்றில்‌ தொடர்ந்து கவனம்‌ செலுத்தப்படுகிறது. 
ஒரளவு முன்னேற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. நிர்வாக ஏற்பாடுகளுடன்‌ 
இணைந்து தீக்கதிரில்‌ பணியாற்றும்‌ கட்சி உறுப்பினர்களை கிளைக 
ளாகப்‌ பிரித்து தொடர்ந்து செயல்பட. வைப்பதினை துவக்கியுள்‌ 
ளோம்‌. 6 கட்ச கிளைகளும்‌, ஒரு துணைக்குழுவும்‌ இக்கஇரில்‌ செயல்‌ 
பட்டு வருகின்‌ றன. ட 


29. எனினும்‌, தொடர்ந்து மாநிலக்குழு தலையிட்டு ' தீக்கதிர்‌, 
செம்மலர்‌ செயல்பாட்டில்‌ அபிலிருத்தி காண விசேஷ சுவனம்‌ 
செலுத்த வேண்டும்‌. 








கட்சி ஸ்தாபனம்‌ 


1. கடந்த சேலம்‌ மாநாட்டிற்கு பின்னர்‌ நமது அரசியல்‌ 
ஸ்தாப்ன வேலைகளில்‌ குறிப்பிடத்தக்க பணியாற்றியுள்ளோம்‌ 
நமது கட்சியின்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கை இந்த மூன்று ஆண்டு 
களில்‌ 30% வளர்ந்துள்ளது. சேலம்‌ மாநில மாநாட்டின்‌ அறை 
கூவலை ஏற்று தீக்கதிர்‌ மற்றும்‌ கட்சி வளர்ச்சி நிதிக்காக வசூலித்த 
தொகை ரூ. 30 லட்சத்திற்கும்‌ மேல்‌; இதுவன்றி தொடர்ந்து. 
கட்சி வளர்ச்சி நிதி, தேர்தல்‌ நிதி போன்ற பல்வேறு நிதிவசூலில்‌ 
நமது தோழர்கள்‌ உற்சாகமாக ஈடுபட்டு நிதி கோட்டாக்களை 
நிறைவேற்றக்கூடிய வகையில்‌ வளர்ச்சி பெற்றுள்ளோம்‌. கடந்த 
மூன்று ஆண்டுகளில்‌ நடைபெற்ற எண்ணற்ற கிளர்ச்சி பிரச்சா 
ரங்களில்‌ மாநிலம்‌ முழுவதுமுள்ள நமது கட்சி அமைப்புகள்‌,. 
அணிகள்‌ லட்சோப லட்சம்‌ துண்டு பிரசுரங்கள்‌ மூலமாகவும்‌, 
இதர வகை பிரச்சாரத்தின்‌ மூலமாகவும்‌ மக்கள்‌ மத்தியில்‌ நமது 
கட்சியின்‌ நிலையினை எடுத்துச்சென்றுள்ளனர்‌. ல்‌ 
3. தீக்கதிர்‌ நவீன எந்திரம்‌ நிறுவுவதிலும்‌, பத்திரிகை விற்‌: 

பனையை அதிகரிப்பதிலும்‌ ஒரளவு வெற்றி பெற்றுள்ளோம்‌. நமது 
கட்சி மற்றும்‌ வர்க்க அமைப்புகளின்‌ கழ்‌ ஓரளவு உழைக்கும்‌ 
மத்தியதர வர்க்கத்தினரை வெகுஜன அமைப்புகளில்‌ திரட்டியுள்‌ 
ளோம்‌. ்‌ 
£ 5, மத்திய கமிட்டி:மற்றும்‌ மாநிலக்‌ குழுவின்‌ முடிவுகளையும்‌ 
, பல்வேறு பிரச்சனைகளில்‌ நமது கட்சியின்‌ அரசியல்‌ நிலையினையும்‌; ' 
கட்சி அணிகளுக்கு கொண்டு போயுள்ளோம்‌. நமது அரசியல்‌ நிலை 
'யில்‌, கட்சி அணிகள்‌ உறுதியாக நின்று பணியாற்றிடும்‌ கட்ச 
அமைப்பினை உருவாக்க முயற்சித்துள்ளோம்‌.. கட்சி ஸ்தாபன 
அமைப்பை பரிசீலிக்கும்‌ போது இத்தகைய முன்னேற்றத்தையும்‌. 
அதே சமயம்‌ நமது. பலவீனங்களையும்‌ சரியாக மதிப்பீடு செய்திட 
வேண்டும்‌. . ்‌ 


£4, சேலத்தில்‌ நடைபெற்ற 12வது மாநில மாநாடு 64பேர்‌ 
கொண்ட மாநிலக்‌ குழுவினை தேர்வு செய்தது. புதிய மாநிலக்குழு: 
ஏ. நல்லசிவன்‌, ஆர்‌. உமாநாத்‌, என்‌ சங்கரய்யா, பி.ஆர்‌ பரமேஸ்‌: . 
வரன்‌, பி, ராமச்சந்திரன்‌, கே. ரமணி, என்‌. வரதராஜன்‌, ஆர்‌. 
காமராஜ்‌, கே. முத்தையா, ஏ அப்துல்‌ வஹாப்‌, ஜி. வீரய்யன்‌ 
ஆயெ 11 தோழர்களை செயற்குழு உறுப்பினர்களாகவும்‌, தோழர்‌: 
ஏ. நல்லசிவன்‌ அவர்களை செயலாளர்‌ ஆகவும்‌ தேர்வு செய்தது. 
5. 18-1-86 அன்று மதுரையில்‌ நடைபெற்ற மாநிலக்குழு 
கூட்டத்தில்‌ தோழர்‌ பி.ராமமூர்த்தி, கே.வரதராசன்‌, ஏ.கே. 


பத்மநாபன்‌, டி. லட்சுமணன்‌ ஆகிய தோழர்களை மாநில செயற்‌ 


குழுவில்‌ இணப்பதென முடிவு செய்யப்பட்டது. இதேகூட்டத்தில்‌ 
தோழர்‌ பி.ஆர்‌ அவர்களையும்‌, தோழர்‌ எஸ்‌.ஏ. பெருமாள்‌ அவர்‌ 
களையும்‌ மாநிலக்‌ குழுவில்‌ இணைத்துக்‌ கொள்வதென முடிவு செய்‌ 


யப்பட்டது. எனவே 66பேர்‌ கொண்ட மாநிலக்குழுவும்‌, 15பேர்‌ 


கொண்ட செயற்‌ குழுவும்‌ செயல்பட்டு வந்தது. இடையில்‌ 
மூன்றாண்டு காலத்தில்‌ மாநிலக்‌ குழுவில்‌ நான்கு தோழர்களை 
இழந்தோம்‌. அருமைத்‌ தோழர்கள்‌ பி.ஆர்‌., வி.பி, சிந்தன்‌ 
எஸ்‌.வீரபத்திரன்‌, கே.எஸ்‌. அர்த்தனாரி ஆகியோர்‌ நம்மைவிட்டுப்‌ 
பிரிந்தனர்‌. ட ்‌ . ற 

6. மேற்குறிப்பிட்டுள்ள மாநிலக்‌ குழு கூட்டத்தில்‌ கழ்‌ 
காணும்‌ முறையில்‌ மாநிலச்‌ செயற்குழு, மாநிலக்‌ குழு உறுப்பி 
_ ஊர்களுக்கு வேலைப்‌ பிரிவினை - செய்யப்பட்டது. 
அ) மாநில மையம்‌ 


> ம்‌ ன்‌ 

1. ஏ. நல்லசிவன்‌ 2. ஆர்‌. உமாநாத்‌, 3.என்‌.சங்கரய்யா, 
4. பி.ஆர்‌. பரமேஸ்வரன்‌, 5.பி.ராமச்சந்திரன்‌, 6. ஆர்‌; 
ராமராஜ்‌, 7, பி.ராமமூர்த்தி, - 8. என்‌. வரதராஜன்‌, 
9. ஜி.வீரய்யன்‌, 10 ஏ.கே. பத்மநாபன்‌ 

ஆ) தீக்கதிர்‌ மையம்‌ 
3. கே. முத்தையா '2, ஏஅப்துல்வஹாப்‌ 3. எஸ்‌.எஸ்‌.இரி' 
க்‌. வி. பரமேஸ்வரன்‌ (ஏ. அப்துல்வஹாப்‌- தீக்கதிர்‌ .நிர்‌ 
வாகி பொறுப்பு ஏற்பது) .  . 

இ) சி.ஐ.டி. யு. மையம்‌ 
1. ஏ.கே, பத்மநாபன்‌ 2, கே வைக்‌ i பி 

த க. வைத்தியநாதன்‌ 3. வி.பி. 
சிந்தன்‌ 4. டி. ஜானகிராமன்‌ ௦ ல 

ஈ) வி.ச.மையம்‌ ச 
1. ஜி, வீரய்யன்‌ 
4. என்‌, சங்கரய்யா 


௨) மாவட்டக்‌ கமிட்டிக 


2. பி.குமரவேல்‌, 3, ஆர்‌.ராமராஜ்‌; 


்‌ தோழர்கள்‌' பொறுப்பு ரகக்‌ அரப்பு 

1. சென்னை - ம்‌ 

2. செங்கை & பாண்டி. _ “சங்கரய்யா ஸ்‌ 
த்தின்‌ ட காய்களை, 

4. தஞ்சை தாமபுரி ௮. பி.ஆர்‌.பரமேஸ்வரன்‌ 


8 , என்‌. சங்கரய்யா, 
த ப... ** ஜி.வீரைய்யன்‌ 






வி்‌ 
i 


2) 





ட்ட புதுக்கோட்டை] ம்‌ 


i ர ணய _ கே.வரதராசன்‌ த 

6. திருச்சி _ ஆர்‌. உமாநாத்‌, 
ர்க ட்டு கே. வரதராசன்‌ 

்‌ 7 மதுரை/அண்ணா -- என்‌. வரதராஜன்‌ 
8. காமராஜர்‌/முகவை — ஆர்‌.ராமராஜ்‌. 
9. நெல்லை/குமரி _ ஏ. அப்துல்வஹாப்‌ 

10. கோவை _ பி. ராமச்சந்திரன்‌ 

கே.ரமணி 
11. சேலம்‌ _ பி. ராமச்சந்திரன்‌ 


ஊ. அரங்கப்‌ பொறுப்புகள்‌ : 





்‌ 3. அரசு ஊழியர்‌ _ டி. லட்சுமணன்‌ 
2. ஆசிரியர்கள்‌ _ என்‌. வரதராஜன்‌ 
£ ,. 8. வங்கி _ பி. ராமச்சந்திரன்‌ 
4. தபால்‌ தந்தி . _ பி.ஆர்‌. பரமேசுவரன்‌ 
5. எல்ஐசி, ரயில்வே _ ஆர்‌. உமாநாத்‌ 
... 6. வழக்கறிஞர்‌ _ ஜே. ஹேமச்சந்திரன்‌, 
(க என்‌. சங்கரய்யா 
. 7. டாக்டர்கள்‌ _— பி.[ராமச்சந்திரன்‌ 
8. மாதர்‌ அரங்கம்‌ : _ ஏ. நல்லசிவன்‌ 
9. மாணவர்‌ வாலிபர்‌ _ பி. ராமச்சந்திரன்‌ 
 10.* மருத்துவ பிரதிநிதிகள்‌ -- ஏ.கே. பத்மநாபன்‌ 


7. மாநில செயற்குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தோழர்‌: , 
களில்‌ தோழர்‌ கே;வி. மூன்று மாத காலத்தில்‌ மாவட்ட பொறும்‌ : 
பிலிருந்து விடுபட்டு மாநில மையத்திற்கு வர வேண்டுமென்றும்‌,. 
தோழர்‌ டி. லட்சுமணனை உடனடியாக மாவட்டச்‌ செயலாளர்‌ 
பொறுப்பிலிருந்து விடுவிக்க இயலாத நிலையில்‌, மாவட்டப்‌: 
பொறுப்புக்களை நிறைவேற்றிக்‌ கொண்டே, மாநில மைய வேலை: 
களில்‌ கூடுதல்‌ கவனம்‌ செலுத்துவதென்றும்‌, சிஜடியூ மாநில. 
மையத்தில்‌ உள்ள பணிகளை உத்தேசித்து தோழர்‌ ஏகேபி கட்சி 
யின்‌ மாநில மைய வேலைகளுக்கு முடிந்தஅளவு உதவி செய்வதென்‌ 
றும்‌ முடிவெடுத்து அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. 

8. மேற்கூறிய வேலைப்பிரிவினை அடிப்படையில்‌ எவ்வாறு 
வேலைகள்‌ நடைபெற்று வருகின்‌ றன என்பது பற்றி மாநில செயற்‌ 
குழு மீண்டும்‌ ஓராண்டு கழித்து பரிசீலித்தது. ஏற்கெனவே நிச்ச 

ரி யிக்கப்பட்ட மாநில மையத்‌ தோழர்கள்‌ பலரும்‌, ள்து அரங்க 
பணிகளையும்‌ கவனித்துக்‌ கொண்டு அதிகரித்து வரும்‌ கட்சியின்‌ 
] மாநில மைய பணிகளில்‌ போதுமான அளவு பங்கு கொள்ள இயல 
| 3 


« 


8 


வில்ல என்பதையும்‌, 6ல்‌ *தோழர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்‌ . 


ட ட) ட்‌ ௯. ௭. ad வேண்‌ 
்‌ தன்‌ ட்டப்‌ பொறுப்புக்கள்‌ மாற்றப்பட லே டி 
ன ரர வலத சிஐடியூ மாநில மையத்தின்‌ செயல்பாட்‌. 


டினை மேலும்‌ வலுப்படுத்த வேண்டியுள்ளது என்பதையும்‌ பரிலே' 


னையில்‌ காண முடிந்தது. 


9) அந்த பரி£லனையின்‌ அடிப்படையில்‌ கீழ்காணும்‌ மாற்றங்‌ 
களை மாநில செயற்குழு, மாநிலக்குழு செய்தது. 


அ. தோழர்கள்‌ ஏ.என்‌, என்‌.எஸ்‌, பி.ஆர்‌.பி,என்‌.வி, கே.வி, . 


டி.எல்‌ ஆகியோர்‌ மாநில மையத்திலிருந்து பணியாற்றுவது: 
எனவும்‌, 1 . . 


அ. மாநில மையத்தில்‌ பணியாற்றும்‌ தோழர்கள்‌ குறைந்த 
பட்சம்‌ மாதத்தில்‌ 80 நாட்கள்‌ மையத்திலிருப்பது எனவும்‌, 

இ. மாநில மையக்‌ கூட்டத்தை வாரம்‌ ஒருமுறை நடத்துவது 
எனவும்‌, 
ஈ: தோழர்‌ ஆர்‌.யு, சிஐடியு மையத்திற்கு உதவுவது 

எனவும்‌ முடிவு செய்யப்பட்டது. 


உ. மாவட்டக்‌ கமிட்டிகளுக்குச்‌ சென்று வழிகாட்ட கீழ்க்‌ ' 
காணும்‌ தோழர்களுக்கு பொறுப்புகள்‌ * கொடுக்கப்பட்‌ 
டது: ம்‌ 

சென்னை 


'ஏ.என்‌.,என்‌,எஸ்‌, என்பதற்குப்‌ பதில்‌ 
ஏ.என்‌., பி.ஆர்‌.பி. எனவும்‌ 


வட ஆற்காடு ஆர்‌.பி-க்கு பதில்‌ ஏ.கே.பி. எனவும்‌ 


தர்மபுரி -  பி.ஆர்‌.பி-க்கு பதில்‌ பி.ஆர்‌. 
எனவும்‌ 
கஞ்சை **  என்‌.எஸ்‌., ஜி.வீ.-க்கு பதில்‌ 
யம்‌ என்‌.வி.ஜி.வீ., எனவும்‌ 
ரச்‌ ஸு 


ட... ர. ஆர்‌.பூகே.வி.க்கு பதில்‌ கே.வி.மட்டும்‌ 
காமராஜர்‌ ஒர்‌. ஆர்‌. க்கு பதில்‌, என்‌. வி. 


எனவும்‌ 
கை ட அர்‌. ஆர்‌.க்கு பதில்‌ லாசர்‌ எனவுச்‌ 
த ” ஏ. ஏ. டபிள்யு, க்கு பதில்‌ 
ம்‌ ஏ.என்‌ எனவும்‌ 
கும ப எலு உ. ஏ.“டபின்யு.க்கு பதில்‌ டி.எல்‌ 
நிச்சயிக்கப்பட்டு அவரதுவேலைப்‌ 
௫ சாரணமாக பின்னர்‌ 
என்‌. என ம்‌ i 
நிச்சயிக்கப்பட்ட து, LA 
த்‌ ம்‌ 





10. தோழர்‌ என்‌.எஸ்‌. அகல இந்திய விவசாய சங்கப்பொதுச்‌ g 


“செயலாளர்‌ பெழுப்பினை. .நிறைவேற்றும்‌ வகையில்‌ டெல்லியில்‌ 
மாதத்தில்‌ சில நாட்கள்‌ தங்க வேண்டியுள்ளதால்‌ அவரையும்‌, 
தோழர்‌ ஆர்‌. ஆர்‌ இதய நோயால்‌ பாதிக்கப்பட்டு தொடர்ந்து 
பயணம்‌ செய்வதில்‌ சிரமம்‌ ஏற்பட்டதால்‌ அவரையும்‌ மாவட்டப்‌ 
பொறுப்புகளிலிருந்து விடுவித்தோம்‌. இவைகளையொட்டியே 
மாவட்டப்‌ பொறுப்புகளில்‌ சில மாற்றங்கள்‌ செய்யப்பட்டன. 
தோழர்‌ என்‌ வி. க்கு மாநிலக்குழுவின்‌ பொருளாளர்‌ பொறுப்பு 
தரப்பட்டது. 


11. மாநிலக்‌ குழு, மாநில செயற்குழு, மாநில மைய 
வேலைகள்‌ 

அ. கடந்தமாநாட்டிற்குப்பின்‌ மாநில செயற்குழுக்‌ கூட்‌ 
டம்‌ 49முறை நடைபெற்றுள்ள து. மாநிலக்குழு கூட்டம்‌ 17 முறை 
நடைபெற்றுள்ளது; சராசரியாக இரு மாதங்களுக்கு ஒருமுறை 
மா நிலக்குழுகூட்‌ டமும்‌, 3_வாரங்களுக்கு ஒருமுறை மாநில செய, ற்‌ 
குழு கூட்டமும்‌ நடைபெற்றுள்ளன இந்த மூன்று ஆண்டுகளில்‌ 50 
மாநில்‌ மையக்‌ கூட்டங்கள்‌ நடைபெற்றுள்ளன. 


12. கடந்த மாநில மாநாட்டிற்கு பின்‌ கீழ்காணும்‌ 
மாநிலக்குழு, மாநில செயற்குழு வேலைகளில்‌ அபிவிருத்தி ஏற்பட்‌ 


டுள்ளது. அத்ன்‌ 





்‌ ௮) மாநில எப்ண்த்தில்‌ ஒன்று அல்லது அதற்கு அதிக 
மான மாநில செயற்குழு உறுப்பினர்கள்‌ இருத்து செயல்படுவது 
்‌ என்பதை நிறைவேற்றியுள்ளோம்‌. 

ஆ) மாநில செயற்குழு ்ல்டங்தைலைட்யில்‌ மாநில 
மையக்‌ கூட்டங்களை கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து 
நடத்தி வந்துள்ளோம்‌. மாநிலக்குழு, மாநில செயற்குழு மூடிவு 
களை அமுல்‌ படுத்துவதற்கும்‌, அவ்வப்போது எழும்‌ பிரச்சனை 
களுக்கு வழிகாட்டுவதற்கும்‌ இதனால்‌ ஓரளவு முடிந்துள்ளது. 

இ) அரசியல்‌ நிலை, அரசின்‌ அடக்குமுறை, மக்களின்‌ 
போராட்டங்கள்‌, இயக்கங்கள்‌ போன்ற பிரச்சனைகளில்‌ உடனுக்‌ 
குடன்‌ நமது கட்சியின்‌ [நிலையை தெளிவுபடுத்தவும்‌, இயக்கங்களை 
முன்னெடுத்துச்‌ செல்லவும்‌ பத்திரிகைகளுக்கு ௮ றிக்கைகளை 
வெளியிட்டு வருகின்றோம்‌. ற 

ஈ) மாநிலக்‌.குழுவின்‌ வேலைகளைப்‌ பற்றி ம, மத்தியக்‌ கமிட்‌ 
டிக்கு ஒரளவு எழுததுப்பரவமான ப்ரண்ட்‌ 
வருகின்றோம்‌. 2 
ன்‌! * 








தா 


‘J, 


௨) மாநில செயற்குழு, மாநிலக்‌ குழு லி அ 
மையம்‌ எடுக்கும்‌ முடிவுகளையும்‌, ட வன்ன! ச்‌ ள்‌ ள்‌ 
பற்றியும்‌ உடனுக்குடன்‌ சு ற்றறிக்கைகள்‌ மாவட்ட குழுக்களு 
அனுப்பி வைத்துள்ளோம்‌. . ச i 

ஊ) அரசியல்‌ கட்சிகளின்‌ தலைமைகளுடன்‌ அரசியல்‌ 
நில, இயக்கங்கள்‌ குறித்து ஒரளவு விவாதித்து ழ்‌ இல்ப்பள்‌ 
குறிப்பாக 9ி.பி.ஐ., தி.மு.க. போன்ற பிறகட்சிகளுடன்‌ அர யல்‌ 
நிலைமை குறித்து விவாதித்து, கூட்டு இயக்கங்கள்‌ நடத்திட 
கவனம்‌ செலுத்தியுள்ளோம்‌. . Ke 

௭) மாவட்ட குழுக்களுடன்‌ மாநில செயற்குழு நெருக்க 
மான தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டி உதவீயுள்‌ 
எது... ட்ட 
ஏ) அவ்வப்போது எழுந்த பல்வேறு அரசியல்‌ நிலைமை 
களையொட்டி மாநில செயற்குழு,மாநிலக்குழு விவா தித்துசரியான, 
உறுதியான, அரசியல்‌ நிலையை மேற்கொண்டது. சிக்கலான சில 
பிரச்சனைகளில்‌ மத்திய கமிட்டி, அரசியல்‌ தலைமைக்குழுவில்‌ ஆலோ 
சனை பெற்று முடிவுகளை மேற்கொண்ட து. அரசியல்‌ தலைமைக்குழு 
வுடன்‌ நெருக்கமான உறவினை கொண்டு செயலாற்றி வந்துள்ளது. 

ஐ) சேலம்‌ மாநாட்டிற்குப்பின்‌ மாநிலக்குழு கீழ்காணும்‌ 
முக்கிய அரசியல்‌ ஸ்தாபன பிரச்சனைகள்‌, இயக்கங்கள்‌ குறித்து 
வாதித்து திட்டமிட்டது. எடுத்த முடிவுகளை நிறைவேற்றிடத்‌ 
தொடர்ந்து கவனம்‌ செலுத்தியுள்ளது. 

& உள்ளாட்சி மன்றத்‌ தேர்தல்‌ 

கட்சியின்‌ ஒராண்டு வேலைத்திட்டம்‌ 

திக்கதி ப்‌ நவீன எந்திரம்‌ நிறுவுவதற்கான 

கோவை அரசியல்‌ ர்‌ நாடு g ்‌ 

அகில இந்திய வாலிபர்‌ மாநாடு பூ 

சட்டமன்ற பணிகள்‌ 

அல இந்திய அரசியல்‌ பிரச்சார பயண்ம்‌ 

1988 மார்ச்‌ பாரத்‌ பந்த்‌” 

இந்திய-இலங்கை 

இந்தி பிரச்ச ன்‌ 
போராட்டமும்‌, அ.இ.மு.க வ்‌ மு. க. வின்‌ தவறான 

யின்‌ நிலை பற்றி விளக்ல 


அர்‌ பாடுகள்‌ 
(நிதி வசூல்‌] | 


ஆ எம்‌.ஜி.ஆர்‌. மறைவிற்கு முன்னும்‌, பின்னும்‌ எழுந்துள்ள 
்‌ அரசியல்‌ நிலை குறித்து விவாதித்து சரியான நிலை மேற்‌ 
கொண்டது. “+ 
நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில்‌ நாம்‌' மேற்‌ 
கொள்ள வேண்டிய தேர்தல்‌ தந்திரங்கள்‌ குறித்து விவா 
இத்து முடிவு செய்தது. 
தொழிற்சங்க, விவசாய சங்க அரங்கங்களின்‌ வேலைகளில்‌ 
அபிவிருத்திக்கான முடிவுகள்‌ மேற்கொண்டது. 


வன்னியர்‌ பிரச்சனையில்‌ நாம்‌ மேற்கொண்ட அரசியல்‌ 
நடவடிக்கைகள்‌ 





மாவட்ட கட்சி அமைப்புகள்‌ சம்பந்தமாக விவாதித்து 
வழிகாட்டுதல்‌ ப ்‌ 
ராஜீவ்‌ அரசின்‌ எதேச்சாதிகார நடவடிக்கைகளுக்கு 
எதிராக நம்முடன்‌ ' இணைந்து நிற்கும்‌ கட்சிகளுடன்‌ 
சேர்ந்து கூட்டு நடவடிக்கைகள்‌- : . 
மேற்கூறிய பிரதான இயக்கங்கள்‌, பிரச்சனைகள்‌ பற்றி 
விவாதித்து திட்டமிட்டு நிறைவேற்றியுள்ளோம்‌. 

13. இத்தகைய முன்னேற்றத்திற்கு மத்தியில்‌ நமது பல 
'வீனங்களையும்‌ நாம்‌ பரிஎலனை செய்ய வேண்டியுள்ளது. எதிர்‌ 
காலத்தில்‌ கீழ்காணும்‌ பிரதானமான பலவீனங்களை அகற்ற 
போராட வேண்டியுள்ளது. 


ரகு n Ce 


அ) அரசியல்‌ இயக்கங்களும்‌, வர்க்க, வெகுஜன அமைப்பு 
களின்‌ கிளர்ச்சிகளும்‌, போராட்டங்களும்‌ பெருகிவரும்‌ 
நிலையில்‌ இந்தப்‌ பணிகளை மேலும்‌ முன்னெடுத்துச்‌ செல்ல 
கட்சி அழைமப்பை வளர்க்கவும்‌ வலுப்ப 
டுத்தவுமான கடமை மாநில கட்சியின்‌ முன்‌ 
உள்ளது. ஆனால்‌ இத்‌ தேவையை நிறைவேற்றும்‌ 
அளவிற்கு மாநில மையத்தில்‌ போதுமான தோழர்கள்‌ 
இருந்து வேலைகளை செய்ய முடியவில்லை. 

) மாநில செயற்‌ ப்பினர்களில்‌ தோழர்‌ கே. எம்‌.,' 

| ஸு பன்‌ ஆமை சொலர்சன்‌ தீக்கதிர்‌ பொறுப்பினையும்‌, 
தோழர்‌ ஜி.வி.வி.ச. அரங்க மாநில வ 

“ர்‌ தோழர்‌ ஆர்‌.யு.,ஏ.கே.பி. சிஐடியு மைய வேலைக ப்பி 

- தோழர்‌ கே.ஆர்‌. உடல்நல குறைவு காரணமாக 
மளவு கோவையிலிருந்து செயலாற்ற. க 
தாலும்‌ தோழர்‌ டி.எல்‌. செங்கை மாவட்ட ்‌ ம்‌ 
பொறுப்பினை நிறைவேற்றவேண்டியுள்ள தா லு தாழா 
கே.வி. மாவட்ட பெ௱றுப்புகளுடன்‌ தீக்கதிருக்கு கத 


ல்லி மாநில மையத்தின்‌ வேலைகளை 


ட ல “இன்டர்‌ 
பிரதானமாக கவனிக்க தோழர்களின்‌ எண்ணிக்கை . 


குறைகிறது. இதனால்‌ மாநில மைய செயல்பாட்டில்‌ 
உள்ள பலவீனம்‌ நீடிக்கின்றது. 


இ) திக்கதிர்‌ நிதுவசூல்‌, நவீன இயந்திரத்தை நிறுவுதல்‌, 
உள்ளாட்சி மன்றத்‌ தேர்தல்‌, கோவை அரசியல்‌ மாநாடு, 
இடதுசாரி வெகுஜன அமைப்புகளின்‌ அகில இந்திய 
பிரச்சார பயணம்‌, விவசாய அரங்க மறியல்‌ போராட்‌ 
டங்கள்‌, பாரத்‌ பந்த்‌, தொழிற்சங்க அரங்கத்தின்‌ மாநில 
மைய வேலைகள்‌, விவசாய அரங்க மாநில மைய வேலை 


கள்‌ போன்ற பணிகளை மட்டும்தான்‌ மாநில செயற்‌. 


குழுவும்‌ மாநிலக்குழுவும்‌ விமர்சன ரீதியாக பரிசீலனை 






பூர்வமான வேலை அறிக்கையை வைத்து மாநிலக்குழு 
விவாதிக்கவில்லை, 






ஈ) “தொழிற்சங்க அரங்கில்‌ நமது கடமை” என்ற மத்திய 
கமிட்டியின்‌ ஆவணத்தைதமிழ்நாட்டில்‌அமுல்நட த்துவது 
பற்றி மாநில செயற்குழுவும்‌ மா நிலக்‌ குழுவும்‌ விவாதித்து 

... முடிவுகள்‌ மேற்கொண்டது. அதே போல்‌ ரயில்வே, பஞ்‌ 
சாலை போன்ற மாநில ரீதியான தொழில்‌ அரங்க 






காண்டது. சிஜடியுவின்‌ மாநில மைய வேலைகளை 


கள்‌ மேற்கொள்ளப்பட்டது. ஆனால்‌ இவ்வாறான முடிவு 
கள்‌ தொடர்ச்சியாக அமல்படுத்துவது குறித்து பரிசீலனை. 
ன்‌ நீடிக்கிறது. 
௨) விவசாய அரங்க மா 

-தோம்‌. தோழர்‌ 


லி.ஏ. கருப்புசாமியை மாநில மையத்‌ 
திற்கு கொண்டு 


வந்தோம்‌. ஒரளவு லி.ச.மாநில மைய! 
விருத்தி ஏற்பட்டுள்ளது.  இருப்பீனும்‌ 
னங்கள்‌ நீடிக்கவே செய்கின்றன. இந்தி 
| அரங்கில்‌ மாவட்ட அளவில்‌ பெருமளவு பலவீனங்கள்‌ 
உண்டு. இத்தகைய பலவீனங்களை போக்குவதற்குரிய 
கவனம்‌ செலுத்த இயலவில்லை. ட 
a) வாலிபர்‌, மாதர்‌, மாணவர்‌, எழுத்தாளர்‌ போன்ற இன்‌ 
னும்‌ இதர அரங்கங்களில்‌ அவ்வப்போது எழும்‌ பிரச்சனை 
களுக்கு வழிகாட்டி உதவியுள்ளோம்‌. ஆனால்‌ அரங்சீ 


தி ச்‌ 


சய்ய முடிந்தது. கடந்த ஓராண்டு “காலமாக எழுத்துப்‌ . 


பிரச்னைகள்‌ பற்றியும்‌ விவாதித்து முடிவுகள்‌ மேற்‌ - 


வலுப்படுத்துவது சம்பந்தமாகவும்‌ விவாதித்து முடிவு... 


நில மைய வேலைகள்‌ பற்றி வீவாதித்‌ 


3 உல்‌ பற்றி முழு அளவில்‌ ஒரு கால அளவிற்குள்‌: : 
வாதித்து வழிகாட்டாத பலவீனம்‌ நீடிக்கின்றது. 

௭) இக்காலத்தில்‌ மாவட்டக்‌ குழுக்களுடன்‌ நெருக்கமான 
தொடர்பு கொண்டு வழிகாட்டி உதவியுள்ளோம்‌. குறிப்‌: 
பாக சென்னை, மதுரை, தஞ்சை, குமரி ஆகிய நான்கு 
மாவட்டங்களுக்கு விசேஷ சுவனம்‌ செலுத்தி ஸ்தாபன: 
பிரச்சனைகளை பற்றி விவாதித்து வழி காட்டியுள்ளோம்‌. 

தெ ஆற்காடு, புதுக்கோட்டை, பெரியார்‌, காமராஜர்‌, 
முகவை, நெல்லை, வடஆற்காடு ஆகிய மாவட்டங்களி ல்‌: 

ச அவ்வப்போது எழுந்த கட்சி ஸ்தாபன பிரச்சனைகளுக்கு ! 
வழிகாட்டி உதவியுள்ளோம்‌. இருப்பினும்‌ அனைத்து 
மாவடடக்‌ குழுக்களின்‌ செயல்பாடு மற்றும்‌ ஸ்தாபன ரி 
பிரச்சனை குறித்து விசேஷ கவனம்‌ செலுத்தி விவாதித்து: 

உ வழிகாட்ட இயலவில்லை. 

ஏ) தீக்கதிர்‌ விற்பனையை அதிகரிக்கவும்‌, அதன்நிர்வாகத்தை 
செம்மையாக நடத்திச்‌ செல்லவும்‌ மாநில செயற்குழு * 
கவனம்‌ செலுத்தி வருகின்‌ றது. அதேபோல்‌ தீக்கதிரின்‌ 
உள்ளடக்கம்‌ போன்ற அரசியல்‌ அம்சத்தையும்‌: 
விவாதித்து வழிகாட்டி வருகிறது. இருப்பினும்‌ இன்னும்‌ 
கூடுதல்‌ சுவனம்‌ செலுத்த இயலவில்லை. ல 

ஐ) அரசியல்‌ பிரச்சனைகள்‌, நடவடிக்கைகள்‌ வர்க்க, 
வெகுஜன ஸ்தாபன பிரச்சனைகள்‌, கட்சி ஸ்தாபன நட 
வடிக்கைகள்‌ ஆயெவைகளையொட்டிய வேலைகள்‌ மாநில 
குழுவின்‌ முன்‌ குவிந்த வண்ணமுள்ளன. இவைகளுக்கு 
ஈடு கொடுக்கும்‌ வகையில்‌ செயல்பட போதுமான 
தோழர்கள்‌ மையத்தில்‌ இல்லை. எதிர்காலத்தில்‌ பிரதான . 
மாக மைய பணிகளை செய்வதற்கென குறைந்த பட்சம்‌- 
நான்கு அல்லது ஐந்து தோழர்களை நிச்சயிப்பது அவர்‌. 
களின்‌ வேலை முறைகளில்‌ மாற்றம்‌ ஏற்படுத்துவது 
ஆகிய நடவடிக்கைகளின்‌ மூலம்‌ மேற்காணும்‌ பலவீனங்‌ 
தளை களைய போராட வேண்டியுள்ளது. 


14. ஒராண்டு வேலைத்‌ திட்டம்‌: . 
அ) நமது அரசியல்‌, ஸ்தாபனப்‌ பணிகளை மூன்று ஆண்டு: 
களுக்கு ஒருமுறை கட்சி மாநாட்டில்‌ மறுபரிசீலனை 
செய்யும்‌ நடைமுறைக்கு பதிலாக, அரசியல்‌ நிலைமையை 
யும்‌, சுட்சி ஸ்தாபன பணிகளையும்‌ ஆண்டுதோறும்‌ மறு 
ஆய்வு செய்ய வேண்டும்‌ என்று மத்திய கமிட்டி பணித்‌ 
தது. ம்‌ 


ம 





ர்‌ ண்டும்‌ ஓராண்டிற்கான வேலைத்‌ திட்‌ 
ம்‌ னக்கு ற செய்ற்குழு - மாநிலக்‌ குழுவில்‌ 
விவாதித்து இறுதிப்‌ படுத்தி மத்தியக்‌ ந க. ந 
வேண்டும்‌.என்றும்‌, அந்த நகல்‌ திட்டத்தின்‌ - மீது த்திய 
கமிட்டி கூறும்‌ ஆலோசனைகளை : சேர்த்துக்‌ கொண்டு 


- திட்டத்தை அமல்படுத்த வேண்டும்‌ என்றும்‌, பின்னர்‌ அதன்மீது 


ஓராண்டு கழித்து மறுபரி£லனை செய்யவேண்டும்‌ என்றும்‌ மத்திய 
கமிட்டி ஆலோசனை தந்தது. 


இ) அதனடிப்படையில்‌ மாநில செயற்குழு ஒரு வேலைத்‌ ' 
திட்டத்தை தயாரித்து, மாநிலக்‌ குழுவில்‌ விவாதித்து மத்திய 


்‌ கமிட்டிக்கு அனுப்பி வைத்தது. அதனை அமுல்படுத்தும்‌ பணியை 


த்‌ 


ஒரு கார்‌, 


௩ 


யும்‌ மேற்கொண்டது. அத்திட்டத்தின்‌ பெரும்‌ பகுதி பணியினை 


நாம்‌ அமுல்படுத்தியுள்ளோம்‌. ஆனால்‌ அதன்‌ பின்னர்‌ வேலைத்‌ 


திட்டத்தை அமுல்படுத்தியது பற்றி மாநிலக்‌ குழுவில்‌ பரி£லனை 
செய்யப்படவில்லை. அடுத்த ஆண்டிலும்‌ அத்தகைய ஓராண்டு 
திட்டத்தினை தயாரித்து அமுல்படுத்த இயலவில்லை. 


15. மாநிலக்குழு அலுவலக செயல்பாட்டில்‌ ஓரளவு அபிவிருத 
-தி காண முயற்சி செய்துள்ளோம்‌, தற்போது அலுவலகச்‌ செய; 
லாளர்‌ உள்ளிட்ட ஐந்து தோழர்கள்‌ முழுநேர ஊழியர்களாக 
பணிபுரிகின்றனர்‌. தொடர்ச்சியாக 24 மணி நேரமும்‌ குறைந்தது 
இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தேரர்கள்‌ (மாநில செயற்‌ 
குழு உறுப்பினர்‌.அல்லாமல்‌) மாநிலக்‌ குழு அலுவலகத்தில்‌ இருக்க 
ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநில அலுவலக வேலைகள்‌ 
குறித்து வரும்‌ பிரச்சனைகள்‌ பற்றி அவ்வப்போது அலுவலக களை ', 
கூடி விவாதித்து ஒரளவுக்கு ஒழுங்குப்படுத்தப்படுகிறது. இருப்‌ 
பினும்‌ இன்னும்‌ முறையாக செயல்பட வைக்க வேண்டியுள்ளது. 
பெருகிவரும்‌ அலுவலக பணிகளை உத்தேித்‌ து, வருங்காலத்தில்‌ 
மேலும்‌ ஒரிரு தோழர்களை மாநில அலுவலக பணிக்கு கொண்டு 
வரவேண்டியுள்ளது. மாநிலக்‌ குழு அலுவலக செயல்பாட்டிற்கு: 
ஒரு மொப்பட்‌ பயன்படுத்தப்படுகன்ற து. ்‌ 


16 மாநிலக்‌ குழுவின்‌ நிதி நிலை 

அ) கடந்த சேலம்‌ மா 

கள்‌ மாநிலக்குழு கூட்டத்‌ 

கின்றன. - அவ்வாறு சம 

ருமூறை ஆடிட்‌ கமிட்‌ 
10 


ப 


நாட்டிற்குப்பின்‌ வரவு-செலவு கணக்கு 
தில்‌ முறையாக சமர்ப்பிக்கப்பட்டு வரு 
ர்ப்பிக்கப்பட்ட வரவு-செலவு கணக்குகள்‌ து 
யால்‌ தணிக்கை செய்யப்பட்டுள்ள து: 


11 





ஷு 
i 


ஆ) மாநில மையத்தின்‌ மாதாந்திர சராசரி செலவு விபரம்‌ . 


கீழே கொடுக்கப்பட்டுள்ளது: 





முழுநேர ஊழியர்‌ அலவன்ஸ்‌ ரூ. 9000-00 
போக்குவரத்து செலவினங்கள்‌ ரூ. 2500-00 
தொலைபேசி கட்டணச்‌ செலவு ரூ. 2500-00 
கார்‌, மொபட்‌ பெட்ரோல்‌ ந 
பராமரிப்பு செலவு 

ஸ்டேஷனரி- தபால்‌- பத்திரிகை- 
அலுவலக பராமரிப்புச்‌ செலவு 
செயற்குழு கூட்டம்‌-மையத்‌ தோழர்கள்‌ 


ரூ. 2600-00 
ரூ 

உணவு-இதரச்‌ செலவினங்கள்‌ ரூ. 1500.00 
ரூ 


1500.00: 


. அலுவலக கட்டிட பராமரிப்பு- 
மின்கட்டணம்‌-இதரச்‌ செலவு 1500.00 


po 


ஆக மொத்தம்‌ ரூ. 21000.00 


5 ce ள்‌ . 


“ எனவே ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம்‌ ரூ, 21000- செலவா ' 
ன்றது. வருடத்தில்‌ இரண்டரை லட்ச ரூபாய்க்கும்‌ மேல்‌ மாநி 
லக்‌ குழுவிற்கு தேவைப்படுகின்‌ றது. 


இ) கட்சி வளர்ச்சி நிதி, கட்சி உறுப்பினர்கள்‌ லெவி வரவு, 


, சட்டமன்ற உறுப்பினர்கள்‌ லெவி இவைதான்‌ மாநிலக்‌ குழுவின்‌! 


பிரதான வரவினம்‌. கடந்த 1986,87 ஆகிய இரு வருடங்களில்‌ 


“ கட்சி நிதிக்கென தனியாக கோட்டா நிச்சயிக்கப்படவில்லை. தீக்கு 


இர்‌ நிதியுடன்‌ சேர்ந்தே கட்சி நிதி வரூல்‌ நடைபெற்றது. 1988-ம்‌. 
ஆண்டில்‌ நிச்சயிக்கப்பட்ட கோட்டாவில்‌ ரூ. 110000 என்ற. 
அளவே மையத்திற்கு நிதி வந்துள்ளது. கட்சி உறுப்பினர்‌ லெவி: 
வகையில்‌ கடந்த 1986,87, 88-ம்‌ ஆண்டுகளில்‌ முறையே 
ரூ.47000- ரூ51000-, ரூ, 53000- என்ற அளவே மையத்திற்கு 
து. சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கண்டகி 
கும்‌ லெவியும்‌, உறுப்பினர்‌ எண்ணிக்கை 5 ஆக குறைந்ததா லி, 
கடந்த மூன்று ஆண்டுகளில்‌ ரூ.65776.50 மாநில மையத்திற்கு 
கிடைத்துள்ளது. சராசரியாக ஆண்டொன்றுக்கு ரூ.20000 என்ற 
அளவே கிடைக்கிறது. 

ஈ) சென்ற மாநாட்டு அறிக்கையில்‌ சுட்டிக்‌ காட்டியது 
போலவே கட்‌ உறுப்பினர்கள்‌ கொடுக்கும்‌ லெலியில்‌ இடைக்‌ 
கமிட்டிகள்‌ எடுத்துக்‌ கொண்டது போக மாவட்டக்‌ குழுக்களுக்கு 

ர ்‌ ட 


அஃ 


கிடைத்துள்ள 


| 


1 


வரும்‌ லெவி தொகையிலிருந்துதான்‌ 10 சதம்‌ மாநில மையத்திற்கு. ர 
கொடுக்கும்‌ நிலை நீடிக்கிறது.கட்சி உறுப்பினர்கள்‌ தரும்‌ லெலியில்‌. - 
10 சதவிகிதத்தை தருவதில்லை. சில மாவட்டக்‌ குழுக்களே ஓரளவு: 
முறையாக மாநில மையத்திற்கு லெவியை தருகின்‌ மன்‌. 

௨) கட்சி வளர்ச்சி நிதி வகையில்‌ மாநிலக்‌ குழு நிர்ணயிக்‌ 
கும்‌ கோட்டாவை ஒருசில மாவட்டக்‌ குழுக்களே முழுமையாக 
பூர்த்தி செய்கின்றன. பல மாவட்டக்‌ குழுக்கள்‌ ஒரு பகுதி நிதியை 
மட்டும்‌ அளிக்கின்றன. அதிலும்‌ சில மாவட்டக்‌ குழுக்கள்‌ நித 
தருவதில்லை. 

ஊ) இந்‌ நிலையில்‌ மாநில மைய செலவிற்காக நிதி கையி 
ரப்பு மிக குறைவாக உள்ளது. சில நேரங்களில்‌ மாவட்ட கமிட்டி 
களிடமிருந்து கடனாக பெற்றும்‌ செலவுகளை சமாளிக்க வேண்டி 
யுள்ளது. மாவட்டக்‌ குழுக்கள்‌ கட்சி நிதிக்‌ கோட்டாவினை முழு. 
மையாக பூர்த்தி செய்வதும்‌,மற்றும்‌ கட்சிலெவியினை முறையாக 
செலுத்துவதன்‌ மூலம்‌, மட்டுமே மைய செலவுகளை சமாளிக்க 


இயலும்‌. ஜு. 
அம்ம 


௭) இக்‌ காலத்தில்‌ பல்வேறு விஷேசநிதிக்கென மாநிலக்‌ குழு 
விடுத்துள்ள அறைகூவலுக்கிணங்க வசூலான நிதி விபரம்‌ கீழே 
தரப்பட்டுள்ளது. 





~ 


தீக்கதிர்‌ நித 1627659. 45 


பஞ்சாப்‌ தோழர்கள்‌ பாதுகாப்பு நிதி 54704, 45 
கேரள தேர்தல்‌ நிதி 


42676. 25 
திரிபுரா ஆதரவு நிதி 71960. 10 
தோழர்‌ எஸ்‌.வி. குடும்ப 
ட உதவி நித 34636. 00 + 20000. 00 
தேர்‌ தல்‌ நிதி வரவு (1988) 178571. 00 
பல்வேறு அரசியல்‌ ஸ்‌ ; 
தாபன வேலை த்‌ ள்‌ i எ 
ன்றன ட்‌ க்கு மத்தியில்‌ கடந்த மூன்று 


இது நமது அரசியல்‌ ஸ்‌ இவ்வாறு |வசூல்‌ செய்யப்பட்டுள்ளது- 
நட க்கத்‌ முன்னேற்றம்‌ இருப்பினும்‌, இவ்வாறான 
தரப்பட்ட ர£து ப வரூல்களுக்காக மாநில வைய்ததினிகுகள்‌ 
கணக்கினை மு : சூலான தொகை பற்றிய 
இற்கு வ்‌ பெத்து அடிக்கட்டைகளை மாநில மையத்‌ 
வட்ட-இடைக்கமிட்ட இல்லை என்ற நிலையே உள்ளது. பல்வேறு 
முறையாக நன்கு களது வரவு-செலவு கணக்கை 
மும்‌ நீடிக்கன்‌ றது. சி்‌ கார்‌ ப்பிக்காத பெரும்‌ பலவீன. 
12 





ட்‌ 5 2 
, Hs மாநிலம்‌ முழுவதும்‌ உள்ள நமது கட்சிக்கு சொந்தமான 
கட்டிடங்கள்‌, காலிமனை, இதர அசையா சொத்துக்களை மாநிலக்‌ 
குழுவின்‌ பொ றுப்பில்‌ கொண்டு வந்து நிர்வகிக்கும்‌. வகையில்‌ 
“உழைக்கும்‌ மக்கன்‌ நல அறக்கட்டளை” என்ற பெயரில்‌ ஒரு அறகீ' 
கட்டளை ஏற்படுத்தப்பட்டுள்ள து. அதில்‌ அனைத்து செயற்‌ 
குழு உறுப்பினர்களும்‌ டிரஸ்டிகளாகவும்‌, மாநில செயலாளர்‌ 
மேனேஜிங்‌ டிரஸ்டியாகவும்‌ இருப்பதென முடிவு, செய்யப்பட்டு 
அமுல்‌ நடத்தப்படுகிறது. 
௮) மாநிலக்‌ குழு, மாவட்டக்‌ குழு மற்றும்‌ 
களுக்கு சொந்தமாக உள்ள அனைத்து கட்டிடங்களும்‌, அசையா 
"சொத்துக்களையும்‌ இந்த டிரஸ்டுக்குள்‌ கொண்டு வருவதென முடிவு 
செய்யப்பட்டுள்ள து. ஏற்கனவே வாங்கப்பட்டு பல்வேறு பெயர்‌ 
களில்‌ உள்ள கட்டிடங்களை படி.ப்படியாகவும்‌, புதிதாக வாங்கும்‌ 
.அசையா சொத்துக்களை இந்த டிரஸ்ட்‌” பெயரில்‌ வாங்குவதென 
வும்‌ முடிவு செய்யப்பட்டு அமுல்‌ செய்யப்பட்டு வருகிறது. 
ஆ) கிருஷ்ணகிரியில்‌ தோழர்‌ டாக்டர்‌ அண்ணாஜி தனது 
சொந்த மருத்துவமனையை நமது டிரஸ்டுக்கு எழுதி வைத்துள்‌ 
னார்‌. தற்போது அந்த மருத்துவமனை டிரஸ்ட்‌ பெயரில்‌ இயங்கி 
வருகிறது. 
இ) தோழர்‌ பி. ஆர்‌. மறைவதற்கு முன்‌ த 
பெயரில்‌ இருந்த ரூ. 50000/- வைப்பு நிதியையும்‌, ஒ 
மாநிலக்‌ குழுவிற்கு அளித்துள்ளார்‌. 
$8. ௮) மாவட்டக்‌ கமிட்டிகளின்‌ செயல்பாடுகள்‌ :- ' 
அரசியல்‌, ஸ்தாபன தேவைகளையொட்டி கீழ்கண்ட 

மூன்று மாவட்ட குழுக்களை புதிதாக உருவாக்கி உள்ளோம்‌. 
நெல்லை மாவட்டக்‌ குழுவை - இதெம்பரனார்‌- நெல்லை 
என இரு மாவட்டக்‌ 

குழுக்களாகவும்‌, 


இடைக்‌ கமிட்டி: 


னது சொந்த. 
ரு காரையும்‌ 


தஞ்சை மாவட்டக்‌ குழுவை — மேற்கு தஞ்சை, 
நெக்கு தஞ்சை என்‌ 

ந மாவட்டக்‌ 

குழுக்களாகவும்‌ 


கோவை- நீலகிரி மாவட்டக்‌ 
குழுவை _ கோவை, நீலகிரி என 
தனித்தனியாக 
மாவட்டக்‌ 
( க்களாகவும்‌ 
பிரிக்கப்பட்டுள்‌ எ து: 
29 





| 





ஆ) தமிழ்நாட்டில்‌ ஏற்கனவே செயல்பட்டு வந்த 18 மாவட்‌ 


" டக்‌ குழுக்களுடன்‌ புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த 3 மாவட்‌ 


டக்குழுக்களையும்‌ சேர்த்து தற்போது 21 மாவட்டக்‌ குழுக்கள்‌, 
செயல்பட்டு வருகின்‌ றன. 

. இ) கடந்த மாநில மாநாட்டிற்கும்‌, இந்த மாநாட்டிற்கும்‌ 
இடையில்‌ அண்ணா மாவட்டச்‌ செயலாளராக இருந்த தோழர்‌ 
வி. ஏ. கருப்புச்சாமி மாநில வி. ச. பொறுப்பிற்கு வந்ததினால்‌ 
தோழர்‌ பி.சே.கே. அவர்கள்‌ மாவட்டச்‌ செயலாளராக தேர்வு 
செய்யப்பட்டார்‌. அதேபோல்‌, கோவை மாவட்ட செயலாளராக 
இருந்த தோழர்‌ கே. ஆர்‌. அவர்களின்‌ உடல்நிலை காரணமாக 
தோழர்‌ தங்கவேல்‌ மாவட்ட செயலாளராகவும்‌, சேலம்‌ மாவட்ட 


- செயலாளராக இருந்த தோழர்‌ கே.எஸ்‌.ஏ. கடுமையான நோயால்‌ 
'பாதிக்கப்பட்ட நிலையில்‌ தோழர்‌ பி. தர்மலிங்கம்‌ அவர்களை 
சேலம்‌ மாவட்ட செயலாளராகவும்‌, பாண்டிச்சேரி மாவட்டச்‌ 


செயலாளராக இருந்த தோழர்‌ எஸ்‌.வீமறைந்ததால்‌ தோழர்‌ 
சங்கரன்‌ மாவட்ட செயலாளராகவும்‌ தேர்வு செய்யப்பட்டுள்ள 
னர்‌. ்‌ 
5) கடந்த மாநாட்டின்போது கோவை மாவட்ட கட்சி 
ஸ்தாபனத்திற்குள்‌ கடுமையான கோஷ்டி போக்குகள்‌ தலைதூக்கிய 
தன்‌ விளைவாக மாவட்ட கட்ச ஒருமித்த செயல்பாடுகொண்டதர்க 


இல்லாத நிலை ஏற்பட்டது. அதில்‌ மாநில தலைமை நேரடியாக. 
தலையிட்டு இத்தகைய அபாயகரமான போக்கினை களைய உறுதி ' 


யான நடவடிக்கை மேற்கொண்டதன்‌ மூலம்‌ அத்தகைய போக்கு 
களைப்‌ பெருமளவு களைய முடிந்துள்ளது. இருப்பினும்‌ கோஷ்டிப்‌ 
போக்குகளின்‌ மிச்ச சொச்சங்கள்‌ இருக்கவே செய்கின்‌ றன. 
௨) சமீபத்தில்‌ மாவட்ட, வட்ட மா நாடுகள்‌ மிகச்சிறப்பான 
முறையில்‌ நடைபெற்று முடிந்துள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட 
ர திநிதிகளில்‌ 90 சதத்திற்கு மேற்பட்டவர்கள்‌ மாநாடுகளில்‌ 
கலந்து கொண்டுள்ளனர்‌. வேலை அறிக்கை மீது விமர்சன ரீதி 


யான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள்‌ நடத்தப்பட்டு, சிறந்தமுடிவு 


பொ மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநாட்டின்‌ பேரணியிலும்‌ 
காக கவி தும்‌ கட்சி "அணிகள்‌ முழுமையாகவும்‌, 
ல ர பாது மக்களும்‌ கலந்துகொண்டுள்ள து உற்சாகமளிப்ப்‌ 
ள்ளது. , குவதையும்‌, கட்சியின்‌ வனர கதவுப்‌ காட்டுவதாக 

ஊ) 


அரசியல்‌ இந்த மூன்றாண்டு காலத்தில்‌ தொடர்ச்சியான பல்வேறு 


மாநில ல்‌ சரட்‌ பனிக்க நிறைவேற்றிக்‌ கொண்டே மத்திய 


ச ட்டிகளின்‌ முடிவுகளையும்‌ அமுல்படுத்த மாவட்டககமிட்‌ 


க ன்ன ட பகட்டு ப அன்‌ 


தி 





“செயற்குழு உறுப்பினர்களை நிச்சயிக்க வேண்டும்‌. 


டிகள்‌ ஓரளவு விடாப்பிடியான முயற்சிகளை மேற்கொண்டு வந்‌ 
துள்ளன. வர்க்க]: வெகுஜன அமைப்புகளுக்கும்‌ வழிகாட்டி உதவி 
வந்துள்ளன. இருப்பினும்‌ அதிகரித்து வரும்‌ இயக்க வேலைகள்‌, 
நிறைவேற்றப்படவேண்டிய கட்சி ஸ்தாபன கடமைசள்‌ ஆகியவற்‌' 
றினை நிறைவு செய்யும்வகையில்‌ கட்சியின்‌ மாவட்ட மையங்கள்‌ 
போதுமான பலம்‌ பெற்றவையாக இல்லை. , 

எ) மாவட்டச்‌ செயற்குழு, மாவட்டக்குழு கூட்டங்களுக்‌ 
இடையில்‌ எழும்‌ பிரச்சனைகளின்‌ மீது கூட்டான முடிகளை மேற்‌ 
கொள்ளவும்‌, தாமதமின்றி பிரச்சனைகளில்‌ தலையிடவும்‌” வேண்டி 
யுள்ளது. மாவட்டச்‌ செயற்குழுவும்‌, மாவட்டக்‌ குழுவும்‌ எடுத்த 


- முடிவுகளைத்‌ தொடர்ந்து நிறைவேற்றவும்வேண்டியுள்ள து.மாவட்‌ - 


டக்‌ குழுவின்‌ அரசியல்‌ ஸ்தாபன வேலைகளில்‌ அபிவிருத்தி காண 
மாவட்ட மைய வேலைகளை. பிரதானமாகச்‌ செய்யும்‌. மாவட்டச்‌ 


ஏ) மாநிலக்‌ குழுவுடன்‌ தொடர்ச்சியான கடிதப்‌ போக்கு 
வர்த்து கொள்வது, சிக்கலான அரசியல்‌ ' பிரச்சனைகள்‌ எழும்‌ 
போது மாநிலக்‌ குழுவின்‌ வழிகாட்டுதலை கோரி பெறுவது போன்ற 
விஷயங்களில்‌ ஒரளவு அபிவிருத்தி இருப்பினும்‌ இயக்சுங்கள்‌ 
பற்றிய விரிவான பரி£லனை அறிக்கையினை உரிய காலத்திற்குள்‌ 
மாநிலக்‌ குழுவிற்கு அனுப்பி வைப்பது, ஸ்தாபனம்‌ அல்லது இதர 
முக்கிய விஷயங்கள்‌ குறித்து மாநிலக்குழு தகவல்‌ அல்லது ஈலிபரங்‌ 
கள்‌ கோரும்‌ போது அவற்றை அனுப்புவது ஆகியவற்றில்‌ 
தொடர்ச்சியான பலவீனங்கள்‌ உள்ளன. 


ஐ) மாவட்டக்‌ கமிட்டிகள்‌ கட்சி பத்திரிகைகள்‌, பிரசுரங்கள்‌ 


்‌ விற்பதில்‌ சிறிதளவு அபிவிருத்தி உண்டு. ஆனால்‌ தொடர்ந்து 


பத்திரிகை, பிரசுர விற்பனையில்‌ உள்ள பலவீனம்‌ நீடிக்கவே செய்‌ 


- இறது. திக்கதிருக்கும்‌, பிரசுரத்திற்குமான பாக்கியைஅனுப்புவதில்‌ 


மிகுந்த காலதாமதம்‌ ஏற்படுகின்றது. எனவே, தீக்கதிர்‌ பிரசுரால 
யத்தில்‌ தொடர்ந்து பிரசுரங்கள்‌ அடித்துக்‌ கொண்டு வருவதற்கு 
திதி பற்றாக்குறை ஏற்படுகிறது: 

ஓ) மாவட்ட குழுக்களில்‌ எழுத்துபூர்வமான வேலை அறிக்கை 
களின்‌ மீது விவாதிப்பதும்‌, பரிசீலிப்பதும்‌ போதுமான அளவ 
இல்லை. , 


19. ௮). கடந்த மூன்றாண்டுகளில்‌ பல மாவட்டங்களில்‌ 
புதிய இடைக்கமிட்டிகள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. தற்போதுள்ள 
இடைக்கமிட்டிகளின்‌ எண்ணிக்கை மாவட்ட வாரியாக 8மே 
கொடுக்கப்பட்டுள்ளன. ்‌ 

ந்த 


= 


ட பி மைப்ட 
மாவட்டம்‌ வட்ட வ்‌ ர்கள்‌ 
எண்ணிக்கை 
ர காகக்‌? 
ததத ல்‌ 
1. சென்னை ல்‌ 9 
2, செங்கை : 8 
3. வடஆற்காடு 4 i 
4. தென்னாற்காடு 10 6 
5. பாண்டிச்சேரி 4 
6. கீழத்தஞ்சை 13 
7. மேலத்‌ தஞ்சை 8 வச 
4. இருச்சி 11 3 
9. புதுக்கோட்டை 7 
10 அண்ணா 6 ae 
11. மதுரை 9 3 
12. பசும்பொன்‌ முத்துராமலிங்கம்‌ 
முகவை 8 1 
13. காமராஜர்‌ 5 ரர 
14. நெல்லை [i 
15. சிதம்பரனார்‌ 5 
16. குமரி 5 
17. சேலம்‌ 10 
18. தர்மபுரி 5 
19. கோவை . 10 
20. பெரியார்‌ 10 
154 13 





ஆ) கட்சியின்‌ ஸ்தாபன வளர்ச்சி மற்றும்‌ இதரத்தேவைகளை க்‌ 
கருதி சில வட்டக்‌ கமிட்டிகளை இரண்டாக பிரிப்பது என மாவட்‌ 
டக்‌ குழுக்கள்‌ ஆலோசனைகளை முன்‌ வைத்தன. மாவட்டக்‌ குழுக்‌ 
களின்‌ ஆலோசனைகளுக்கு மாநில செயற்குழு ஒப்புதல்‌ அளித்தது: 
(பிரிக்கப்பட்டுள்ள வட்டக்‌ குழுக்களின்‌ விபரம்‌ அனுபந்தத்திம்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது) கட்சி ஒரளவு வளர்ந்துள்ள பகுதிகளி 
இடை பகுதி-வட்டக்‌ கமிட்டிகள்‌ உருவாக்கப்பட்டுள்ளன. தற்‌ 
போது 167இடைகமிட்டிகள்‌ உள்ளன, இதில்‌ பா திக்கு மேற்பட்ட 


டைக்‌ கமிட்டிகள்‌ முழுநேர ஊழியர்கள்‌, 
16 ம்‌ 


தனி அலுவலகம்‌ 





பப்ப ப ப்ட்ஙள௭ 


ய ்‌ ட்‌ Tc 


போன்ற ஏற்பாடுகளுடன்‌ செயல்படுகின்றன. தமிழ்நாட்டின்‌ 
கட்சியின்‌ வளர்ச்சிக்கு இத்தகைய இடைக்கமிட்டிகளை இயங்க 
வைப்பது மிகவும்‌ அவசியமானதாகும்‌. அனைத்து இடைக்கமிட்டி 
களிலும்‌ முழுநேர ஊழியர்கள்‌ பணியாற்றுவதற்கான ஏற்பாடு 
களை உருவாக்க வேண்டும்‌, வர்க்க, வெகுஜன அமைப்புகள்‌ வலு 
வடையவும்‌, நமது அரசியல்‌ நிலையை மக்களிடம்‌ சக்தியாக 
எடுத்துச்‌ செல்லவும்‌, இந்த இடைக்‌ கமிட்டிகளின்‌ பணி முக்கிய 
மானதாக அமையும்‌ 


2) சேலம்‌ மாநாட்டில்‌ லோக்கல்‌ கமிட்டிகளே அமைப்பது 
பற்றி முடிவு செய்தோம்‌. லோக்கல்‌ கமிட்டிகளில்‌ பணியாற்றத்‌: 
தக்க ஊழியர்கள்‌, ஒரளவு வெகுஜன அமைப்புகள்‌, குறைந்தபட்‌ ௪ 
ந்தி ஏற்பாடுகள்‌ கொண்ட பகுதிகளில்‌ இத்தகைய கமிட்டி 
களை நிறுவிட வேண்டும்‌. இத்தகைய கமிட்டி அமைப்புகள்‌ ஸ்தல 
தோழர்களின்‌ முன்முயற்சிக்கும்‌ உதவிகரமாக ருக்கும்‌. சமீபத்‌- 
இல்‌ மதுரை, கோவை போன்ற நகரங்களில்‌ புதிதாக பகுதி கமிட்‌ 
டிகள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில்‌ இப்படிப்பட்ட 
பகுதி கமிட்டிகளை உருவாக்கிட நாம்‌ கவனம்‌ செலுத்த வேண்‌ 
டும்‌. 3 
20. சுட்சிக்‌ கிளைகள்‌ 


௮) மாநிலம்‌ முழுவதுமுள்ள கட்சி ஒளைகளின்‌ எண்ணிக்கை. 


மாவட்ட வாரியாக கழே .தந்துள்ளோம்‌. தமிழகத்தில்‌ சுமார்‌ 
4409 கட்சிக்‌ கிளைகள்‌ உள்ளன. 


மாவட்டம்‌ இளை சின்‌ 
7. சென்னை 223 
2. செங்கை 164 
3. வடஆற்காடு 130 
4. தென்னாற்காடு 266 
5. பாண்டிச்சேரி 40: 
6. இருச்சி 369 
7. தஞ்சை ன்‌ 
8. புதுக்கோட்டை 13% 
9. அண்ணா . 283 
10. மதுரை 650: 
13. காமராஜர்‌ ்‌ 546: 
12. பசும்பொன்முத்துரா மலிங்கம்‌-முசுவை 110 
18. நெல்லை 180 
34, அமர்‌ 165 
15. கோவை 318 
16. பெரியார்‌ 114 
87. சேல்‌ 196 
19. நீலகிரி 43 


EEE cr எனைய களைக்க கை வணக அவ்விடமே 





ஆ) சட்டியின்‌ அரசியல்‌, ஸ்தாபன முடிவுகளை அமுல்படுத்‌ 
திட.வும்‌, மக்களுக்கு, கட்சிக்கு இடையிலான பாலமாகவும்‌ கட்சிக்‌ 
இளைகள்‌ விளங்குகின்‌ நன' என்ற சால்கியா தீர்மானத்தின்‌ வெளிச்‌ 
சந்தில்‌ நமது கட்சி இளைகளின்‌ செயல்பாடு மற்றும்‌ தரத்தை 
உயர்‌ த்தவேண்டுமென சென்ற மாநில மாநாடு வற்புறுத்தியது. 
நடந்து முடிந்து மாவட்ட மாநாடுகளில்‌ கட்சி கிளைகளின்‌ செயல்‌ 
பாடுகள்‌ பற்றி பரிசீலிக்கப்பட்டுள்ளன. அதில்‌8ழ்காணும்‌ விவரங்‌ 
களை அறிய முடிகிறது. 
இ) இக்‌ காலத்தில்‌ சட்‌ மற்றும்‌ வர்க்க வெகுஜன அரங்கு: i 
ளின்‌ சார்பில்‌ ஒன்றான்‌ பின்‌ ஒன்றாக அடுக்கடுக்காக மேற்கொள்ளப்‌ 
பட்ட இயக்கங்கள்‌, நடவடிக்கைகளில்‌ கட்சி கிளைகள்‌ இயன்ற 
அளவு ஈடுகொடுத்து வேலைசெய்துவந்துள்ளன. மாநாடு, தேர்தல்‌ 
பிரச்சார பயணம்‌ போன்று விஷேச இயக்கம்‌ மற்றும்நட வடிக்கை 
களில்‌ 70 அல்லது 80 சதவீத கிளைகள்‌ உற்சாகமாக பங்கேற்று 
வந்துள்ளன ஒரு சில மாவட்டங்களில்‌ நகர்ப்புற கிளைகள்‌ முறை: 
யாக இயங்கி வருகின்‌ றன. நடுத்தர வர்க்க கிளைகளின்‌ செயல்‌ 
பாட்டிலும்‌ நல்ல அபிவிருத்தி காண முடி௰றது. 
௪) அதே சமயம்‌ சில மாவட்டக்‌ குழுக்களின்‌ அறிக்கைகள்‌ 
களை செயல்பாட்டின்‌ பலவீனங்கள்‌ பற்றி இவ்வாறு கூறுன்றன: 
தஞ்சை மாவட்ட மாநாட்டு வேலை அறிக்கை கூறுவதாவது: 
“தளைகள்‌ சுயமாக கூடுவதில்‌ மிகுந்த பலவீனம்‌ உள்ளது. வட்டச்‌ 
குழு உறுப்பினர்கள்‌ கூட்டினால்‌ மட்டுமே கூடும்‌ கலைகள்‌ உண்டு, 
அப்போதும்‌ முறையாக கூடாத தளைகள்‌ உண்டு. இயக்கங்களை 
நடத்துவதற்கு தேவைக்கேற்ப கூடும்‌ போக்கு உள்ளது. 
கோவை மாவட்ட மாநாட்டு அறிக்கை கூறுவதாவது: 
“பல களைகள்‌ சுயமாக கூடி வேலைகளுக்கு திட்ட மிடுவதில்லை . மேல்‌ 
கமிட்டி உறுப்பினர்கள்‌ போய்தான்‌ பல களைகனின்‌ கூட்டங்களை 
நடத்துவது என்ற நிலை நீடிக்கிறது. இதை மாற்றி கிளைகள்‌ சுய 
மாக கூடுவது என்ற நிலையை உத்திரவாதப்படுத்த வேண்டும்‌.” 
பெரியார்‌ மாவட்ட மாநாட்டு அறிக்கை கூறுவதாவது: 
களைக்‌ கூட்டங்களை தாலுகா கமிட்டிகள்‌ இட்டமிட்டு நட த்தினால்‌: 
கிளைகள்‌ கூடுவதிலும்‌ செயல்பாட்டிலும்‌ முன்னேற்றம்‌ ஏற்படு: 
கின்றது”. 
மதுரை மாவட்ட மாநாட்டு அறிக்கை கூறுவதாவது... 
“சமீபத்தில்‌ கட்சி விடுத்த மறியல்‌ இயக்கங்களில்‌ ஸ்தாபன ஏற்‌ 
பாடுகளும்‌ பங்கேற்போர்‌ எண்ணிக்கையும்‌ சிறிதளவு உயர்ந்துன்‌ 
ளது, இது வரவேற்கத்தக்கது. கிளைகளில்‌ தொடர்ந்து நடத்த 
வேண்டிய போராட்டம்‌ என்ப ஒருகடும்‌ போராட்டமே எண்‌ 
பதை உணர்ந்து சோர்வின்‌ றி செயல்பட வேண்டும்‌." 
18 3 


எ) கட்சிக்‌ கிளைகளின்‌ செயல்பாடுகளில்‌ உள்ள பலவீனம்‌- 
பற்றி மேற்குறிப்பிட்ட நான்கு மாவட்ட மாதாட்டின்‌ அறிக்கை 
கள்‌ என்ன கூறுகின்‌ றனவோ அதையேதான்‌ பெரும்பான்மையான 
மாவட்ட மாநாட்டு அறிக்கைகளிலும்‌ காண முடிகிறது. களைகளை 
கூட்டுவதற்கு மேல்‌ கமிட்டி உறுப்பினர்கள்‌ முன்முயற்சி எடுக்கும்‌: 
போது தான்‌ களைகளை. ஒரளவு முறையாக கூட்ட முடிவதையும்‌ 
இயக்கவைக்கமுடிகிறதுஎன் பதையும்‌ பெரியார்மாவட்டமாநாட்டு 
அறிக்கை குறிப்பிடுகிறது. அதேபோல்‌' கறுப்புக்கொடி, மறியல்‌ 
போன்‌ ற இயக்கங்களில்‌ அதிக அளவு தோழர்கள்‌ பங்கு கொள்கின்‌ 
றனர்‌ என்பதை மதுரை மாவட்ட மாநாட்டு அறிக்கை சுட்டிக்‌ 
காட்டியுள்ளது. எனவே, இளைகளை இயக்குவதற்கு மேல்கமிட்டி 
தோழர்கள்‌ முன்முயற்சி எடுக்கும்‌ பட்சத்திலும்‌, தொடர்ச்சியான 
அரசியல்‌ இயக்கங்களை முன்‌ தயாரிப்புடன்‌ நடத்தும்‌ போதும்‌ 
அதிக அளவு கட்சி உறுப்பினர்களை அதில்‌ ஈடுபட செய்யவும்‌ களை 
களை இயங்கச்செய்யவும்‌ முடிகிறது என்பது படிப்பினையாகும்‌.. 


ஊ) களை செயலாளர்களே இளைகளை முறையாக கூட்டும்‌: 
விதத்தில்‌ அவர்களுக்கு அரசியல்‌ ஸ்தாபன பயிற்சி அளித்திட 
வேண்டிய பெரிய கடமை நம்முன்‌ உள்ளது. களை செயலாளர்‌ 
களுக்கு மாதம்‌ ஒரு முறை அர யல்‌ ரிப்போர்ட்‌ செய்ய வேண்டு 
மென்றே சால்கியா தீர்மானத்தின்‌ வழிகாட்டுதலை நாம்‌ அமுல்‌ 
நடத்தவில்லை, ஆனால்‌ பெரும்பான்மையான மாவட்டங்களில்‌ 
களை செயலாளர்‌ கூட்டங்கள்‌ நடைபெறுகின்றன. அக்‌ கூட்டங்‌ 
களில்‌ உடனடி இயக்கங்கள்‌ பற்றியும்‌, மேல்‌ கமிட்டி முடிவுகள்‌ 
பற்றியும்‌ மட்டுமே ரிப்போர்ட்‌ செய்யப்படுகின்றன. சால்கியா 
பீளீனம்‌ சுட்டிக்‌ காட்டியுள்ளவாறு இளை செயலாளர்களுக்கு 
அரசியல்‌ ரிப்போர்ட்‌ செய்து, அதன்மீது அவர்களை கேள்வி 
எழுப்புவதற்கு தூண்டி அதற்கு பதிலளித்து அவர்களை அரசியல்‌ 
ரீதியாக தயார்‌ செய்வது என்ற வகையில்‌ இக்கூட்டங்கள்‌ நடத்‌ 
தப்படுவதில்லை, இத்தகைய பலவீனத்தை களைந்து ஒரு முறிப்பை 
ஏற்படுத்துவதன்‌ மூலமே நாம்‌ கிளைகளின்‌ செயல்பாட்டிலுள்ள 
தேக்க நிலையை உடைத்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும்‌. 


மாவட்ட, வட்டஅளவிலான பேரவைக்‌ கூட்டங்கள்‌ இந்த 
காலத்தில்‌ பெருமளவு நடைபெற்றுள்ளன. இதில்‌ கணிசமான 
எண்ணிக்கையில்‌ கட்சி உறுப்பினர்கள்‌ கலந்து, கொண்டுள்ளனர்‌. 
இப்‌ பேரவைக்‌ கூட்டங்களில்‌ மத்திய, மாநில கமிட்டிகளின்‌ முடி 
வுகள்‌ மற்றும்‌ பல்வேறு பிரச்சனைகளில்‌ நமது அரசியல்‌ நிலை பற்றி 
ரிப்போர்ட்‌ செய்யப்பட்டுள்ளன, இவைதான்‌ கட்சி அணிகளின்‌ 
செயல்பாட்டிற்கு பெருமளவு உதவியுள்ளன. ஆனால்‌ இதுவே 
போதுமானதல்ல, இப்‌ பேரவைக்கூட்டங்களில்கலந்து கொள்ளும்‌ 
கோழர்களுக்கு மட்டுமே நமது அரசியல்‌ நிலை எடுத்துச்‌ செல்லப்‌ 


19. 


கின்‌ ள்‌ வக்‌ கூட்டங்களில்‌ கலந்‌ கொள்ளாத கட்‌ 
படத. வைய்‌ டதத செய்வதில்‌ பெரும்‌ பலம்‌ 
நீடிக்கிறது. 

எ) தொழிற்சாலைப்ப ததிகளில்‌ கட்சியை அமைப்பதிலும்‌, 
இயக்க வைப்பதிலும்‌ பலவீனம்‌ நீடிக்கின்றது. இதனால்‌, தொழிற்‌ 
சங்க அரங்கில்‌ நமது பணியை மேலும்‌ விஸ்தரிப்பதில்‌ பலவீனம்‌ 
ஏற்படுகின்றது. கட்சி உறுப்பினர்கள்‌ ஸ்தல வேலைகளை மட்டுமே 
செய்து கொண்டு தொழிற்சங்க வேலைகளில்‌ போதிய கவனம்‌ 
மீசலுத்தாத போக்கும்‌ உள்ளது,தொழிற்சாலைகிளையிலுள்ள கட்ச 
உறுப்பினர்கள்‌ பெரும்பாலோர்‌ ஸ்தல வேலையில்‌ ஆர்வம்‌ காட்‌ 
டாத போக்கு நீடிக்கிறது. இத்தகைய இருவித போக்குகளையும்‌ 
களை ந்தெறிய வேண்டும்‌. 

ஏ) குடிநீர்‌ வசதி, சாலைவசதி, பஸ்வசதி போன்ற இன்னும்‌ 
இதர ஸ்தல மக்களின்‌ பிரச்சனைகள்‌ மீதான இயக்கங்களை சில 
கட்சி களைகள்‌ நடத்துகின்றன. இந்த வேலைகளால்‌ மக்கள்‌ மத்‌இ 
யில்‌ நமது கட்சிக்கு செல்வாக்கும்‌, பிடிப்பும்‌ அதிகமாவதைப்‌ 
பார்க்க முடிகிறது. கடந்த காலத்தில்‌ தமிழகம்‌ முழுவதும்‌ குடி 
நீர்‌ பிரச்சனை பூதாகரமாக உருவெடுத்த போது அந்தப்‌ பகுதி 
மக்கள்‌ குடிநீர்‌ கோரி சாலை மறியல்‌, ஆர்ப்பாட்டம்‌, அரசு அலு 
வலகங்கள்‌ முற்றுகை போன்ற இயக்கங்களில்‌ தன்னெழுச்சி 
யாகவே ஈடுபட்டனர்‌. ஆனால்‌ இத்தகைய மக்களின்‌ 
தன்னெழுச்சியான இயக்கங்களில்‌ கூட அ பைகளுக்கு 
தலைமை தாங்கு வதற்குகேற்ப நமது கட்சி களை 
கள்‌ செயல்பட்டனவா என்றால்‌ பெருமளவு இல்லை என்பே கூதி 
முடியும்‌. சில பகுதிகளில்தான்‌ கட்சி களைகள்‌ இப்‌ பிரச்சனையை 
சையில்‌ எடுத்தன. ஸ்தல மக்கள்‌ பிரச்சனைகளுக்காக போராடும்‌ 
ன ரர ட ர காம்ன்‌ 

்‌ ட்‌ யக்கத்தை முன்னெடுத்துச்‌ 
செல்வது அவதியமானகே, அதே சமயம்‌ படிப்படியாக பிரச்சனை 
க்க மக்களையும்‌ ஸ்தல கோரிக்கைளுக்கான இயக்‌ 

ங்களிலும்‌, போராட்டங்களிலும்‌ ர்‌ பதப்‌ 

இளைகள்‌ முயற்சித்திட வண்டும்‌ வதக்கி ஸி நமது கட்ச்‌ 
களுக்கான பிரச்சனைகளை தேர்வு செம்‌ பதை அயக்கள்‌ 
களை நடத்திச்‌ செல ்‌ வு ய்து, தொடர்ந்து இயக்கக்‌ 

' நடத்திச்‌ செல்வதற்கு கிளைகளுக்கு அவைத்து உதவிகளையும்‌ 
மேல்‌ கமிட்டிகள்‌ செய்துகொடுக்க வேண்டும்‌. சமீபத்தில்‌ டத்‌ 

பட்டு . த ம்‌ நடந்து 
தரன்‌ எனால்‌ மாநாடுகளில்‌ மக்கள்‌ கோரிக்கை 
ல்ல ட, தனதர்வற்தியுன் னொ. அவ ற்றின்‌ மீத 

ட்டிகள்‌ திட்டமிட வேண்டும்‌. 


20 


21. கட்சி உறுப்பினர்‌ பதிவு; - 

அ) சென்ற மாநாட்டின்‌ போது 27053 ஆக இருந்த உறுப்பினர்‌ 
எண்ணிக்கை தற்போது 33153 ஆக உயர்ந்துள்ளது. கூடுத 
லாக 6100 உறுப்பினர்கள்‌ சேர்க்கப்பட்டுள்ளனர்‌. வளர்ந்து 
வரும்‌ நமது அரசியல்‌ செல்வாக்னை பிரதிபலிப்பதாக இது 
இல்லை, கட்சி மற்றும்‌ வர்க்கு வெகுஜன அரங்குகளில்‌ கடந்த 
மூன்று ஆண்டுகளில்‌ நடைபெற்ற ஏராளமான இயக்கங்கள்‌ மற்றும்‌ 
அரசியல்‌ கிளர்ச்சிப்‌ பிரச்சாரங்கள்‌ இவற்றின்‌ பயனை நாம்‌ 
முழுமையாக பெற்றதாக இது காட்டவில்லை. 


ஆ) கட்சி துணைக்குழு உறுப்பினர்களை பரீட்சார்த்த உறுட்பீனர்‌ 
களாக்குவது, பரீட்சார்த்த உறுப்பினர்களை கட்சி உறுட்பீனர்‌ 
களாக்குவது என்ற கட்சிகயைக்‌ கட்டும்‌ பணி பலவீனமாக இருந்து 
வருகின்‌ றது. ௨.தாரணமாக 1986-ம்‌ ஆண்டில்‌ கட்சி உறுப்பினர்‌ 
எண்ணிக்கை 21222 என்வும்‌, பரீட்சார்த்த ௨ றுப்பினர்‌ எண்ணிக்‌ 
கை 7085 ஆகவும்‌ இருந்துள்ளது. ஆனால்‌ 1987ல்‌ கட்சி உறுப்‌ 
பினர்‌ எண்ணிக்கை 22332 மட்டுமே.அதாவது ஏற்கனவே சேன்ற 
ஆண்டில்‌ இருந்த 21222 கட்சி உறுப்பினர்களில்‌ கூடுதலாக 
7710 பரீட்சார்த்த உறுப்பினர்கள்‌ மட்டுமே 1987ல்‌ கட்‌ 1] 
உறுப்பினர்களாக்கப்பட்டுள்ளனர்‌ . மீதமுள்ள 5975 ப ரீட்‌ 
சார்த்த உறுப்பினர்கள்‌ ஏன்‌ கட்சி உறுப்பினர்களாக தேர்வு செய்‌ 
யாமல்‌ விடப்படுகின்‌ றனர்‌? இது கட்‌ உறுப்பினர்‌ பதிவு செய்ததி 
லுள்ள ஸ்தாபன பலவீனத்தை வெளிப்படுத்துவதாகவே உள்ளது. 


இ) பரீட்சார்த்த உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டவர்சளில்‌ 
பெரும்பாலோர்‌ மீண்டும்‌ அடுத்த ஆண்டும்‌ பரீட்சார்த்த உறுப்‌ 
பினர்களாகவே பதிவு செய்யப்படுவது அல்லது பரீட்சார்த்த 
உறுப்பினர்களாக இருந்த பலர்‌ நடப்பு ஆண்டில்‌ பதிவு செய்‌ 
யாமல்‌ விடப்படும்‌ நிலையும்‌ உள்ளது. அதே போல்‌ சட்சி 
உறுப்பினர்களிலேயே பலர்‌ புதுப்பிக்காமல்‌ விடப்படுகின்‌ மனர்‌ 
என்பதும்‌, துணைக்குழு உறுப்பினர்களில்‌ பெரும்பாலோர்‌ அழுக்கு 
ண்டில்‌ பரீட்சார்த்த உறுப்பினர்களாக தேர்வு செய்ய: மல்‌” 
டப்படுவது என்பதும்‌ நடைபெறுகின்‌ றது. 


தி. எம்‌., ஏ. எம்‌. ஆசு இருக்கும்‌ உறுப்பினர்கள்‌ அடுத்த 
ஆண்டும்‌ அதே தகுதியுடன்‌ இருக்க அனுமதிக்கப்படுகிறார்‌ கள்‌ . 
கட்சிஉறுப்பினர்‌ பதிவியிலுள்ள இத்தகைய£விபர ங்களை மாவட்டக்‌ 
குழுக்கள்‌ உரிய முறையில்‌ எழுத்துப்‌ பூர்வமான அறிக்கைகளை 
வைத்து பரிசீலிக்காத நிலையும்‌, மாநிலக்‌ குழுவும்‌ கட்சி உறுப்‌ 
பினர்‌ பதிவு பற்றி சால்கியா ஒர்மானத்தின்‌ வழிகாட்டுதல்படி: | 
பரி£லனை செய்யாத நிலையும்‌ நீடிக்கின்றது: அவசர கோலத்தில்‌ 
கட்சி உறுப்பினர்கள்‌ பதிவு நடைபெறுகின்றது: படிவு சம்பந்த 
மான அடிப்படையான பலவீனத்தை களையாவீட்டால்‌ உறுப்‌ 
பினர்‌ சேர்ப்பில்‌ மாற்றத்தைக்‌ கொண்டுவா இயலாது. கட்‌ 
உறுப்பினர்‌ பதிவு பற்றியும்‌, அவர்களது அரசியல்‌ உணர்வை 
உயர்த்த வேண்டியதன்‌ அவசியம்‌ பற்றியும்‌ சால்கியா தீர்மானம்‌ 
கூறுவதாவது :- 
“வெகுஜன புரட்சிகரக்‌ கட்சியை உருவாக்கும்‌ போராட்ட 
கட்ட உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு முன்பும்‌, சேர்த்த பீன்‌ 
னும்‌ அவர்களது அரசியல்‌ உணர்வை தொடர்ந்து mi 
வதன்‌ அவசியத்தை வலியுறுத்துகின்றதி. கட்சி உறுப்‌ 


களின்‌ மார்க்சிஸ்ட்‌-லெனினிஸ்ட்‌ : தரத்தை :உயர்‌ த்துவதை 
வலியுறுத்துகன்றது. உறுப்பினர்‌ எண்ணிக்கை அதிகரித்தல்‌, 
அவர்களின்‌ அரசியல்‌ உணர்வை உயர்த்துதல்‌ ஆ இய 

௬ பணிகளும்‌, நமது குறிக்கோளை அடைய இணைந்து 
மேற்கொள்ளப்பட வேண்டியவையாகு ம்‌. வெகுஜனப்‌ 
போராட்டங்களில்‌ : முன்னுக்கு வரும்‌ தவிர ஊழி 
யர்கள்‌ துணைக்குழுக்களில்‌ அமைக்கப்பட வேண்டும்‌. இத்த 
கைய துணைக்குழுக்களின்‌ உறுப்பினர்களிலிருந்து கட்சி உறுப்‌ 
பினர்கள்‌ சேர்க்கப்பட வேண்டும்‌. சேர்த்து பயிற்சியளிக்கப்‌ 
பட வேண்டும்‌. அரசியல்‌ போதனை அளிக்கப்பட வேண்டும்‌. 
இத்திசை வழியில்‌ நமது கட்சி உறுப்பினர்‌ பதிவு பணியும்‌, 
கட்சி உறுப்பினர்களுக்கு அரசியல்‌ போதனை தர வேண்டி 
யுள்ள. கடமையும்‌ நம்முன்‌ உள்ளது. 


22. முழுநேர ஊழியர்கள்‌ 


௮) மாநிலம்‌ முழுவதுமுள்ள முழுநேர ஊழியர்கள்‌-பகுதி 


நேர ஊழியர்கள்‌ எண்ணிக்கை மாவட்ட வாமியாக ழே 


கொடுக்கப்பட்டுள்ளது. 
கான்டம்‌ எண்ணிக்கை 
ே பட G 
கி்‌ க்‌ 
1. சென்னை 35 5 
$. செங்கை i 7 2 
3. வடஆற்காடு 12 8 
4. தென்னாற்காடு : 15 ஷு 
5. தஞ்சை 54 ல 
6. திருச்சி 35 கீ 
7. புதுக்கோட்டை 7 1 
8. மதுரை . “ஷி 14 
9. அண்ணா 12 20 
10. காமராஜர்‌ 19 கு 
11. பசும்பொன்முத்துராமலிங்கம்‌-முகவை 6 — 
12. நெல்லை சிதம்பரனார்‌ 18 12 
13. குமரி த 20 — 
14. கோவை 26 — 
15. பெரியார்‌ 18 வல்‌ 
16. சேலம்‌ 
17. தர்மபுரி 10 ம 
18. பாண்டிச்சேரி 4 2 
19. நீலூரி 4 ல பலம்‌ 
20. மாநில மையம்‌--£க்கதர்‌ 33 ஆ 


23 = பல்ப்‌ 78 


\ 


மாநிலம்முழுவ 


ம்‌ 399 முழுநேர ஊழியர்களும்‌ 78 பகுதி நேர 


அளழியர்களும்‌ வேலை செய்துவருகின்‌ றனர்‌, 


ஆ) கடந்த 


மூன்று ஆண்டுகளில்‌ இருமுறை அலவன்‌ ஸ்களை 


உயர்த்தி ரூ. 100 கூடுதலாக தருவதென முடிவு எடுத்தோம்‌. 
அதன்படி தற்போது திருமணமான முழுநேர ஊழியர்கள்‌ ரூ. 700 
வரையிலும்‌, மற்ற ஊழியர்களுக்கு ரூ 500 வரையிலும்‌ அளிக்க 
லாம்‌ என மாநிலக்குழு நிச்சயித்துள்ள து: ஏற்கெனவே கொடுத்து 
வரும்‌ அலவன்ஸுடன்‌ உயர்த்தப்பட்ட தொகை ர. 100 உடனடி 


யாக சேர்த்துத்த 
பட்டது. 


ரும்பம மாவட்டக்‌ குழுக்களுக்கு தெரிவிக்கப்‌ 


இ) “உத்தகைய முயற்சிக்கு முதல்படியாக கட்சி வளர்ச்சி 


நிதி வசூலில்‌ முழு 


நேர ஊழியர்களின்‌ அலவன்சுக்குரிய பணத்தை 


சேமிப்புக்‌ கணக்கில்‌ வைக்க சம்பந்தப்பட்ட வட்டக்‌ குழுக்களும்‌ 
மாவட்டக்‌ குழுக்களும்‌ ஏற்பாடு செய்ய வேண்டும்‌'' என சேலம்‌ 
மாநில மாநாடு ௮ க்கையிலும்‌ வற்புறுத்தப்பட்ட து. சென்னை, 


செங்கை, திருச்சி, மதுரை, கோவை, பெரியார்‌ போன்ற மாவட்‌ 
டக்‌ குழுக்கள்‌ முழுநேர ஊழியர்களிஸ்‌ அலவன்சை மாவட்ட 
மையத்திலிருந்து மையப்படுத்திக்‌ கொடுத்து வருகின்றார்கள்‌. 
தஞ்சை மாவட்டக்‌ குழு ஓர ளவு இத நிறைவேற்றி வருகிறது: 


மற்ற ம 


£ஈவட்டக்‌ குழுக்கள்‌ அலவன்சை உயர்த்திக்‌ 


கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளனர்‌. வட்டக்‌ குழுக்கள்‌ தங்கள்‌ நிதி 
வசதிக்கு தக்கவாறு அலவன்சை அளித்து வருகின்‌ றனர்‌. கடநத 
காலத்தைவிட முன்னேற்றம்‌ ருப்பினும்‌, அனைவருக்கும்‌ நிச்சயிக்‌ 
கப்பட்ட மாத அலவன்சை காடுக்க கடுமையான முயற்சிகளை 
மேற்கொள்ள வேண்டும்‌. நிச்சயிக்கப்பட்ட முழு அலவன்சை 


கொடுக்க இயலாமல்‌ “அலவன்ஸ்‌ ஊழியர்கள்‌' என்ற பெயரில்‌ : 
ஊழியர்கள்‌ நிச்சயிக்கப்பட்டுள்ளார்கள . இந்த அலவன்ஸ்‌ ஊழி * 


யர்களின்‌ வேலைகளை பரிசீலித்து அவர்களை முழுநேர ஊழியர்க 


ளாக்குவதற்கு மாவட்டக்‌ குழுக்கள்‌ முயுற்சிகளை எடுத்துக்‌ கொள்ள 


வேண்டும்‌. 


யாக பூர்த்திசெ 


ற்போது முழுநேர ஊழியர்‌ களுக்கு கொடுத்து ' 


அவர்களின்‌ குறைந்த பட்ச தேவையை முழுமை 
ய்ய போதாது என்ற போதலும்‌ கட.ஏி கமிட்டி 


களின்‌ நிதி நிலையை கணக்கில்‌ கொண்டே இவ்வாறு" நிச்சயிக்கப்‌ 


பட்டுள்ளது. வரு 


ங்காலத்தில்‌ கட்சி கமிட்டிகளின்‌ நிதி நிலமையை 


அபிவிருத்தி செய்து அலவன்ஸ்‌ உயர்த்தித்‌ தர முயற்சி செய்ய 


வேண்டும்‌. 


௨) முழுநே 


ஈடுபடுத்தப்படும்‌ 


ர ஊழியர்களாக தேர்‌ ந்தெடுக்கப்பட்டு பணியில்‌ 
தோழர்களின்‌ அரசியல்‌ தத்துவார்த்த வளர்ச்சி, 


இயக்கத்திற்கு அவர்கள செலுத்தும்‌ பங்கு பணி பற்றி அவ்வப்‌ 
போது பரிசலனை செய்வது என்பதில்‌ அறவே கவனம்‌ ல்லை 


என்றே சொல்லலாம்‌. இத்தகைய பரிலனை முழுநேர ஊஊ யர்‌ 


களின்‌ செயலா 


நறும்‌ இறையும்‌, தகுதியையும்‌ உயர்த்தவும்‌, அத 


சமயம்‌ கட்‌ வலை 


கனை முறையாக நடத்தி செல்லவும்‌ உதவிடும்‌: 


இதுவரை அத்தகைய _பரி2லனையை சம்பந்தப்பட்ட கட்சி கம்‌ 


தட்‌ 


டிகள்‌ மேற்கொள்ளவில்லை. எதிர்காலத்தில்‌ அத்தகைய பரி2லனை 
களை மேற்கொள்ளவேண்டும்‌. 23 





23. ௮) கிளர்ச்சிப்‌ பிரச்சாரம்‌ 
விசேஷமான நிதியளிப்பு கூட்டங்கள்‌, மாநாடுகள்‌, தேர்‌ 
தல்‌ பிரச்சாரம்‌ போன்‌ றவற்றிற்கு அரசியல்‌ தலைமைக்குழு உறுப்‌ 
பினர்கள்‌ அவ்வப்போது உதவி வருகின்றனர்‌. மாதில செயற்குழு 
்‌ உறுப்பினர்கள்‌ பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில்‌ ஓரளவே பொ துக்‌ 
கூட்டங்களுக்கு போக இயலுகிறது. இருப்பினும்‌, மாநிலக்குழு 
உறுப்‌ பினர்களும்‌, பல்வேறு அரங்கங்களில்‌ பணியாற்றும்‌ தோழர்‌ 
களும்‌ பிரச்சார பொ துக்கூட்டங்களில்‌ அதிக அளவு பங்கு பெறு 
கின்றனர்‌. புதிய பேச்சாளர்கள்‌ உருவாகி வருகிழுர்கள்‌, 
பட்டிமன்றம்‌, ' வழக்காடு மன்றம்‌, சருத்கரங்குகள்‌ என்ற 
ரூபத்திலும்‌ பிரச்சாரம்‌ எடுத்துச்‌ செல்லப்படுகிறது. 
மதுரை மாணவாளன்‌ கலைக்குழு, ராமசாமி எலைக்குழு: 
நெல்லை கரிசல்‌ கலைக்குழு ஆகிய கலைக்‌ குழுக்கள்‌ மா நில அளவில்‌ 
பிரச்சாரத்தை எடுத்துச்‌ செல்‌கிருர்கள்‌. மேலும்‌ இவர்களுக்கு 
பயிற்சி அளித்திட கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. பெரும்பா லும்‌ 
-நமது கட்சி அணிகள்‌ தான்‌ பொதுக்கூட்டங்களுக்கு வருகிறார்கள்‌ . 
சமீப காலங்களில்‌ பொது மக்களை ஓரளவு திரட்ட முடிகிறது. 
வட்ட, மாவட்ட கட்சி மாநாடுகளில்‌, நமது அணிகளும்‌, பொது 
மக்களும்‌ ஒரளவு இரட்டப்பட்டதை காண முடிகிறது. பொதுக்‌ 
கூட்டங்களுக்குரிய தயாரிப்புகள்‌, விளம்பரங்கள்‌ செய்வது, நமது, 
அணிகளை திரட்டி வருவது என்பதில்‌ இன்னும்‌ பலவீனம்‌ நீடிக்கின்‌ 
றது பேச்சாளர்களுக்கு பயிற்ச அளிப்பது, பேச்சுக்கான குறிப்பு 
தயாரித்து கொடுப்பது போன்ற முயற்சிகளை மாநில மையம்‌ 
மேற்கொள்ள வேண்டும்‌. ஸ்தல கட்சி தோழர்களை ஸ்தலப்பிரச்‌ 
சனைகள்‌ மீது மக்களின்‌ கவனத்தை ஈர்க்கும்‌ முறையிலும்‌, நமது 
அரசியல்‌ நிலையில்‌ நின்றும்‌ பேச வைக்க வேண்டியுள்ளது. 

ஆ) கலை இலக்கிய அரங்கத்திலுள்ள படைப்பாளிகளின்‌ 
மூலம்‌ சிறு நாடகங்கள்‌, ஒரங்க நாடகங்கள்‌, கிராமிய ஒயிலாட்‌ 
டங்கள்‌ போன்ற பயிற்சிகளை கொடுத்து பிரச்சாரத்தை எடுத்துச்‌ 
செல்ல வேண்டும்‌. சமீப காலங்களில்‌ தெருமுனைப்‌ பிரச்சாரச்‌ 
கூட்டங்களில்‌ பெண்கள்‌, வாலிபர்கள்‌, கட்டுத்‌ தோழர்கள்‌ பெரு 
மளவு பங்கெடுத்து வருகின்றார்கள்‌. இந்த பிரச்சாரத்தை 
பயினுள்ள முறையில்‌ எடுத்துச்செல்ல வேண்டும்‌. 

இ) நமது இயக்க பாடல்களை விரிவான மக்கள்‌ மத்தியில்‌ 
கொண்டுசெல்வதற்காக இக்காலத்தில்‌ செங்கதங்கள்‌ என்ற கேசட்‌ 
ஒன்றினை வெளியிட்டோம்‌. முதல்‌ முயற்சியாக மேற்‌ கொள்ளப்‌ 


பட்ட இந்த சேசட்‌ வெளியீடு ஒரளவு பிரச்சாரத்திற்கு பயன்பட்‌ 
உது. : 


24 ்‌ 


ஈ) தற்போது நடைபெற்று வரும்‌ தளர்ச்சி பிரச்சாரங்கள்‌ 
அவ்வப்போது வரும்‌ இயக்கங்களையொட்டியே உள்ளது. ஆனால்‌. 
தமது கட்சியின்‌ அடிப்படையான அரசியல்‌, தத்துவார்த்த நிலை 
யினை மக்கள்‌ மத்தியில்‌ கொண்டு செல்லும்‌ வகையில்‌ பிரச்சாரத்‌: 
தை எடுத்துச்‌ செல்வதில்‌ கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. கருத்தரங்‌ 
குகள்‌. பேரவை கூட்டங்கள்‌, பிரச்சார பொதுக்‌ கூட்டங்கள்‌ 
போன்ற பல்வேறு வடிவங்களில்‌ இதனை எடுத்துச்‌ செல்லவேண்‌ 
டும்‌. கட்சிப்‌ பிரச்சாரத்தின்‌ அவசியம்‌ பற்றி சால்கியா ஸ்தாபன 
அறிக்கை குறிப்பிடுவதாலது : 


“ஒரு லெனினியக்கட்‌சி,கட்‌ சியின்‌ திட்டங்களையும்‌, மார்க்சியத்‌ 
தின்‌ அடிப்படைத்‌ தத்துவங்களையும்‌ பிரபலப்படுத்துவதன்‌ மூலம்‌ 
மட்டும்‌ கட்டப்படுவ தில்லை. நாட்டில்‌ உலவும்‌ மார்க்சியத்துக்கு 
எதிரான கருத்துக்கள்‌, பிற்போக்கான மதக்கொள்கைகள்‌, காத்தி 
யிசம்‌, காந்திய சோசலிசம்‌, நேரு சோசலிசம்‌, குறுகிய தேசிய: . 
வாதங்கள்‌, பிரதேசவாதங்கள்‌,ஜா இ,சிறுபான்மைபெரும்பான்மை 
வகுப்பு வாதங்கள்‌ இவற்றிற்கெதிராக தொடர்ந்து போர்‌ நடத்த. 
இத்த தத்துலங்களுக்கெல்லாம்‌ வர்க்க அடிப்படை என்ன என்‌ 
பதை மக்களுக்கும்‌, புதிய உறுப்பினர்‌ களுக்கும்‌ புரிய வைக்க வேண்‌ 
டும்‌. ஆளும்‌ வர்க்கங்களும்‌, அவர்களது கையாட்களும்‌ மக்களைத்‌: 
திசை இருப்புவதற்காகவும்‌, பட்டாளி மக்களை பிளவுபடுத்துவதற்‌ 
காகவும்‌ தொடர்ச்சியாகப்‌ பயன்படுத்தி வரும்‌ ஆயுதங்களான 
ஜாதி மற்றும்‌ வகுப்புவா தப்‌ பிற்போக்குதனங்களையும்‌ எதிர்க்கும்‌ 
போராட்டம்‌ எல்லாவற்றையும்விட அவசியம்‌.” 
24. கட்சிக்கடிதம்‌ மற்றும்‌ தத்துவார்த்த மாத ஏடு 

கடந்த சேலம்‌ மாநாட்டிற்கு பின்னர்‌ 9 கட்சிக்‌ கடிதங்‌: 
கள்‌ மட்டுமே வெளியிட்ப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக கட்சிக்‌ 
கடிதம்‌ வெளியிடுவதில்‌ பலவீனம்‌ நீடிக்கின்றது. தத்துவார்த்த பத்‌ ' 
திரிக்கையை தமிழில்‌ கொண்டுவருவது என்ற சென்ற மாநாட்டு 
முடிவை அமுல்படுத்துவது பற்றி வீவாதிக்கப்பட்டது. ஆனால்‌ 
வெளியீட்டைக்‌ கொண்டுவர இயலவில்லை. “மார்க்சிஸ்ட்‌” இதழின்‌ 
வெளிவரும்‌ சில கட்டுரைகளை தமிழில்‌ மொழியாக்கம்‌ செய்து 
வெளியிட்டோம்‌. எதிர்காலத்தில்‌ ஒரு மாதாந்திர தத்துவார்த்த 
பத்திரிகை கொண்டுவர நாம்‌ முயற்சித்திட வேண்டும்‌. 


25. அ) கட்சிக்கல்வி 
இக்காலத்தில்‌ கட்சி அணிகளுக்கு கட்சிக்‌ கல்வியை விரி 
வான அளவில்‌ அளித்திட முயற்சி செய்யப்பட்டுள்ளது. மாதிலம்‌ 
முழுவதும்‌ உள்ள மாநில ரீதியான கட்சி அரசியல்‌ பயிற்சிப்‌ பன்ஸி 

்‌ 25 


ட்‌ 


அல்‌ ப? 


86 ம்‌ ஆண்டு ஜூன்‌ 17 முதல்‌ 22 வரை 6 நாட்கள்‌ மதுரையில்‌ 

நடத்தப்பட்டது.250 தோழர்கள்‌ வரை இதில்‌ பங்கு கொண்டனர்‌ 
ஒழ்க்கண்ட தலைப்புகளில்‌ வகுப்புகன்‌ நடத்தப்பட்டது. 

ப 1. இயக்கஇயல்‌ பொருள்முதல்வாதம்‌-வரலாற்றுப்‌ பொருள்‌ 
முதல்வாதம்‌ 

மார்க்சிய அரசியல்‌ பொருளாதாரம்‌ 

கம்யூனிஸ்ட்‌ இயக்கத்தின்‌ தத்துவார்த்த வேறுபாடுகள்‌ 

கட்சித்திட்டம்‌ 

கொள்கை அறிக்கை 

கட்சி ஸ்தாபனம்‌ 


லக 


தோழர்கள்‌ கே எம்‌, பி ஆர்‌,என்‌ எஸ்‌, பி ஆர்‌ பி, பி ஆர்‌ சி,கேவி. 
என்‌ வி, பாலு ஆகிய தோழர்கள்‌ இவ்‌ வகுப்புகளை நடத்தினார்கள்‌ . 
| உரிய தயாரிப்புகளுடன்‌ இந்த கட்டி கல்வி வகுப்பு நடத்தப்பட 

வில்லை என்று பின்னர்‌ மாநில குழு பரிலனை செய்தது. இதனைத்‌ 
தொடர்ந்து மாவட்டங்களில்‌ மார்க்சிய தத்துவம்‌, கட்சித்திட்டம்‌. 
கட்சி ஸ்தாபனம்‌ ஆகிய விஷயங்கள்‌ குறித்து களைச்‌ செயலாளர்‌ 
களுக்கு வகுப்பு தடத்தப்பட்டுள்ள து. 


ஆ) மாநில செயற்குழுத்‌ தோழர்கள்‌ இந்த வகுப்புகளை நட த்தி 
“யுள்ளனர்‌. மாநிலம்‌ முழுவதும்‌ சுமார்‌ 3000 தோழர்கள்‌ இதில்‌ 
பங்கு கொண்டனர்‌. இதைத்‌ தவிர வாலிபர்‌, மாணவர்‌ அரங்கத்‌ 


தோழர்களுக்காக மாதில பயிற்சி பள்ளி நடத்தப்பட்டது. சில: 


நடுத்தர பகுதி தோழர்களுக்காகவும்‌ மாநில அளவிலான பயிற்சி 
வகுப்புகள்‌ நடத்தப்பட்டுள்ளன. இவைகளில்‌ மாநில செயற்குழு 
தோழர்கள்‌ பங்கு கொண்டுள்ளனர்‌. இருப்பினும்‌ பெண்கள்‌ மற்‌ 
றும்‌ வி.ச. அரங்க தோழர்களுக்கு இம்மாதிரியான வகுப்புகள்‌ 
நடத்தப்படவில்லை. இக்காலத்தில்‌ மாவட்டங்களில்‌ அரசியல்‌ 
வகுப்பு நடத்துமளவுக்கு பல தோழர்கள்‌ வளர்ச்‌ அடைந்துள்ள 
னர்‌. இது ஒரு. வரவேற்கதக்க “நல்ல அம்சமாகும்‌. அவர்களைக்‌ 
கொண்டு மாவட்டங்களில்‌ ஏராளமான வகுப்புகள்‌ நடத்தப்படு 
இன்றன. இவைகளில்‌ பங்கு கொண்டு உதவி செய்யவோ, கவனிக்‌ 
கவோ மாநில செயற்குழு தோழர்களால்‌ முடியவில்லை. இனி இதில்‌ 
கவனம்‌ செலுத்துவது அவசியமாகும்‌, அரசியல்‌ வகுப்பு இந்தளவு 


டந்த ே ்‌ ட 
ரன சதங்கள்‌ நமது தேவையைப்‌ பெருமளவு பூர்த்தி செய்ய 


அ) கட்சிக்குள்‌ வரக்கூடிய புதியவர்கள்‌ ட்‌ - 

ப்‌ ப்‌ OD ட அனைவருக்கும்‌ ஒன 

மிட்டு பயிற்சி அளிப்பதும்‌ ஒரளவு பயிற்சிபெற்‌ தவர்களுக்கு உயர்‌ 

நிலை தத்துவ பயிற்சி அளிக்கவும்‌ முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட 
26 


இனயம்‌ பப அட்டைத்‌ ஆட க 


வேண்டும்‌.கட ந்த ஒராண்டுக்குமேலாக பல்வேறு இயக்க பணிகள்‌ 
குறுக்கட்டதால்‌, இட்டமிட்ட முறையில்‌ அரசியல்‌ வகுப்பு நடை 
பெறவில்லை. நிர்பந்தத்தின்‌ காரணமாக சல வகுப்புகள்‌ மட்டுமே 
நடைபெற்றன. 

ஈ) தற்போது மாநிலம்‌ முழுவதும்‌ சுமார்‌50-க்கும்‌ மேற்பட்ட _, 
தோழர்கள்‌ கட்சி கல்லி மற்றும்‌ அரசியல்‌ வகுப்புகள்‌ நடத்த- 
தேர்ச்சி பெற்றுள்ளனர்‌. மேலும்‌ பயிற்சியனித்து அவர்களை மாநி 
லம்‌ முழுவதும்‌ பல்வேறு மட்டத்திலுள்ள ஊழியர்களுக்கும்‌,கட்‌ 9-1) 
உறுப்பினர்களுக்கும்‌ அரசியல்‌ வகுப்புகள்‌ நடத்த பயன்படுத்த 
வேண்டும்‌. 

26. சப்‌ கமிட்டி பிராக்ஷன்களின்‌ செயல்பாடுகள்‌ 


அ) மாநில ரீதியாக அமைக்கப்பட்டுள்ள சப்கமிட்டி மற்றும்‌ 
பிராக்ஷன்களின்‌ செயல்பாட்டில்‌ முந்தைய காலததைவிட ஒரளவு ' 
அபிவிருத்தி ஏற்பட்டுள்ள து.ஆனால்‌ மாவட்டக்குழுக்களின்‌ கட்டுப்‌ 
பாட்டில்‌ உள்ள சப்கமிட்டி மற்றும்‌ பிராக்ஷன்‌ களின்‌ செயல்பாட்‌ 
டில்‌ பெருமளவு முன்னேற்றம்‌ காணவேண்டியுள்ளது , வேலை 
அறிக்கையிலுள்ள அரங்கப்‌ பகுதிகளில்‌ சம்பந்தப்பட்ட சப்கமிட்‌ 
டிகள்‌-பிராக்ஷன்கள்‌ செயல்பாடு சுட்டிக்காட்டப்பட்டுள்ள து. 

ஆ) நமது கட்சியின்‌ அரசியல்‌ நிலையில்‌ நின்று வர்க்க வெகு 
ஜன அமைப்புகளை புரட்சிகரமான வழியில்‌ இயக்க வைக்க 
தொடர்ந்து சுவனம்‌ செலுத்துவது மற்றும்‌ அந்த அரங்கத்தில்‌ 
நமது கட்சியை கட்டுவது போன்ற பணிகள்‌ பற்றி சப்கமிட்டி 
பிராக்ஷன்களுக்கு ஒரு பொதுவான வழிகாட்டல்‌ இருந்த போதி 
லும்‌ அவற்றின்‌ வேலை வரையறைகள்‌ பற்றி மேலும்‌ தெளிவு ஏற்‌ 
பட வேண்டியுள்ளது. மாநிலக்‌ குழுவிலும்‌ இதுபற்றி விவா திக்க 
வேண்டியுளள து. மத்திய கமிட்டியின்‌ வழிகாட்டுதலைக்‌ கோரிப்‌ 
பெற வேண்டியுல்ளது. ட்‌ 

ஈ) சப்கமிட்டி மற்றும்‌ பிராக்ஷன்களின்‌ செயல்பாடு முறை 
யாக இல்லாத பட்சத்தில்‌ வர்க்க வெகுஜன . அரங்குகளில்‌ இருவித 


போக்குகள்‌ தலை தூக்குகன் றன. 


கட்சி முடிவுகள்‌ என்று கூறி வெகுஜன அரங்கத்தின்‌ ஜன 
நாயக ரீதியான செயல்பாடு மீறப்படுகன்றது அல்லது வெகுஜன 
அரங்கத்தின்‌ சுதந்திரமான செயல்பாடு' என்ற கண்ணோட்டத்‌ 
தில்‌ கட்சியின்‌ பாத்திரம்‌ கவனிக்கப்படாமல்‌ போகும்‌ அபாயமும்‌ 
உள்ளது. ச 
எனவே, வெகுஜன வர்க்க அமைப்புகளை முறையாக 
செயல்பட வைக்கவும்‌, கட்சியின்‌ நிலையினை கொண்டு செல்லவும்‌, 


21 


ன... 


சப்கமிட்டி பிராக்ஷன்களின்‌ செயல்பாடு மிகவும்‌ அவசியமான 
தாகும்‌. எதிர்கால கட்சி ஸ்தாபன கடமைகளில்‌ இந்தப்பணியினை 
செம்மையாக நிறைவேற்றிட வேண்டும்‌ 

27. பிரசுரம்‌ 


கடந்த மூன்றாண்டுகளில்‌ 42 பிரசுரங்களை மாநிலக்குழு 
வெளியிட்டுள்ளது. இவற்றில்‌ கிளர்ச்சி பிரச்சாரத்திற்காக பயன்‌ 
படுத்தப்பட்ட று பிரசுரங்களும்‌, நமது கட்சியின்‌ அடிப்படை 
தத்துவார்த்த நிலைகளை விளக்கும்‌ வகையிலான பிரசுரங்களும்‌ 
அடங்கும்‌. பிரசுர விற்பனையில்‌ கடந்த காலத்தைவிட தற்போது 
சிறு முன்னேற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. எனவே, பிரசுரங்கள்‌ சமீப 
காலங்களில்‌ முன்பைவிட கூடுதலான பிரதிகள்‌ அச்சடிக்கப்படு 
இன்றன. இந்தித்‌ திணிப்பை எதிர்ப்போம்‌-இந்திய ஒற்றுமையை 
பாதுகாப்போம்‌' என்ற சிறு பிரசுரம்‌ 130000 பிரதிகளும்‌, பாரத்‌ 
பந்த்‌' பற்றி சுர்ஜித்‌ எழுதியது 66000பிரதிகளும்‌, இஎம்‌ எஸ்‌ எழு 
இய ராஜீவ்‌ அரசே ராஜினாமா செய்‌' என்ற கடடுரை சிறு பிரசுர 
மாக 110000 பிரதிகளும்‌, அகில இந்திய பிரச்சார பயணத்தின்‌ 
கோரிக்கையை விளக்கி சிறு பிரசுரமாக 50000 பிரதிகளும்‌ அச்‌ 
சிட்டு விநியோகித்துள்ளது குறிப்பிடத்‌ தக்கவை. 


நாம்‌ வெளியிடும்‌ பிரசுரங்கள்‌ கட்‌ உறுப்‌ 
பினர்கள்‌, ஆதரவாளர்கள்‌ மட்டத்திலேயேதான்‌ விநியோ 
கிக்கப்படுகின்றது. இதற்கு அப்பாற்பட்ட பொது 
மக்களை அடைவதில்லை. பிரசுர விற்பனையில்‌ உள்ள இந்த பல 
வீனம்‌ போக்கப்பட வேண்டும்‌. கட்சிக்கு அப்பாற்பட்ட பொது 
மக்களை நமது பிரசுரங்கள்‌ சென்றடைய ஏற்பாடு செய்ய வேண்‌ 
டும்‌ (மூன்றாண்டுகளில்‌ வெளியிடப்பட்ட பிர்சுரப்‌ பட்டியல்‌ அனு 
பந்தத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ள து). 


28. ம - 
ம்‌ 


அ சலம்‌ மாநில மாநாட்டில்‌ சென்னையில்‌ நவீன அச்சு 
எந்திரம்‌ ஒன்றை நிறுவி தீக்கதிர்‌ இரண்டாவது பதிப்பு கொண்டு. 


வருவது.என முடிவு செய்தோம்‌. அதற்காக நிதி வசூலுக்கு அறை 


கூவல்‌ விடுத்தோம்‌. தீக்கதிர்‌ நிஇ வகையில்‌ ரூபாய்‌ பதினாறேகால்‌ 
லட்சம்‌ தான்‌ வசூலாகியது. சென்னையில்‌ இக்கதிருக்காக புதிய. 
அச்சு கால்‌ வாங்கவும்‌ (ஆப்செட்‌ மெஷின்‌) நிலம்‌ மற்றும்‌ 
அச்சக கான கட்டிடம்‌ கட்‌ ர்‌ 2 
சம்‌ ௫.40 வட்ரம்‌ தேவையென வந்தத. ந்தவ செக்கில்‌ 
இரண்டாவது பதிப்பு கொண்டு வருவது பற்றி மாநில குழு விவா 
இத்தது. தீக்கதிர்‌ பத்திரிகை மதுரை மற்றும்‌ அதைச்‌ சுற்றியு : 4 


28 


ஆ 


மாவட்டங்களில்‌ தான்‌ தற்போது பெருமளவு விற்பனை ஆகறது 
என்பதாலும்‌, மதுரையில்‌ நமக்கென சொந்தமான கட்டிடம்‌ மற்‌ 
றும்‌ இதர நிர்வாக ஏற்பாடுகள்‌ இருப்பதாலும்‌, சென்னையில்‌ 

இரண்டாவது பதிப்பு என்பதற்குப்‌ பதிலாக மதுரையில்‌ நவீன 

அச்சு எந்திரத்தை நிறுவுவது என அக்கூட்ட.த்தில்‌ முடிவு செய்யப்‌ 

பட்டது. சென்னையிலிருந்து இரண்டாவது பதிப்பு கொண்டு வரு 
வது என்ற முடிவினை அடுத்து அமுல்‌ நடத்துவது எனவும்‌ தசா நில 
குழு இர்மானித்துள்ளது. 


ஆ) £க்கதிர்‌ நிர்வாகம்‌ செயல்பாடு பற்றி தனி தலைப்பில்‌ விப 
ரங்களைக்‌ கொடுத்துள்ளோம்‌. கடந்த மூன்றாண்டு காலத்தில்‌ தீக்‌ 
கதிர்‌ விற்பனை எண்ணிக்கையை 6500ல்‌ இருந்து 9500 ஆக 
அயர்‌ த்தியுள்ளோம்‌. தொடர்ச்சியான விடாப்பிடியான கட்‌ 
கமிட்டிகளின்‌ நடவடிக்கைகள்‌ மூலமாகத்தான்‌ இதுகூட சாத்திய 
மாயிற்று. ஆனால்‌ நமது கட்சி மற்றும்‌ வர்க்க வெகுஜன ஸ்தாப்‌ 
.னங்களின்‌ இன்றைய வளர்ச்சிக்கு ஒப்பிடும்போது இது மிக ருறை 
வானதே. சில மாவட்டக்குழுக்களில்‌ உள்ள கடசி உறுப்பினர்‌ 
களின்‌ எண்ணிக்கைக்கும்‌. அம்‌ மா வட்டத்தில்‌ விற்பனையாகும்‌ தீக்‌ 
கதிர்‌ எண்ணிக்கைக்கும்‌ பெருத்த வித்தியாசம்‌ உள்ளது. இதே 
நிலைமை தான்‌ பல மாவட்டக்‌ குழுக்களிலும்‌ உள்ளது. மாவட்ட 
வட்டக்‌ குழுக்களில்‌ தக்கதிர்‌ பொறுப்பை கவனிக்க தோழர்களை 

்‌ நிச்சயிக்க வேண்டும்‌. இக்கதிர்‌ பிரசுர விற்பனை பணியான--அரசி 
யல்‌ பணிக்கு கட்சி கமிட்டிகள்‌ முதலிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
(மாவட்ட வாரியான இக்க திர்‌ விற்பனை பற்றிய விபரம்‌ அனுபந்‌ ்‌ 
தத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ள து.) 


இ) ஒவ்வொரு கட்சி களையும்‌ குறைந்தபட்சம்‌ ஒரு திச்கதிர்‌ 
வாங்க வேண்டுமெனவும்‌, ஒவ்வெர்ரு கட்டி களையும்‌ குறைந்தது 
5 பத்திரிகை விற்க ஏற்பாடு செய்ய வேண்டுமெனவும்‌ முடிவு செய்‌ 
தோம்‌. ஆனால்‌ அதை பெரும்பான்மையான இணைகள்‌ அமுல்‌ நடத்த 
வில்லை. ௯ ்‌ 

ஈ) ஒரு பத்திரிகை கூட வரவழைத்து படிக்க முடியாத சுட்சி 
களைகள்‌ அவ்வப்போது எழும்‌ அரசியல்‌ பிரச்சனைகள்‌ மீது சட்சி 
யின்‌ நிலையை அறிந்து கொள்ள எவ்வித வாய்ப்புமில்லாமல்‌ 
போகும்‌. எனவே கட்டி கிளையில்‌ உள்ள கட்சி உறுப்பினர்களின்‌, 
அரசியல்‌ ஞானத்தை அபிவிழுத்தி செய்வதில்‌ குறைபாடு ஏற்படும்‌. 


௨) எனவே வருங்காலத்தில்‌ ஒவ்வொரு கட்சி களையும்‌ ஒரு 
இக்கதிர்‌ வரவழைப்பது, ஒவ்வொரு கட்சி களையும்‌ 5 தீக்கதிர்‌ விற்‌ 
பனை செய்வது என்ற முடிவு அமுல்படுத்தப்பட வேண்டும்‌. 
29 


உடை எணண cc ce ணைன அ அ அ அஎ அஎ எ எதை 


\ 


22. உள்ளாட்சி மன்ற மாநில்‌ உபகுழு 


உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களின்‌ பணிகளுக்கு வழி 
காட்டி உதவி செய்யும்‌ வகையில்‌ தோழர்‌ என்‌. சங்கரய்யா? 
௪. கோவிந்தராஜன்‌, கே.ஆர்‌. சுந்தரம்‌, பி.எஸ்‌. தனுஷ்கோடி, 
ஜெ. ஹேமச்சந்திரன்‌, கே. துரைராஜ்‌ ஆகயோர்களைக்‌ கொண்ட 
மாநில உபகுழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி மன்றங்‌ 
களில்‌ எழும்‌ கொள்கை பிரச்சனைகள்‌, வீட்டு வரி உயர்வு, அதிமுக 
அரசின்‌ உள்ளாட்சி மன்‌ ற அதிகார பறிப்பு போன்‌ ற பிரச்சனைகள்‌ 
பற்றி விவாதித்து நமது கட்சியின்‌ நிலையில்‌ நின்று முடிவுகள்‌ மேற்‌ 
கொண்டது. மாவட்டங்களிலும்‌ உள்ளாட்சி மன்ற பிராக்ஷன்‌ 
களை அமைத்து அவ்வமைப்புகளில்‌ பணிபுரியும்‌ தோழர்களுக்கு 
உதவும்படி மாவட்டக்குழுக்களை கேட்டுக்‌ கொண்டோம்‌. உன்‌ 
ளாட்சி மன்ற தோழர்களுக்கு போதுமான அளவு உதவிட முடிய 
வில்லை. 16 ஆண்டுகளுக்கு பின்‌ அந்த மன்றங்கள்‌ : செயல்படும்‌ 
நிலையிலும்‌, பல புதிய பிரச்சனைகள்‌ எழுவதும்‌ சேர்ந்து சில இடங்‌ 
களில்‌ மிக சிக்கலான நிலைமை உருவாகும்போது அவற்றை 
பொறுப்பில்‌ உள்ள நமது தோழர்களே சமாளித்து பணியாற்ற 
வேண்டியுள்ளது. இருப்பினும்‌ மக்களின்‌ நன்மதிப்பை பெறும்‌ 
வகையில்‌ நமது உறுப்பினர்கள்‌ பணியாற்றி வருகின்‌ றனர்‌. சில 
இடங்களில்‌ தோழர்கள்‌ செயல்பாட்டில்‌ சில பலவீனங்களையும்‌ 


- காண முடிகிறது. 


30. மாவட்ட, வட்ட, கிளை மாநாடுகள்‌ 


நமது கட்சியின்‌ 13வது கட்சி காங்கிரஸ்‌ டிசம்பரில்‌, நடை 
பெறுவதையொட்டி களை, வட்ட, மாவட்ட மாநாடுகளை நடத்து 
வதற்கான ஏற்பாடுகளை மாநில குழு மேற்கொண்டது. கிளை முதல்‌ 
மாவட்ட கமிட்டிகள்‌ வரை அறிக்கைகள்‌ தயாரிப்பதற்கு உதவி 
யாக அறிக்கை தயார்‌ செய்வதற்கானகுறிப்பு மற்றும்‌ இதரஅம்சங்‌ 
களையும்‌ விளக்கி கட்சி கடிதம்‌ ஒன்று வெளியிட்டது. மாவட்ட 
கமிட்டியில்‌ மாநாட்டு அறிக்கையை தயார்செய்ய மாநிலக்குழு, 
மாநில செயற்குழு தோழர்கள்‌ கலந்து கொண்டு உதவியுள்ளனர்‌. 
மாவட்ட செயற்குழு உறுப்பினர்‌ களும்‌ மாநில 
செயற்குழு உறுப்பினர்களும்‌ கலந்து கொண்ட கூட்டு 
கூட்டத்தில்‌ புதிய மாவட்டக்‌ குழுக்களுக்கான 
*பேனல்‌' பற்றி விவாதித்து முடிவுகள்‌ மேற்கொள்ளப்பட்‌ 
டன. களை முதல்‌ மாவட்டகமிட்டிகள்‌ வரை நடைபெற்ற மாநாடு 
கள்‌ திட்டமிட்ட முறையில்‌ சறப்பாகநடைபெற்றன. இம்மாநாடு 

30 


கன்‌ பலவற்றிலும்‌ கட்சியில்‌ அதிகார வர்க்க போக்கும்‌, தாரா$ 
வாத போக்கும்‌ தன்னிச்சைப்‌ போக்கும்‌ இருப்பதாகவும்‌, கட்சி 
யின்‌ ஜன நாயக மத்தியத்துவம்‌ மீறப்படுவதாகவும்‌ கடுமையான 
விமர்‌ சனங்கள்‌ வந்துள்ளன. இத்தகைய போக்கினை மாநிலக்குழு 
விலிருந்து களைவரை விமர்சனம்‌, சுயவிமர்சனம்‌ ரீதியில்‌ உறுதி 
யான உட்கட்சி போராட்டங்களை நடத்தி களைய வேண்டும்‌. கட்‌ 
சியில்‌ ஜனநாயக மத்தியத்துவத்தை காத்திடவேண்டும்‌. 


31. ௮) இந்த காலத்தில்‌ நாம்‌ நடத்திய இயக்கங்கள்‌, i 
போராட்டங்கள்‌ ஆகியவற்றில்‌ நமக்கு கிடைத்த அனுபவங்களை 
யும்‌ அவைகளின்‌ பரிலனையில்‌ கிடைத்த விமர்சனங்களையும்‌ 
கொண்ட மதிப்பீடு என்ற வகையில்‌ இந்த அறிக்கையை உங்கள்‌ 
முன்‌ வைத்திருக்கின்றோம்‌. இந்த அறிக்கையின்‌ மீது தோழர்கள்‌ 
லிவா தத்தினை நடத்தி சிறந்த ஆலோசனைகளையும்‌, விமர்சனங்களை 
யும்‌ முன்வைத்து அறிக்கையை செழுமைபடுத்திட வேண்டுக றோம்‌ 
நமது பலவீனத்தை நாம்‌ எப்படி குறைவாக மதிப்பிடக்‌ கூடாதோ 
அதைப்போல்‌ நமது முன்னேற்றத்தையும்‌ குறைத்து மதிப்பிடக்‌ 
கூடாது. ட 


ஆ) கடந்த மூன்றாண்டுகாலத்தில்‌ எழுந்த அனைத்து அரசியல்‌ 
பிரச்னைகளிலும்‌ நமது கட்சி ஒருமித்தகருத்தோட்‌।_த்துடன்‌ நின்று 
அணிகளுக்கு வழிகாட்டி போராடியுள்ளது. இடதுசாரி வெகுஜன 
அமைப்புகளின்‌ அலை இந்திய அரசியல்‌ பிரச்சார பயணம்‌, 
பாரத்‌ பந்த்‌' போன்ற அகில இந்திய இயக்கங்களை தமிழகத்தில்‌ 
நாம்‌ வெற்றியுடன்‌ நடத்தியுள்ளோம்‌. இடதுசாரி ஜனநாயக 
கட்சிகளை மக்களுக்கான கூட்டு இயக்கங்களில்‌ கொண்டுவர நாம்‌ 
முன்கையெடுத்து செயல்பட்டுள்ளோம்‌. நமது தலைமையின்‌ சீழ்‌ 
உள்ள வெகுஜன அமைப்புகளான வாலிபர்‌, மாதர்சங்க அமைப்பு 
களின்‌ வளர்ச்சி தொடர்ந்து முன்னேறிவருகிறது. 

தொழிற்சங்க அரங்கத்தில்‌ உறுப்பினர்‌ எண்ணிக்கையில்‌ 
பெருமளவு முன்னேற்றம்‌ இல்லையென்‌ ற போதிலும்‌, பல்வேறு 
தொழிற்சங்க போராட்டங்களையும்‌, தொழிற்சங்க கூட்டு நடவடிக்‌ 
கைகளையும்‌ விடாப்பிடியாக மேற்கொண்டு தொழிற்சங்க அரங்க 

* லும்‌ நமது செல்வாக்கை உயர்த்தியுள்ளோம்‌. 
ன்‌ நமது கட்சியின்‌ இளர்ச்சி பிரச்சாரங்களில்‌ முன்னெப்போ 
தையும்‌ விட இந்தச்‌ காலத்தில்‌ பெருமளவு மக்கள்‌ பகுதியினரை 
திரட்டி போராட முடிந்துள்ளது. கணிசமான மக்கன்‌ பகுதியினரி 
டத்தில்‌ நமது கட்சியின்‌ அரசியல்‌ நிலையினை கொண்டு செல்ல 
முடிந்துள்ளது. ர 3 

31 


கடந்த மூன்றாண்டுகளில்‌ கட்சி உறுப்பினர்‌ எண்ணிக்கை 
30%, வாலிபர்‌ சங்க உறுப்பினர்‌ எண்ணிக்கை 1008. மாதர்‌ எங்க 
உறுப்பினர்‌ எண்ணிக்கை 20%, மாணவர்‌ சங்க எண்ணிக்கை 70% 
விச உறுப்பினர்‌ எண்ணிக்கை 300% அதிகரித்துள்ள து. இது நமது 


உயர்த்தியுள்ளது. 


இத்தகைய முன்னேற்றத்திற்கு மத்தியில்‌ நமது பலவீனங்‌ . 


களைப்‌ பற்றி ஸ்தூலமாக மதிப்பிட்டு அவற்றை களைய வேண்டி 
யுள்ளது. 


இ) குறு காலத்தில்‌ கட்சியின்‌ பலவீனங்கள்‌ களையப்பட 
வேண்டும்‌ என்பதை பற்றி 12வது கட்சி காங்கரஸ்‌ தீர்மானம்‌ 
கீழ்க்கண்டவாறு வற்புறுத்துகின்‌ றது. 


“நன்றாக கட்டப்பட்ட ஒரு பலமான கட்சி மட்டுமே முன்‌ 
அணிப்‌ படையின்‌ கட்சி செய்ய வேண்டிய கடமையைச்‌ செய்ய 
இயலும்‌. நமது கட்சி மக்களிடையே ஆழமாக வேர்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்பதோடு, ஒவ்வொரு வருடமும்‌ ஆயிரக்கணக்கான 
புதிய ஆதரவாளர்களைப்‌ பெறவேண்டும்‌. தொழிலாளி வர்க்கத்தின்‌ 


கட்சிக்கு உள்ள பலவீனங்கள்‌ மிகக்‌-குறைந்த காலத்தில்‌ அகற்றப்‌ 
படவேண்டும்‌”. 


தோழர்‌ லெனின்‌ அவர்களின்‌ புகழ்‌ பெற்ற பொன்‌ மொழி 
ஒன்றினை இந்த இடத்தில்‌ நினைவு கூருவோம்‌:- 


“அதிகாரத்தை பிடுங்குவதற்கான அதன்‌ போராட்டத்தில்‌ 
தொழிலாளி வர்க்கம்‌ தனது கட்சி ஸ்தாபனத்தைத்‌ தவிர வேறெ 
தையும்‌ ஆயுதமாகக்‌ கொள்ள முடியாது''. 


தத்வம்‌ அட எர த்‌ பாதையில்‌ நமது கட்சி ஸ்தா 
வலுப்படுத்தி, கத்தில்‌ ந “தி சுட்டும்‌ 
பணியை மேற்கொள்வோம்‌. தத்‌ அட னவ த்து & 


நமது எதிர்கால கடமைகளை இதற்கேற்ப நிறைவேற்ற 
அபதமேற்போம்‌. 


ஸ்‌ கட்சியில்‌ மாநில மாவட்ட மையங்களை, பெருகி வரும்‌ 
அரசியல்‌ ஸ்தாபன பணிகளுக்கு ஏற்ப வலுப்படுத்தி 
வோம்‌. i 

ஏ கட்டி இளை செயலாளர்கள்‌ கூட்டத்தை மாதம்‌ ஒருமுறை 

கூட்டி, கட்சி: கைகளின்‌ செயல்பாட்டில்‌ முன்னேற்றம்‌ 

காணுவோம்‌. 

32 


ஆஆ டூ செ 


ஸீ நமது கட்சியின்‌ தாளேடாள தீக்கதிர்‌ விற்பனையை இரு 


x 


மடங்காக்குவோம்‌. 


தத்துவார்த்த, அரசியல்‌ பயிற்சிக்கு உரிய ஏற்பாடுகளை 
மேற்கொள்ளுவோம்‌. ட 


தத்துவார்த்த “மாத இதழ்‌ -ஒன்‌ றினை விரைவில்‌ கொண்டு 
வருவோம்‌. 


தொடர்ச்சியான அரசியல்‌ பிரச்சாரத்தை வலுவுடன்‌ 
முன்‌ கொண்டு சென்று, சீரழிந்து வரும்‌ முதலாளித்துவ 
சித்தாத்தங்களையும்‌, திராவிட இயக்க சித்தாத்தங்களையும்‌ 
முறியடித்து, மார்க்சீய--லெனினிய சித்தாந்தத்தை முன்‌ 
னெடுத்துச்‌ செல்வோம்‌, இதற்கென பல்லாயிரக்கணக்‌ 
கான பிரசுரங்களை வெளியிட்டு விநியோகிப்போம்‌. 


வர்க்க வெகுஜன அமைப்புகளில்‌ பல்லாயிரக்கணக்கான 
உறுப்பினர்களை சேர்ப்போம்‌. 


இடதுசாரி ஜனநாயக சக்திகளை பலப்படுத்துவோம்‌ 
டட சொத்‌ ப கனா பலப்படுத்துவோம்ப 
எதேச்சாதிகார சக்திகளுக்கெதிராகவும்‌, [ஜனநாயகத்தை 
பாதுகாப்பதற்குமான போராட்டத்தில்‌ முன்னணியில்‌ 
நிற்போம்‌. 
பிரிவினைவாத, வகுப்புவாத, ஜாதீய சக்திகளை மக்களிட 
மிருந்து தனிமைப்படுத்துவதற்கான போராட்டத்தை 
விடாப்பிடியாக முன்கொண்டு செல்வோம்‌. 


தொழிலாளிகள்‌, பெண்கள்‌, அரிஜனங்கள்‌, சிறுபான்மை 
யோர்‌ என அனைத்துப்‌ பிரிவிலிருந்தும்‌ ஆயிரக்கணக்கான 
கட்சி உறுப்பினர்களை உருவாக்குவோம்‌. பலமான கட்டி 


யை கட்டுவோம்‌. . 


இத்தகைய குறிக்கோள்களுடன்‌ பணியாற்றுவோம்‌ 
முன்னேறுவோம்‌ 


33 





2 விக்‌ ட இடு ந்த த்‌ தப ல சிவச 22 
ஒலிவ மய ம்‌ வெ பளியர்‌ விரி சே 2 உச 
பர த 
1] கக 
ருத்‌ பட டன்‌ டை இத்திட்ட உமரி ங்‌ அகர விம்‌, 


வாழ்க இந்திய” கம்யூனிஸ்ட்‌ (மார்க்சிஸ்ட்‌) அம சி 


௮ 


ட வெல்க! மக்கள்‌ ஜனதாயகப்‌ புரட்சி! * 


புரட்சி வாழ்த்துக்களுடன்‌ ... 





த்‌ ந பரத க்‌ ப ன்‌ 
-- மாநிலக்‌ குழு 
நரன்‌ நட புக உதி ம்ப, . 
க்‌ வப்‌. 3 க 6 ்‌ எத்‌ - 
ட 
1 ௩ 
ஆ 
+ 
. 
ந: 
ப க்‌ தகு [5] . ப்‌ 
க்க Kk 
: 
1 
த அ ப 
ப க ்‌ ட்‌ 
்‌ 
்‌ 3 
ப , 
a 
ஆ _ 1 ல்‌ 
% து * விட ன ர்‌ ட அதத்‌ ன்ட்‌ ப 





ய ச 


லக்ஷ 


a 


(google மும்திறடு ஓய சற ரர ANOS) 


291” 0407 _- DERN ப.சி ர 
061” ணக ணை ள்‌ pet Un “சர 
8494 6899 கை ழூ 97 
60068 க 00028 ie) (28 (O) ‘cr 
20072 90/78 40702 மழு. ர 
கத = தகக ச்ச்‌. ஊர 

7 mele ‘cI 

£1299 1990. ட Oui 17 
அய ண்‌ 4796 wha ug ‘or 
0776, 6006 9867 * மகேன £6 
9609 8209 ணை மூலக 9 
9942 F06Z 9618 முயாழாடு 2 
976 9798 அதக்‌ சங 0 
ரர 02007 [96 பூ பார ௪-ஸமுஏகு . :9 
0006 ணட ண்ணா ்‌ ஏற £5 
046 _—— 366 யச்‌... ம 
ணன்‌ —— _—— மு.ப ச 
09687 96611 68027 மம :ர 

4867 9961 “2967. AT 10919 ‘1 


_ மோன்‌ மஒயமழுரமீ-க உய - ஏுஓஙம/௪ கங௫ டிய 


2 


ன ச. 


